நாலடியார் 
THE NÁLADIYAR 


Translation 


S. ANAVARATAVINAYAKAM PILLAI 


anos 


Comv 


wே s 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


THE NÂLADIYAR 


with 


A Tamil Commentary by the late Pandit 

C. RAJAGOPALA PILLAI 


and 


An English Introduction 

by 
K. KUPPUSWAMI MUDALIYAR , B.A. 


and 


Translation 


by 
S. ANAVARATAVINAYAKAM PILLAI, M.A.,L.T. 


UROKSLO 


32misura 


Caati 


WTERNATIONAL 


STUDIES 


TAMIL 


PSTITUTE 


Of 


Published by 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 

T.T.T.I. Post , Tharamani, Chennai - 600 113 . 


BIBLIOGRAPHICAL DATA 


Title 


: THE NÂLADIYÂR 


Subject 


: Translation of The Nâladiyâr 


Translated by 


: S. Anavaratavinayakam Pillai 


Publisher 


: International Institute of Tamil Studies 

C.I.T. Campus , Tharamani 
Chennai - 600 113 


Publication No. 


: 383 


Language 


: Tamil 


Year of Publication : 2000 


Edition 


: Reprint 


Paper used 


: 18.6 TNPL Super Printing 


Size of the book 


: 1/8 Demy 


No. of pages 


: 424 


Price 


: Rs . 90 / 


No. of Copies 


: 1000 


Wrapper Design 

& 
Printed by 


: United Bind Graphics 

101 - D , Royapettah High Road 
Luz, Mylopore, Chennai - 600 004 
Ø : 4984693, 4661807 


Published with the Financial Assistance given by the Directorate of 
Tamil Development , Govt . of Tamilnadu , under the scheme of 
" Grants for Good Translation works" 


கடவுள் துணை 


நாலடியார் 


என்று வழங்கும் 


நாலடி நானூறு மூலமும் 


அதற்கு 

மஹாவித்வான் 
கோமளபுரம்- இராசகோபாலப்பிள்ளையவர்கள் 

இயற்றிய 
உரையும் 


இவை 
சென்னை இந்துதியலாஜிகல் ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் 
ம -ா -ா - ஸ்ரீ கோ . வடிவேலுசெட்டியாரவர்களால் 

பார்வையிடப்பட்டு , 


ஆங்கிலேய மொழிபெயர்ப்புடன் 

சென்னை 
உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தாரால் பதிப்பிக்கப்பட்டன. 


( இரண்டாம் பதிப்பு ] 

1909 
[ All Rights Reserved ] 


முனைவர் ச. சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை -600 113 


அணிந்துரை 
பழந்தமிழ் இலக்கியத்தைப் பதினெண்மேல்கணக்கு என்றும் 
பதினெண்கீழ்க்கணக்கு என்றும் பிரிப்பர் . பதினெண்மேல்கணக்கு என்பது 
எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு எனும் சங்க இலக்கியமாகும் . 


பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள் என்பது 
நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப் 
பால்கடுகங் கோவை பழமொழி மாமூலம் 
இன்னிலைய காஞ்சியோடு ஏலாதி யென்பவே 
கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு. 


மேலும் 


அடிநிமிர் வில்லாச் செய்யுட் டொகுதி 
அறம் பொரு ளின்ப மடுக்கி யவ்வகைத் 

திறம்பட வருவது கீழ்க்கணக் காகும் 
எனும் நூற்பா பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களின் அமைப்பு முறை 
வடிவமைப்பை விளக்குகிறது . 


நாலடி கொண்ட வெண்பாவால் எழுதப்பட்டதால் நாலடியார் எனப் 
பெயர் பெற்றது . நாலடி + ஆர் . இந் நூலில் ஆர் சிறப்பு விகுதியாகும் . 
நான்கு அடிகளைக் கொண்ட இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்கலாக 400 
பாடல்களைக் கொண்டு விளங்குகிறது . 

இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் பல புலவர்களால் 
பாடப்பட்டுள்ளன . பதுமனார் என்ற புலவர் திருக்குறளைப் பின்பற்றி 
இந்நூலினைப் பகுத்து உரை எழுதினார் . அவருக்குப் பின்னர் தருமர் 
என்பவர் இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார் . இரு உரைகளையும் பின்பற்றி , 
பிறிதொருவர் இந்நூலுக்கு உரையெழுதியுள்ளார் . இந்நூல் தோன்றிய 
காலம் கிபி. 7 - ஆம் நூற்றாண்டு என்பர் . 

பல்வேறு இடங்களில் வாழ்ந்த சமண முனிவர்கள் வறுமையின் 
காரணமாகப் பாண்டியநாட்டிற்கு வந்தனர் . பாண்டிய மன்னன் 
அரவணைப்பில் வாழ்ந்தனர் . சமண முனிவர்கள் முன்னர் வாழ்ந்த 


இடங்கள் வறுமை நீங்கி வளம்பெற்ற பின்னர் அவ்வவ்விடங்களுக்குச் 
செல்ல விரும்பினர் . பாண்டிய மன்னனிடம் அனுமதி கேட்டனர் . பாண்டிய 
மன்னன் மிகுந்த அன்பின் காரணமாக அனுமதி கொடுக்கவில்லை . 
இதனால் எண்ணாயிரம் 

சமண முனிவர்கள் பாண்டிய மன்னனிடம் 
சொல்லிக்கொள்ளாமல் இரவில் சென்றனர் . பாண்டிய மன்னன் அச்செய்தி 
அறிந்து அதிர்ச்சியுற்றான் . காவலர்களை அனுப்பி அவர்களைத் தேடக் 
கட்டளையிட்டான் . அம் முனிவர்கள் அமர்ந்திருந்த இடங்களில் 
ஒவ்வொருவரும் ஒரு பாடலை ஓலையில் எழுதிவைத்துவிட்டுச் 
சென்றுள்ளனர் என்பதைக் காவலர் வழி அறிந்தான் . சினமுற்ற பாண்டிய 
மன்னன் எண்ணாயிரம் பாடல்கள் எழுதப்பட்ட ஓலைகளை வைகையாற்றில் 
தூக்கியெறிய ஆணையிட்டான் . அவற்றில் 400 பாடல்கள் உள்ள ஓலைகள் 
ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்திக் கரையை அடைந்தன. அவ்வாறு 
கிடைத்த நானூறு பாடல்களைப் பாண்டிய மன்னன் தொகுத்தான் . இந்தச் 
செவிவழிக் கதை வழி நாம் அறிவன வருமாறு : 
1) நாலடியார் என்பது நான்கு அடிகளைக் கொண்ட பல்வேறு 

புலவர்களால் பாடப்பட்ட தனிப்பாடல்களின் திரட்டு . 


2 ) 8000 பாடல்களில் காலவெள்ளத்தை எதிர்த்து 400 பாடல்களே 

நிலைத்து நின்றன . 
இந்நூல் திருக்குறள் போன்று அறம் ,பொருள் , இன்பம் என்ற மூன்று 
பகுதிகளைக் கொண்டுள்ளது . அறம் பதின்மூன்று அதிகாரங்களையும் , 
பொருள் இருபத்து நான்கு அதிகாரங்களையும் , காமம் மூன்று 
அதிகாரங்களையும் கொண்டுள்ளது . ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 
வெண்பாப் பாடல்கள் இடம் பெற்றுள்ளன . 

சமண முனிவர்களால் நாலடியார் எழுதப்பட்டதால் துறவறத்தையும் 
நிலையாமையையும் அதிகமாக வலியுறுத்துகின்றது என்பர் . நாலடியாரின் 
பெருமையை விளக்குகின்ற வகையில் தமிழில் ‘நாலும் இரண்டும் 
சொல்லுக்குறுதி என்ற மொழி காணப்படுகிறது . பரிமேலழகர் , நச்சர் , 
அடியார்க்கு நல்லார் முதலிய உரையாசிரியர்கள் இந்நூலில் 
இடம்பெற்றுள்ள பாடல்களை மேற்கோளாகக் காட்டியுள்ளார்கள் . மேலும் 
இந்நூலின் சிறப்பு பிற மொழி பேசுவோரையும் கவர்ந்துள்ளது . அறிஞர்கள் 
ஆங்கிலத்தில் இதனை மொழிபெயர்த்துள்ளனர் . 

இந்நூல் 1903 இல் முதல் பதிப்பாகவும் , 1930 இல் இரண்டாம் 
பதிப்பாகவும் வெளிவந்தன. இந்நூலில் உள்ள பாடல்களுக்கு 
இராசகோபாலபிள்ளை உரை எழுதியுள்ளார் . திரு . மருதுவிநாயகம் பிள்ளை 


அவர்கள் அப்பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் . நீண்ட 
கால இடைவெளிக்குப்பிறகு இந்நூல் மீண்டும் பதிப்புப் பெறுகிறது . 

தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் 
வெளியிட நிதி வழங்கும் திட்டத்தின்கீழ் நிதி நல்கிய தமிழ் வளர்ச்சித் 
துறை இயக்குநர் முனைவர் ம . இராசேந்திரன் அவர்களுக்கு நன்றி . 

இந்நூலை வெளியிட நூல் வழங்கிய தஞ்சை வழக்கறிஞரும் , தமிழ் 
ஆங்கிலப் புலமை மிக்கவருமான அறிஞர் டி.என் . இராமச்சந்திரன் அவர்கள் 
இந்நூலுக்கு ஒரு ஆய்வுரையும் எழுதியுள்ளார். அன்னாருக்கும் நன்றி . 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் காட்டிவருகின்ற 
நிறுவனத் தலைவர் மாண்புமிகு தமிழ் ஆட்சிமொழி - பண்பாடு மற்றும் 
இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சர் முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி பண்பாடு மற்றும் அறநிலையத்துறைச் 
செயலாளர் திரு . சு . இராமகிருட்டிணன் இ.ஆய அவர்களுக்கும் எங்கள் 
நன்றி . 


இந்நூலினை நல்லமுறையில் அச்சிட்டுத்தந்த யுனைடெட் பைண்டு 
கிராபிக்ஸ்க்கும் எங்கள் நன்றி . 

இயக்குநர் 


A Note on the Significance and the History of Editions 
as well as Translations of the Nāladiyār 

Sekkizhār Adi-p -Podi T.N. Ramachandran 


The Nāladiyār is a work in Tamil which ranks next only to 
the Kural, in ethical and didactic excellence. The word : nāladi 
means a verse in four lines . It is a quatrain . The Kural is in 
distitch - form which is known as Kural- Venpā. The Nāladiyar is in 
Venpā - form . The Nāladiyar is closely related to the Kural. What 
the Kural reveals in a compressed sutra - form in rarely two lines , 
the Nāladiyār explains more lucidly , having recourse to exempla . 
In one sense , the Näladiyār is but an amplified version of the 
Kural. However it is to be remembered that, in form and 
content , the Kural is more logical and more comprehensive than 
the Nāladiyār . The Kural, unlike the Nāladiyar , is an organic 
whole and its divisions and chapterisations are above reproach . 
Yet , there exists between these works, an ineluctable nexus 
which is why a Tamil adage affirms thus : " Nalum Irandum 
Sollukku Uruthi" ( the quatrain and the distitch strengthen and 
foster diction ). The illative conclusion , therefore , is that these 
two works go together. 

Out of deference for the opus , to the word Nāladi , an 
honorary suffix , namely ar was added . So the work is known as 
Nāladiyār. The work is in Venpa metre. Though there are many 
works of Tamil in Venpā metre, it is only this work which goes 
by the name Nāladiyār . As this work comprises 400 verses , it 
is also referred to as Nāladi Nānūru . This work is hailed as the 
Velān Vedam (the Gospel of the Vellalas ). 

The Nāladiyār is a compilation . The work is not by a single 
hand . The anthology comprises 400 verses authored, perhaps 
by as many poets . This accounts for the presence of verses 
repetetive in character. Besides , certain stanzas not conforming 
to the chapter-heading, are found included in the chapter 
concerned . 


According to the tradition the work was composed by a 
group of Jain poets. From among a large number of verses , 
only four hundred were selected and preserved The authors 
remained anonymous . 


1 


It was Padumanar who arranged the work under forty 
chapters, each chapter containing a decad . Obviously , the Kural 
served as the paradigm . An invocatory verse , it is said , was 
later added to the corpus . 


As verses bearning numbers 200 and 296 refer to the 
dynasty of Muttharaiyar , the work was supposed to have been 
written during their time , after the seventh century . 


The Nāladiyār was , is and will be quote -worthy. 
Commentators like llampuranar, Perāsiriyar , Nacchinārkkiniyar 
and Parimel Azhakar have referred to this work in their 
commentaries. The famous Vaishnava commentator 
Periyavācchān Pillai has referred to a Nāladi Venpā , in his 
commentary on Tirumangkai Mannan s Siriya Tirumadal. 

Page 261 of the Classifed Catalogue of Tamil Printed 
Books compiled by John Murdoch (Re -print: 1968 ) , contains the 
following entry : 

" NALADIYAR .... நீதி நூலாகிய நாலடியார் மூலமும் உரையும் . 
[ Nāladiyār. Four hundred quatrains on ethical subjects. With 
commentary. Edited by Vedāgiri Mudaliyār] pp.170 . 9.65 . 
(Madras, 1855 ) . 


" Forms the first of the class of poems styled Kir- Kanakku . 
the compilation is ascribed to Padumanar. " Perhaps it was only 
in 1855 , the Nāladiyār was first printed. I have with me a reprint 
of this edition which appeared in 1863. The title -page of this 
reprint speaks to the fact that it was Kalatthur Vedagiri 
Mudaliyār who indited the Padavurai (word for word meaning ) 
and the Karutthurai ( explication of message ) for the Nāladiyār . It 
also speaks to the fact that Vedagiri Mudaliyār provided the 
many grammatical references too . At the end of the book is a 
note which says that the reprint was in conformity with the 
earlier edition and that only corrections of bad spelling were 
effected by Subbaraya Mudaliyar, the son of Vedagiri Mudaliyar . 
It is hinted in the note that Subbaraya Mudaliyar had , in a 
general way , examined the work critically. This edition was 
published by Shanmuka Vilasa Press at Nungampākkam . 

In 1869, the Kalarathnākaram Press of Pushparatha 
Chettiyār ( Chennai ) , published the text of the Nāladiyār . An 
amplified version of this work was published in 1873 by the 


2 


same press . A lucid paraphrase accompanied each stanza . 
Again the messages of the stanzas were also added . The 
subject, the predicate and the object of each stanza were also 
separately provided . All these were the handiwork of Tirumayilai 
Murukesa Mudaliyar . 

In 1883 , the work with a commentary was published by 
V. Mouna Guru Rudramūrti of Palani . This edition was printed 
by Vidya Vinotha Press , Palani . This work was patterned on the 
edition of Vedagiri Mudaliyār. 

The text with its English translation by G.U. Pope was 
published in 1893 by the Clarendon Press at Oxford . This 
edition stood enriched by Pope s Introduction and his Critical, 
Philosophical and Explanatory Notes, supplemented by A 
Concordance and Lexicon . Parallel passages in Sanskrit 
abound in this volume. A reprint of this work was brought out in 
1984 by the Asian Educational Services, New Delhi . 


No doubt , the South India Saiva Siddhanta Works 
Publishing Society , Tirunelvelly Ltd., ( popularly known as the 
Kazhakam ) reprinted the work of Pope s in 1958. The 
Kazhakam also did well to include in a supplement as many as 
64 verses translated by F.W. Ellis . However, it is rather 
unfortunate that the Kazhakam should have expelled from this 
reprint all the Sanskrit references which were painstakingly 
gathered and appositely printed by G.U. Pope in his first edition . 

In 1886 , the text of the Naladiyār was published by 
A. Ramaswamikal. Jivarakshāmirtha Press , Chennai , printed 
this work . 


In 1903 appeared the text of the Naladiyar with a 
commentary by the late Tamil Pandit Komalam C. Rajagopal 
Pillai . To this an English introduction was contributed by 
K. Kuppuswami Mudaliyar, B.A. The English translation included 
in this work was done by Anavarata Vināyakam Pillai , M.A. , L.T . 
He follows, in the main , the translation of G.U. Pope . A note at 
the end of the Preface says: " The available commentary of 
Rajagopal Pillai covers only 37 chapters . For the remaining 
three chapters, Tirumayilai Vidwan Shanmukham Pillai - a 
disciple of Rajagopala Pillai- , wrote out a commentary in unison 
with the explication given by Rajagopal Pillai to him . " 


3 


The second edition of this work was published in 1909 , by 
the Madras Ripon Press . The title - page speaks to the fact that 
the Tamil Pandit of Hindu Theological School (Madras ), namely 
KO . Vadivel Chettiyār had examined the work . The third edition 
of this work appeared in 1926 . 
Way back in 1841 appeared J. Walker s 

Neeti 
Mozhitthirattu. Selected verses of the Nāladiyār with English 
translation are incorporated in this anthology . 

Portions of the Nāladiyār were periodically prescribed for the 
F.A. Examination of the Madras University . In 1899 , portions of 
the Bharatham and the Nāladiyār formed part of the section 
Tamil poetry which was prescribed for the F.A. Examination . 
C.M. Swaminatha lyer published these selections in a book 
form in which explanatory notes and rhetorical annotations were 
included . 


In 1899 appeared " Le Livre de l Amour de Tirouvallouva 
[ i.e. , the Kāmattu Pal of the Kural] traduit du tamoul par G.de. 
Barrigue de Fontainieu . In this French translation of the Kural, a 
few verses of the Nāladiyār were also translated into French 
and added to the main work as an appendix . The great 
Tamilologist of France, namely J. Vinson wrote the introduction 
for this work , which was printed in Paris. 


In 1900 , chapters 6 to 10 of the Nāladiyār were prescribed 
for the F.A. Degree. The work published in this connection 
contained the text, the commentary and the English translation 
of the selected poems of the Nāladiyār. 

In 1912 , in the Intermediate Tamil Text were included five 
chapters (verses 251-300 ) of the Nāladiyār. The work published 
to cover this portion was edited by S. Krishnamachariār who 
also provided copious annotations . 


In 1914 appeared the Nāladiyār with a commentary by 
V.M. Sathakoparāmānujāchāryār and S. Krishnamacharyār. The 
second edition of this work appeared in 1921. Sri Ganesa 
Press, Chennai , printed this work . 

In 1924 was published in Mylapore the first 200 verses of 
the Naladiyār with notes and indexes and an Introduction by 
V. Narayana Iyer. The Official Catalogue of Books registered in 


4 


the Second Quarter of 1924 , p.86 , gives the editors of the 
above work as A. Krishnaswami Iyengar and V. Duraisami lyer. 


In 1924 , the Kazhakam brought out an edition of the 
Naladiyār . To the text was added " Arum Porul Vilakkam " indited 
by V. Mahadeva Mudaliyar who was a lecturer of the Madras 
Christian College . The Arum Porul Vilakkam ( Explication of rare 
and hard words ) is in 124 pages . This contains a mine of 
information . Grammatical references , parallel passages, 
explication of subtle concepts and the like provided in this 
section make the opus an indispensable vade - mecum for 
scholars and laymen alike . 


In 1927 , the Vidyāratnākara Press published an edition of 
the Nāladiyār , in Madras . It is specifically stated in the title page 
of this work that this edition follows the text and the 
commentary of Vedagiri Mudaliyār. 

The editor of Akanānūru who is also the author of Sanka 
Chintamani , namely V. Rajagopala Iyengar brought out this 
edition of the Nāladi in 1927. Kamban Vilasam , Madras, printed 
this work. This is an edition of extraordinary excellance . The 
text is in 68 pages . Notes for all the 400 verses cover about 
150 pages . It is a pleasure to go through the notes. A glossary 
in about 160 pages comes as a boon to the reader. The edition 
in my possession , once belonged to Siva Sri Krishna Iyer who 
inspired Rajaji to cultivate the Tiruvāchakam . In the title page of 
this work , the late - lamented Krishna lyer had written that in 
1932 appeared an edition of the Nāladiyār with an elaborate 
commentary of Arumukha Servai. This book is not available for 
perusal , my many efforts to secure it notwithstanding. 


The Saraswathi Mahal , Thanjavur, brought in two volumes 
their celebrated edition of "Nāladiyār Urai Valam ". 


The work was edited by S. Mutthurathna Mudaliyār -the 
Tamil Pandit of the Saraswati Mahal , and M.R. Kandasāmi Pillai 
of Ambasamudram . For the first time, the three old 
commentaries on the Nāladiyār were incorporated in a single 
edition . A perusal of this work is very rewarding. This edition 
refers to about 250 works in Tamil and with remarkable 
appositeness quotes from them . This work which was first 
published in 1954 , stands reprinted . 


5 


The Naladiyar, as edited by Puliyur Kesikan , with a lucid 
interpretation, appeared in 1960. This edition was brought out 
by Mallikai Pathippakam , T. Nagar , Madras . 


The Kazhakam published in 1975 a pocket - size edition of 
the Näladiyār in which the text and the commentary of Tiru 
Ilangkumaran appear side by side . 

Tiru Sri Rama Desikan s edition of the work with a Tamil 
commentary and an English translation was published in 1990 
by Gangkai Putthaka Nilayam , Chennai . Earlier in 1981 , Sri 
Desikan brought out an edition of the Nāladiyār with a translation 
in Sanskrit . It also contained expositions in Tamil and English . 


Tiru S. Venkatachalam , Advocate , Palani , published his 
edition of the Nāladiyār with an English translation . Sri Murugan 
Press , Palani , printed this work . Though no date is given in the 
work , as the Foreword bears the date , Jan. , 1990 , it is inferable 
that the work was printed in 1990. This work needs a drastic 
revision . 


The best text of the Nāladiyār is the one published in 1959 
by S. Rajam , 5 -Tambu Chetty Street, Chennai , under the 
caption " Patinenkeezh - k -kanakku ( First part). 

It is not known when a translation in English for the 
Naladiyar first appeared. Murdoch cites translations of the first 
five verses from Dinavartamani. He , however, has not 
specified the year in which the translation appeared . 

G.U. Pope s Analysis of the Nāladiyār 

According to G.U. Pope , the Nāladiyār is a Tamil classic . He 
undertook to translate it " mainly with the view of assisting 
Europeans to acquire some acquaintance with classical Tamil ." 
Pope is of the opinion that the Nāladiyār is a companion volume 
to the Kural. He first translated the Kural ( 1886 ) and then the 
Nāladiyār ( 1893 ) . 


Though the majority of the verses of the Nāladiyār were 
almost certainly sung by Jain ascetics, yet there are a few that 
seem to be from the Mahabhārata , and undoubtedly many of 
the quatrains are fragments of old ethical teaching which goes 
under the name Niti - Sāstra . Of the rich ethical literature in 
Tamil , this is what Dr. Caldwell says: “ ( Tamil) is the only 


6 


vernacular literature in India which has not been content with 
imitating the Sanskrit , but has honorably attempted to emulate 
and outshine it . In one department, at least , that of ethical 
epigrams , it is generally maintained , and I think must be 
admitted , that the Sanskrit has been outdone by the Tamil." 
Dravidian Comparative Grammar , p.84 as quoted by Murdoch . 


" When we examine each quatrain as an artistic whole - a 
kind of cameo we find ," says Pope that there are several 
distinct and clearly marked types . Some of these may be 
conveniently arranged in classes . 


" 1. They are simply didactic 


" Here the student must first master the third and fourth 
lines , in which is enunciated the truth , precept, or principle , of 
which the former part of the quatrain gives the proof or 
illustration . This is a prevailing type also in the Kurra !. A Veņbā 
Verse , like a sonnet, should have a very effective and striking 
finish . 


" This is seen in the first quatrain , where the aphorism is , 
worldly prosperity is a thing of no account. 


" This axiom is illustrated by a matter of daily experience . 
The connective is to floor = if this is an undeniable fact, then ... 
Compare also 293 . 


" 2. One class of the didactic quatrain depends for its 
effectiveness chiefly on some apt and ingenious simile , 
illustration , an analogy . To us some of these seem forced and 
fanciful concepts , but we really are not always in a position to 
judge or rightly estimate them . 

" In 290 the aptness of the figure , the beauty of the 
expression, the wonderful terseness of the conclusion , together 
with the perfection of the form and rhythm , leave nothing to be 
desired . 


" 3. In some of these the simile is simply thrown in while the 
most prominent thing is the clear enunciation of a truth . Here 
the whole runs on like rhetorical prose. Examples of this are 8 , 
49 , 87 . 


" 4. Some are cumulative, with or without a climax . Thus in 
65 we find these statements , with a thread of connection : “ It is 


7 


the difficulty of the achievement that makes it meritorious ." In 80 
we have three precepts . In 100 there is a climax. See 4 , 55 , 88 . 

" 5. Others are enumerative where the various parts and 
accessories of some idea are summed up . See 74 , 81 , 83 , 84 , 
119 . 


" 6. A few are antithetic, suggesting a contrast with or 
without a simile ; as , 48 , 51 , 52 , 89 . 


" 7. A very few contain puns . So 39 , 56 . 


" If I am not deceived there is in many of these verses 
something far beyond mere technical skill . At times by a few 
happy touches an idea is expressed in such apt language , and 
illuminated by such a picturesque use and adaptation of familiar 
words, each chosen with trust and most accurate discrimination , 
that the quatrain becomes a group of life - like pictures, on which 
the mind is fain to linger long , and to which it recurs often . In 
this matchless verse [ 135] - 

கல்வி கரையில கற்பவர் நாள்சில 
மெல்ல நினைக்கிற் பிணிபல - தெள்ளிதின் 
ஆராய்ந் தமைவுடைய கற்பவே நீரொழியப் 
பாலுண் குருகிற் றெரிந்து - 

not a syllable could be spared ; while almost every word is 
common and easy , yet is the very fittest, and is used in its exact 
meaning . It is somewhat archaic ; has a fascinating air of 
mystery ; -pleasantly exercises and amply rewards the student s 
ingenuity ;-seems dark at first, but once lit up , sparkles for ever . 


" Thus 66035 = shore suggests a metaphor; learning is a 
shoreless - infinite -ocean . 


" Then comes the simple antithesis, the learners days are 
few . In Tamil the use of the same root twice in 46061 and 
கற்பவர் ) and again in the third line ( கற்பவே ) imparts an added 
charm . 


" Into these perfectly (to Tamil ears ) harmonious lines is 
compressed a whole chapter; 

" The subjects of study ( 56061 with a plural verb ) are 
infinitely numerous; but the learners days are few , and if it be 


8 


calmly thought out , men are liable to many diseases . [ 11160ofl 
natural infirmities or "bonds", that enfeeble and restrict.) Youthful 
enthusiasm may lead men to anticipate great and varied 
triumphs; calm reflection teaches them their natural weakness . 
So , men should learn with discrimination ( gitals ), examining 
closely ( af ) things befitting ( 946060 , " suit, satisfy , gladden ") 
them , with intelligence ( slig ) like that of the bird ( the semi 
divine Hamsa ) , that drinks only the milk and leaves the water, 
when these mingled are presented to it . Of course this last is 
received as a fact . " 


I do not propose to enter into the merits and /or demerits of 
each translator. Suffice it for me to place before the reader the 
available versions . The Tamil text of the fourth verse and its 
various English versions and given hereinbelow : 


Bloom orinformou 15. un 676072_600116 
Ostroglou zbornica uou cou bloulous 
சென்றன சென்றன வாழ்நாள் செறுத்துடன் 

வந்தது வந்தது கூற்று . 
Fools give themselves up the enjoyments of a single day, 
regardless of the repeated miseries they have endured . The 
truly wise knowing that domestic enjoyments are transitory and 
the evils arising thereform great, renounce the pursuits of 
secular life . 

- Dinavartamani 


The things of which you said , they stand , they stand , stand 
not; mark this , and perform what befits , yea! what befits , with all 
your power! Your days are gone , are gone ! and death close 
pressing is come, is come . 

- G.U. Pope. 


Know that those things are uncertain which thou regardest as 
certain and perform quickly every act of charity within thy 
power; for the days of the life are gone ! are gone ! and even 
now death swiftly approacheth ! approacheth ! 

- F.W. Ellis . 


Know thou that those things are unstable which thou deemest 
stable ; and do quickly if thou wouldst, those duties which lie in 
thy power to perform ; for the days of thy life are fast running 


9 


out and the wrathful Death is expected to come to thee at any 
moment . 

- Anonymous [Kalarathnakaram Press) 
Your days are gone ! are gone ! Death close pressing on is 
come! is come! Understand that the things of which you say , 
"they stand ! they stand ! stand not, and do at once what befits , 
yea! what befits , if you will . 

- S. Anavaratavinayakam Pillai . 
Life is ebbing day by day ; the wrathful lord of Death is ever 
pursuing ; all wealth is fleeting. Realising this, one should hasten 
to do acts of charity , which will be of lasting value . 

- Sri Rama Desikan . 


Realising that wealth is not permanent and knowing that the life 
spent without meaning is empty, should do good deeds , and 
charity forthwith . He should know that death is always pursuing 
him . 

- S. Venkatachalam . 
Realising that things that endured have ceased to endure, if you 
mean to perform all possible deeds of virtue , do them betimes . 
Days of our existence roll on fast. Full of wrath Death strides 
forth . 

- T.N. Ramachandran 
In fine, it can be said that a translation of the Nāladiyār in 
current English is a desideratum . 


INTRODUCTION 


Oslie Nâludiyar is a work on Ethics whose composition 
and compilation are ascribed to a period wheo the last or the 
third Saugbam or Academy at Madura flourisbed . Unlike the 
Kural , it is not the work of oue anthor but the production 
of a number of Jaina ascetics . But all the stanzas or quatraios 
were originally more or less in a scattered state , which after 
a time were compilod and edited by one Padumavår, of whom 
nothing but his name is known at present. This compiler or 
the Editor, if he may be so called , has tried his best to work 
the quatrains into a kiud of harmony with the arrangement of 
the famous Kural. The result of such a forcod and artifioia ) 
arrangement is that the title of a chapter very often givez 
little or no clue to the contents thereof , and it is open to 
question why one particnlır stanza in one chapter may not 
with equal propriety be transferred to another. Some of the 
quatrains in a chapter are , we may say without fear of 
contradiction , irrelevant. Some are redundant. The remark 
applies to certain chapters * as well . A few of the quatrains 
inay be said to be of a much clder date than the Kural , but 
most of them are decidedly of a much later date and often seem 
to indicate an acquaintance with it . † 

This work stands next in estimation to the Sacred Kurni 
among the Tamils, and throws, as Dr. Pope observes, a flood of 
light upon the whole ethical and social pbilosophy of the 
Tamilians . 1 

The misery of embodied existence of the individual soul 
in successive and infinitely varied forms, and the happiness 
resulting from the release of the embodied soul , are often 
expressed with much forco and illustrated with every kind of 
figure . It is assumed that conscious existence either on earth 

* Chapters XXXV and XXXVI. 
+ Page xiv of Dr. Pope s Introduction to the Kural. 
I Page 1 of Dr. Pope s Introduction to the Naladiyar, 


6 


Introductiiin 


or in heaven or hell is an absolute evil . The doctrines expound 
ed in the work are in the main acceptable to all sects of the 
Tamil speaking Hindus. That relating to. Old Deeds or 
buy allor , however , differs from that held by the Hindus in 
general , and the Jaina idea is considered to be of a lower stand 
ard . Whatever may be the defects of the work , there is in 
it a strong sense of moral obligatic ) , an earnest aspiration 
after righteousness, a fervent unselfis i charity , and a loftiness 
of aim that are very impressive . So.ne veteran scholars like 
Pope, Ellis , and others have shown in many ways that they 
were really proud of having as their fellow subjects such a 
people as the Tamils who delight so much in compositions thus 
remarkably expressive of hunger and thirst after righteousness . 
Dr Pope says , “ They are the foremost among the peoples of 
India, and the Kural and the Naladi have helped to make 
them 80." 

Many of the quatrains are of an epigrammatic character , 
and have become household words throughout the Tamil speak 
ing land . The fifteen millions of Tamil speaking people now 
living in South India and elsewhere, owe their moral nature 
either directly or indirectly to the Nâladi and the Kural . 


Such is the greatness of the Naladi , and no Tamïlian, 
even though it has been called " Velân Vedam † slould ignore 
its existence and go in search of other lands whicb , he may fancy , 
will give him a better training in morality. 


It is but natural for students of Tamil to have a desire to 
know something about such a work . The origin of this work , 
however, is lost in oblivion , and there is no trustworthy ac 
count of it now available. The tradition concerning this is 
that at one time 8,000 of the Jain asceties sought the pro 
tection of the Pandiyan King when the country they lived in 
was afflicted by a severe famine . Those Bages were in the court 
of the Pandiyan King for some years . When years of plenty 
succeeded , they asked leave of the king to depart for their 
places; but the king was not willing to grant the permission . 

† The Vedas of the Velâlas - a section of the Tamils . 


Introduction 


7 


So all the asceties are said to have departed without notice 
for their own places in one night . When this was known to 
the king , he felt sorry , and when a search was ordered to 
be made , it was found that each ascetic had left in his seat 
a quatrain . All these were collected and brought before the 
king , which seemed to -be rather disconnected , and he was 
able to make neither head nor tail out of them . The king in 
anger ordered them to be thrown into the river Vaikai. Some 
of them were carried away by the current , and others floated 
against it and collected near the banks in three places . Die 
of these collections is supposed to be the Naludi and the 
other two are the Palamoli (uy Quruh) and the Arrånerri 
châram (2016på100 ). The latter two collections are decidedly 
of an inferior type, and some of the verses in them cannot be 
credited with the antiquity claimed forthem . There are other 
versious of the tradition not materially different from this. But 
there is one which gives out that the Nâladi comprises the 
quatrains from certain Jaina syorks which floated against the 
current in convection with the test of the greatness of the Jains 
in the presence of Kun Pandiyan and Tiru Jpâna Samban 
dhar. This , however, is not consistent with the tradition 
connected with the disputation of the Jains with Tiru Jnåna 
Sambandhar . Very little credit can be given to these traditions 
generally . Some scholars are inclined to interpret the first tridi 
tion in an allegorical vay, viz. - These are verses of various 
ancient Tamil poets which the stream of time has not been 
able to sweep away into oblivion . * This might be a possible 
interpretation of the tradition , 


Now as to the age of this work . The Rev. G. U. Pope 
thinks that this must have been composed between † 800 and 
1:00 A. D. , and again , probably in the Ilth century. As it 
has already been observed some of the quatrains are certainly 
ancient and older than the Kural conplets . The Nâladi 


* Page xiv, Dr Pope s Introduction to the Kural. 
† Dr. Pope s introduction to the Naladiyer , page x , 
| Dr. Pope s Introduction to the Kural , page xiv . 


3 


Introduction 


stands first in a stanza * which enumerates come eighteen 
Works belonging to a certain class of composition known as 
Ķeelkauakka. All these eighteen are supposed to be of tlio 
last Sanghan period . The fifth in the list; riz, the suund 
or Kural , is considered to have been written in the first 
century A. D f . These works and others included in two other 
collections known as Pattuppâttu and Ettuttohai and the 
Epics like the Silappadhikâram and the Manimekbalai must 
have come into existence either before or at the time when 
tbe lust Sangham flourished at Madura . Many learned men 
would date this Sangham as of the earliest century of the 
Christian era , or of the second century. Others would bring it 
down to the eleventh or the twelfth century , Mr. L , C. Innes 
a great Tamil scholar (late Judge of the High Court of 
Judicature at Nadras ) is one of those who share this view , 
and he saya that about 1100 A. D. the so called third San 
gham was being held ? ( at Madura ). He says the period of 
Tiruvalluvar is about tce same . $ At about the same time 
Rudran Kannanar wrote a poem iu praise of Karikåla Chola, 
and another in praise of Tondaimân ; Sittalai Satranâi was at the 
Court of Sengattuvan , the Ohera king ; llangovadigal, brother 
of Senguttavan and author of the Silappadikâram , and Satta 
nâr, the author of the Manimekbalai who both quote Tiravalluvar 
# were contemporarios apd wrote these epics at about this time . 
* “ நாலடி நான்மணி நானாற்ப தைந் திணைழப் 

பால்கடுகங் கோவை பழமொழி யாமுலம் 
மெய்க் நிலைய காஞ்சியோ டேலாதி யென்பவே 

கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு. " 
+ P. 34. 1. 15 , Essay on Tamil Literature by Prof Sesha 
giri Sastriyar, M. A. 

Retired in 1883. 
| Page 335 , The Asiatic Quarterly Review , April 1902 . 

Ibid , 

+ Distich No. 55. தெய்வந் தொழாஅள் கொழுநற் றொழு 
$ yaror , Ouweru www.my " . Katturai Kathai ( No. 23 ) 

] . 201-202 , Silappadhikaram . Sirraisey Kathai ( No. 22 ) 11 
59-60, Manimekhalai. 


Introduction 


9 


There are a few - and among whom is the Inte Prof. Sesha 
giri Sastriyar in his Essay on Tamil Literature *_who have 
gone to the length of doubting if ever a Sangham existed or its 
existence were not simply legendary . 

We shall not , however , waste our time in disproving the 
last of the three views expressed in regard to the last Sangham 
at Madura . Granting ,then the positive existence of the Academy 
at Madura , we shall bave to examine whether the view placing 
it in the 11th or 12th century is sound , or that carrying it to the 
early centuries of the Christian era is correct , 

First, let us take up the former of these two views and 
examine it in the light of the internal and external evidences 
that we have now at our disposal . Mr. L. C. Iunes in connect 
ion with the discussion of the subject of the " Age of Manikka 
Vå agar ” in an article in the Asiatic Quarterly Review , + devo 
tes some ten paragraphs to the solution of the age of the last 
or third Sangham . # We are very much indebted to Mr. Innes 
for his able and excellent article which incidentally , in addition 
to bis main theme , brings ont in bold relief the conclusions 
already arrived at in regard to the time of some other well 
kdown names in the South Indian history , both literary and 
religions . But we are sorry to be obliged to point out for 
the present that his conclusion regarding the age 

of Tiruvalluvar 
and the Sangham is wrong and utterly untepable as can bo 
presently seen . Let us then first clear the ground by proving 
that his conclusion regarding the age of Tiruvallavar or his 
Kural ( viz . 1100 A D. ) is wrong. Mr. Innes says that the Karal 
which is quoted in Manimekhalai and Silappadhikaram $ which 
he bas proved to be of the time of Gaja Bahu ( Gaja Bâhu II 

* P. 39 11, 2.4 . 
+ Vol . XIII , No. 26. April 1902 ( Third Series.) 
I Pp . 324-328 , The Asiatic Quarterly Review , April 1902 . 

5. The age Tira Jnana Sambandar, Appar and Sirutton 
dar ; Kambar; Sri Ramanuja. 

$ See page 335. Ibid ; See also lines 3-4 of Vanjinamalai, 
No 21. & footnote * on page 6 . 


10 


Introduction 


of Ceylon - 1142 A. D. ) referred to in the latter work , must 
have been written some years before the composition of these 
two epics and therefore places it at about 1100 A. D. Perhaps 
he is under the impression that the Knral is not quoted in any 
other work of an anterior date. It has been settled that Nambi 
A ndâr Nambi compiled the Tamil - Saiva Bible or the Sacred 
Books in Tamil known as the Tirumurai about the end of the 
10th century 1985-1000 ) and Mr. Innes fixes his seal of 
approbation to this . * In Book XI , page 49 , the Kural † 
is quoted ( Distich 1:01 . ) The way in which the couplet is 
quoted in the body of the text shows in what estimation its 
anthor was held and the hoary antiqnity to which the work 
must belong. At any rate it is now clear that the Kural 
is not a work of 1100 A, D. As supposed by Mr. Innes or 
even 985 or 1000 A. D. , the time ascribed I to Nambi A ndae 
Nambi or even of 825 A. D. which is supposed to be the 
time of Sundarar , one of the Derâram hymners and of Seramân 
Perumal Nayanâr, the author of the A i jula (wherein distich 
1101 is quoted ) but very many centuries earlier ( than 825 
A , D. ) . The Kural is anterior to the Paraliânûra , Ta very 
ancient work . The Kural has also been quoted by the Tamil 
commentators like llamburanar, Senâ varaiyar, Nachinârk 
kiniyar, Perâsiriyar, Parimelalagar, and Adiyârkkunallar. The 
period when these men flourished is not clearly known . Bat 
it is certain that Perâsiriyar lived prior to Nachinarkkiniyar 
as the former is quoted by the latter, whose time has been 

* See page 333 , line 12 The Asiatic Quarterly , 1902 . 

+ Subbaraya Chettiyar s Edition , Madras.- BTS 94600 
பேரிளம்பெண் , 113-4. கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம் 
புலனு மொண்டொடி கண்ணே யுளவென்று பண்டையோர் கட்டு 
ரையை மேம்படுத்தாள் & c 


i 


See page 335 , Asiatic Quarterly Review ; April , 1902. 

1 Vide lyric No. 34. & Dr. Pope s article in the Indian An 
tiquary, 1900, page 251 , Footnote No. &. But it is held by some 
that many of the lyrics in the Parapânuru ure older than the 
Kural, 


Introduction 


11 


fixed to be between the 8th and 9th century * i . e , before the 
oompilation of the sacred books by Nambi A ndâr Nambi . In the 
Tirukkovaiyâr commentary ( which is attributed to Nachinark 
kiniyar by some and to Perasiriyar by others ), we find that 
the Kural † and the Nâladi are quoted . In any case this 
carries the Kural to a much earlier date than tbat of Nambi s 
who lived after the time of Nachinàrkkiniyar , 


Now as to the date of the last Sanghan ). There were , as 
can be gathered from the Mahầwamso , the historic chronicle 
of Ceylon , two Ceylon kirgs of the name of Gajalâhu , one T 
of the date of 113 A , D , and the other $ of 1142 ( 1127 ? ) A. D. 
It is said in the Mahawamso that Gajabâha, the king of Ceylon 
[ He was a contemporary of Senguttavan , brother of Ilango 
vadigal, the author of Silappadhikaram , and of Karikala Chola , 
and he was present at the court of the Chera king as is men 


* Page 671 , Madras Christian College Magazine , 1900 - The 
Age of Nachinarkkiniyar by S. Apavarata pinayakam Pillai,M.A. 

t குறள் 983 : அன்புநாணொப்புரவு கண்ணோட்டம்வாய்மையோ 
OLIG HETO yoor wat soor --- pide commentary on stanza 25 of 
Tirukkovaiyar . குறள் 824 : முகத்தினினிய நகாஅ வகத் தின்னா 

Fa : WeUuRi . vide stanza 87 of the Kovaiyar. 

$ 1617604 , S S 60T OL : 9 , " oulos 4656 son " commentary 
on stanza 102 of Kovaiyar. Bose QUI P460.60L - 5 , " Pros 
an6 ." vide stanza 110 of the Kovaiyar. 

See page Ixii ( 39 -Gajabahu I or Gamini ) of Appendix 
I of Vol I of Mahawamgo translated by George Tournour , 1837 . 

$ Do , page lxv (118 -Gajabahu II in 1127 ) . This date Mr Ti . 
rumalaikolundu Pillai seems to bave followed ( page 101 , line 1 
of his work - Tho Age of Manikkavasagar) which Mr Innes 
corrects into 1142 ( vide . Mr. Inncs s article -- Tho Asiatic Quar 
terly , Avril 1902 , page 8250 footnote ) which date is given in 
the Mabawomso, Part II translated by L. C. Wijesimha , Mudali 
yar , 1889. See page xxiii ( 126 -Gajabahu II ) of the Introduction . 


12 


Introduction 


tioned * in the Epic invaded † the Chola Kingdom in revenge 
for the Cholas having invaded Ceylon . It has been held by 
some that Gajabâhu referred to in the Epic must be Gajabâhu 
I and consequently the Silappadhikaram ( also Manimek halai ) 
must be a work of 113 A.D. or thereaboats , and that Sittalai . 
Sattapâr a member of the last Sangham being of that time, the 
last Sangham must be about that date ( 113 A. D. ) or earlier . 

But what Mr. Innes says is this : -The expedition of 
Gajababa was to revenge an invasion of Ceylon by the Cholas . 
It is found that from 103 B. C. to 90 B. C. there wero Tamil 
usurpers ruling in Ceylon . The close of this period ( 90 B. C. ) 
is 203 years prior to 113 4.D. , the time of Gajabaha I. It seeins 
very iva probable , observes Mr. Innes , that 


( 1 ) the desire for revenge could have continued so long as 


203 years . 


( 2 ) the Cholas could have invaded Ceylon at this early 
date ( 119 A , D. ) owing to tbe disadvantage of the geographical 
position. 

He further points out that there were Tamil usurpers in 
Ceylon from 1037 to 1065 A. D, and that Gajabahu 11 reigned 
ia 1142 ; and from 1065 , the end of the usurpation period to 
1142 a period of 77 years is not very long and the memory 
of the usurpation might have sufficiently survived to lead to 
reprisels on the part of Gajabahu II . 

Therfore Mr. Innes concludes it must be only Gajabaha 
II that is referred to in the Epic as & cotemporary of Sen 
gattuvan but not Gajabahu I. 

Again , in 1117. A. D. , Ramabajá the great Vaishnava 
Reformer owing to the persecutions of one Karikâlea Chola 
fled to the court of Bitti Derg . king of of Dwara Samudra 
wliom he converted from the Jaina to the Vaishnava faith . 

* Silappadhikaram , Kathai No. 30 , line 160 ; and page 323 , 
The Asiatic Quarterly , April 1902 . 

+ Page 325 , The Asiatic Quarterly Review , 1902 . 


+ 


Introduction 


13 


Ten years after his flight ( i. e in 1127 ) there was a Chola 
King, named Kulottunga II , whose ( grand ? ) father Kulottunga I 
[ Rajendra Chola II , 1064 ( 1070-1118 * ) - 1113 ] had a general 
named Karupåkara , with the title of Tonda imân. As mentioned 
above there was one Karikâla Chola who persecuted Ramanuja . 
Rudrao Kannanår a poet of the last Sanghan age composed 
two out of the ten idylls known as Pattuppåttu ; one was address 
od to a Karikåla Chola and the other to á prince Tondaimân. 
The poems are contemporary landations. The Epic Silappadhika 
ram which is of the Sangham age speaks of Karikala Chola as of 
that time . At the time of the so - called Sangham age there were 
two Kings named Karikâla chola and Tondaimâu to whom poems 
were addressed and in the period of Ramanuja ( 1127 A. D.) thero 
were also two princes of these identical names . Does not this , Mr. 
Innes observes,show that they were respectively the same people , 
and that the Sangham and the time of Ramanuja coincided ? Of 
course Mr. Iunes would answer in the affirmative and has done 
80 by fixing 1100 A. D. ( 1142 or 1127 A. D. ) as the age of the last 
Sangham . The decision pronounced is that the Sangham age is 
about 1100 or about the time when Ramanuja flourished. It is a 
pity that the works included in the Pattuppâtta , Ettathokai and 
the eighteen Keelkanakka , and Epics like the Chintamani , the 
Silappadhikâram and the Manimekhalai are to be pronounced as 
the works of the time of Ramanuja ! This injustice has appealed 
to our beart and understanding. Let us consider how far this is 
just or unjust. Let us therefore see whether we can with justice 
aud fairness reverse the decision of the laté judge and pass & 
different judgment in this case or whether we shall be obliged 
simply to uphold lis decision. 

With regard to the age of the Kural , we have already point 
ed out that his decision is wrong. 

Now with regard to his decision as to the date of the third 
and last Sangham , Let us take his arguments one by one and 
examine, 

( 1 ) The desire for revenge could not have continuod for 203 
years. Therefore it was not Gajabâhu I that took revenge, bat 
it must be Gajabâ ha II . - The desire for revenge may or may 
* Vide page 7 , Epigraphia Indicaz 1902. 

2 


- 


14 


Ivtroduction 


not have continued so long. Sometimes it does; but there is 
Bomething more which will help us in finding out the truth . Mr. 
Innes thinks that the usurpation for which refenge should 
have been taken is the one ending with the year 90 B. C. ( 103 
B. C. to 90 B. C. ) . But the " Singhalese andals give us an 
invasion of Ceylon by Cholas about 247 B. C. , & second invasion 
a hundred years later , and a third in the year 110. A. D. A 
counter invasion of Cbola territories by Singhalese took place in 
113 A. D. and subsequent to this , warfare between the two 
races - was of constant occurrence ," * This passage makes it 
clear that the revenge was for the third Ohola invasion of 110 
A.D , and that it was undertaken in 113 A , D. i . e . 3 years 
after, when the injury inflicted could not have been forgotten ) 
by Gajalâhu I. 


( 2 ) With regard to his second argument, wo may say that 
it was not impossible even though difficult for the Cholas to 
invade Ceylon at that period and the Chola army deed not have 
passed through the Pandiyan Kingdom but might have crossed 
the Bay at other points on the Tanjore coast, and the last line of 
the passage above quoted shows clearly that at that very 
early time ( 1:13 A. D. ) warfare between the two races was of 
constant occurrence . The value of his second argument is thus 
lost . 


( 3) His next argument in the light of the information 
given above loses its weight , and there is no necessity to consider 
that it was only Gajabâba II that should have taken revenge . 

The one thing that remains to be considered is how far the 
Sangham may be taken to Ramanuja or Bamanuja to the San 
gham ; -both of which , I tbink , are impossible. 

As far as is known at present there is only one Karikala 
Chola known to Tamil Literature , and as far as Tondaimân is 
concerned , we may also say that there is only one king of that 
name known to literature. The Pattinappalai, the 9th of the ten 
idylls is addressed to king Karikala Chola whose capital was Pa 

* . Page 16 , “ Sketch of the Dynasties of Southern India " 
by Mr. Robert Sewell, 1883 . 


Introduction 


15 


hår , But Karikâla Chola of Ramanuja s time must be a different 
man , the Chola capital at that time being Tanjore and not Puhâr . 
What is described in the poem as the capital of the king is 
Puhår and not any other place. Farther a reference to this work 
being accepted by king Karikåla made in the Kalingattapparani * 
of about the 11th century A. D.f indicates clearly that the date 
of Karikåla s reign must be placed many centuries prior to the 
date of the composition of this poem . The list of important 
events I described subsequent to the above reference which 
should have taken place in the course of several centuries 
confirms our conclusion that the Karikala Chola of Pattinappalai 
must have lived in the early centuries of the Christian era and 
that he cannot be identified with the Karikâla of Ramannja s 
time . It is only tradition which gives the name of Ramanuja s 
persecutor as Karikala Chola. This Karikâla is no Chola king 
either. For there seems to be no room for a Karikala Chola in 
the Chola country in the beginning of the 12th century or the 
time of Ramanuja ( 1117 A. D. ) The ground seems preoccu 
pied by Rajendra Chola , Vikrama Chola , and Kulottunga Chola , 
but he may have been a local prince, an ardent saiva , between 
Rajendra s death and Kulottanga s ( Kulottanga II ) accession . $ 

* Stanza 21 of Râjaparampariyam : 

தழுவு செந்தமிழ்ப் பரிசில் பரிசில் வாணர் பொன் , 
பத்தொ டாறு நூ றாயிரம் பெறப் 

பண்டு பட்டினப்பாலை கொண்டதும் . 

† Mr. V. G. Suryanarayana Sastrigar of the Madras 
Christian College seems to have assigned to the composition of 
this poem the 12th century on the ground that the hero of the 
poein is Kulottunga 11 , -vide pago 17 , Jntroduction to his 
Edition of the work , But Kulottunga referred to in the poem 
is not Kulottunga II and it has been decided to be Kulottunga I 
( 1070 A , D. ) , vide pp. 230-232, Part II of Vol Il of the 
South Indian Inscriptions, and page 7 , Epigraphia Indica , 1902, 
edited by Dr. Hultzsch , 

I Stanzas 22-26 . 
$ page 30 , Bishop Caldwell s History of Tinnevelly . 


16 


Introduction 


This Karikâla * cannot be the king to whom the Pattinappålai 
was addressed . Now as to Tondaimân . The poem Perum 
pândrrupadai of Rudran Kannanår is addressed to Tondainian 
Ilantiraiyan . This might be the king Tondaimân referred to $ 
by Sundaramûrti Nâyapår, one of the authors of the Derâram 
hymns . The nature of the reference is such that it can be 
safely inferred that the king Tondaimân preceded the Nâyanâr 
by several centaries, and that he seemed to Sundarar an antique 
mythological personage . The king Tondaimân who is known to 
Literature and is a contemporary of Karikâla , cannot be the 
same man as Karunakara Tondaimål, the general of Kulot 
tunga I (Vijayadharan ) and the contemporary of Ramanaja , 

As was shown in the foregoing paragraphs it may be 
reiterated here that it ivas ( 1 ) King Gajabâiia I that invaded 
the Chola territory in 113 A. D. (2) and it was he that was 
referred to in the Silappadhikâram as the contemporary of 
Sengattavan, brother of Ilangovadigal, and of Karikala ( 3 ) 
the Pattinappâlai was addressed to this Karikâla and not to 
the Karikåla of Ramanoja s time ( 4) Tondaimán to whom the 
Perumpânârrupadai was addressed was not the Tondaimân of 
Ramannja s time but one of a very old date . 

Now the inference that carinot be easily challengea is that . 
Gajabâba I , Karikâla and Sengattuvan were of the period 
when the Epics Silappadhikâram and Manimekbalai were written 
or we may say that these two Epics were written about A. D. 
113 ( the time of Gajabâba I ) and the Sangham , one of whose 
members Sittalai sättanâr being a contemporary of Gajabâhı I 
and the author of the epic Manimekbalai , is of this period . 
We can roughly say that the third or last Sangham flourished 

* See page 153 , Vol II - Part II of the South Indian ing 
criptions, edited by Dr. Hultzsch , 

† Book vii , page 78 , QerenTo 48 gore GarLUTSÅ 
களிற்றைச் சூழ்கொடி முல்லையாற் கட்டிட் , டெல்லையி வின்ப மவன் 
பெற வெளிப்பட் டருளிய விறைவனே யென்றும் , நல்லவர் பரவும் 
திருமுல்லை வாயில் நாதனே நரைவிடை யேறீ , பல்கலைப் பொருளே 
படு துயர் களையாய் பாசுப தாபரஞ்சுடரே . 


Introduction 


17 


about the end of the first or the beginning of the second cen 
tury A. D. 

The Nâladigâr, a work of the Sangbam ago , as well as the 
Kural must therefore be of the first century A, D. , and cannot 
be brought down to the eleventh or twelfth century . 

We bave thus ventured to draw certain conclusions differing 
from those of Mr. Iones in the Asiatic Quarterly Review . Our 
views are impersonal and not intended to hurt any ove s feelings. 
We have only thought it well for our readers to be familiar with 
buth these different views . But we shall be very glad and grate 
ful if our conclusions regarding the age of the last Sangham and 
of Tiruvalluvar be refuted on better evidence not as yet within 
our reach . 

We have only to conclude with the expression of a hope 
that , when foreigners make snch a critical study of our language 
and literature and present to the world their interesting discuss 
ions , our English educated countrymen will give far more atten 
tion to such a fascinating study seeing that they have within their 
easy reach better sources of information than those possessed 
by foreignors. We should like to see this most important daty 
done by our countrymeu with some earnestness were it only to 
resist the ever swelling wave of discouragement to the pursuit 
of Dravidian studies , if not in conformity with the patriotio 
sentiments and the ethical and philosophical traditions which 
are the glory of Southern India , 


Madras , 
4 pril 10, 1903 


} 


K. KM . 


வ 


கடவுள் துணை . 


முகவுரை . 


ஏறக்குறைய இரண்டாயிர * வருடங்களுக்கு முன் பாண்டி 
நாட்டின் கண்ணுள்ள மதுரைமா நகரத்தில் அரசாய் வீற்றிருந்த 
உக்கிரப்பெருவழதி என்னும்வேந்தனால் ஆதரிக்கப்பட்டுவந்த புலவர் 
கூட்டத்துள் ஒரு பகுதியாராகிய சமண முனிவர்களால் நாலடியார் 
இயற்றப்பட்டதென்ப . இந்நாலடியார் , பத்துப்பாட்டு , எட்டுத்தொ 
கை , பதினெண் கீழ்க்கணக்கு என்றற் றொடக்கத்தனவாய் வழங்கப் 
படும் தொகை நூல்களுள் பதினெண் கீழ்க்கணக்குள் ஒரு பகுதியா 
யுள்ளது . இதனை , 


நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணை முப் 
பால்கடுகங் கோவை பழமொழி மாமூல 
மெய்ந்நிலைய காஞ்சியோ டேலாதி யென்பவே 

கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு . 
என்னும் வெண்பாவினாலறிக , 

முன்னொரு காலத்தில் சமண முனிவர்கள் எண்ணாயிரவர் அக் 
காலத்து நேரிட்ட பஞ்சத்துக்கு ஆற்றா தவராகித் தமது தேசத்தை 
விட்டுப் பாண்டிய நாட்டையடைந்து அந்நாட் டரசனாகிய உக்கிரப் 
பெருவழுதியால் யாதொன்றா லுங் குறைவு நேரிடாதபடி ஆதரிக்கப் 
பட்டு வந்தனர் . அவ்வாறு ஆதரிக்கப்பட்டு வந்த முனிவர்கள் தமது 
தேசம் பஞ்சம் நீங்கிச் செழிப்புற்ற தறிந்து தத்தமூர்க்குப் போமாறு 
பாண்டியனை விடைவேண்டினர் . அவ்வரசன் கல்வி கேள்வி யறி 
வொழுக்கங்களிற் சிறந்த இம்முனிவர்களை விட்டுப் பிரிய மனமில் 
லாதவனாகி அவர்களுக்கு விடைகொடாதிருந்தனன் . இதனையறிந்த 
சமண முனிவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெண்பாவினை எழு 
தித் தாம்வீற்றிருந்த ஆசனத்தின்கீழ் வைத்துவிட்டு யாருமறியாத 
படி இரவின்கண் தனித்தனியாகப் பிரிந்து போயினர் . விடிந்தபிறகு 
அரசன் அம்முனிவர்களைக் காணாது கவலையுற்றவனாய் அவர்களுறை 
விடங்களை ஆராய்ந்துழி , அவாவர்களது பீடத்தின் கீழ் ஒவ்வோர் 
வெண்பா எழுதிய தனித்தனிச் சீட்டுகள் இருக்கக் கண்டனன் . 
அவைகளை எடுத்து ஒன்று சேர்த்து ஆராய்ந்தபோது கருத்துவகை 
* நாலாயிர வருஷங்களுக்கு முன் என்று சொல்பவருமுளர். 


முகவுரை. 


19 


யால் ஒன்றற்கொன்று ஒவ்வா திருந்தமையைக் கண்டு அவற்றை 
வைகையாற்றின்கண் எறிந்து விடும்படி செய்தனன் . எறிந்துவிட்ட 
அச்சீட்டுகளுள் நானூறு எதிரேறிக் கரை சேர்ந்தன . கரைசேர்ந்த 
அவற்றின் ஏற்றத்தைக் கண்டு அவற்றையொரு நூலாக்கி நாலடி 
யார் என்று பெயரிட்டு வழங்கி எதிரேறாது கரை சேர்ந்தனவற் 
றைப் பழமொழி என்றும் , அறநெறிச் சாரமென்றும் பெயரிட்டு 
வழங்கினானென்ப . இது , 

" மன்னன் வழுதியர் கோன் வையைப்பேராற்றின்கண் 
எண்ணி யிருநான்கோ டாயிரவர்- நண்ணி 
எழுதியிடு மேட்டுக்கு ளேடெதிரே யேறும் 

பழுதிலா நாலடி யைப் பார் . " 
என்னும் செய்யுளாலு மறிதற்பாற்றாம் . 

இவ்வாறன்றிச் சைவ சமயாசாரியருள் ஒருவரான திருஞான 
சம்பந்த சுவாமிகளிடம் சமணர்கள் அனல்வாதம் செய்து தோற்றுப் 
புனல்வாதஞ் செய்ய வுடன்பட்டு அவருடன் சென்று வைகையாற் 
றின் கண் தாம் பாடிய பாடல்களை யிட்டார்கள் . அவற்றுள் நா 
னூறு வைகையாற்றிற் கெதிர்முகமாக நாலடி எதிரேறிச் சென்று 
திரும்பினதால் அக்காலத்துள்ளார் அவற்றை எடுத்து ஓர் நூலாக்கி 
நாலடியார் என்று வழக்கினரென்றுங் கூறுப . 

எஃது எவ்வாறாயினும் , இஃது ஓரரிய பெரிய சிறந்த நூலென் 
பது இளம்பூரணர் , பேராசிரியர் , சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் , 
பரிமேலழகர் , அடியார்க்கு நல்லார் முதலிய உரையாசிரியர்களாலும் 
பின்வந்த எலா சிரியர்களாலும் போற்றப்பட்டதால் நன்கு விளங் 
கும் . 

" வெள்ளாண் மரபுக்கு வேதமெனச் சான்றோ 
ரெல்லாருங்கூடி யெடுத்துரைத்த - சொல்லாய்ந்த 
நாலடி நானூறு நன்கினிதா வென்மனத்தே 

சீலமுட னிற்க தெளிந்து . 
என்று பிற்காலத்து வழங்கும் வெண்பாவாலும் இதன் பெருமை 
இனிது புலப்படும் . 

அன்றியும் தமிழ் மொழியை அளவுகடந்த ஆர்வத்தோடு கற் 
றுச் சிறுவர்க் குபயோகமாகும் சிற்றிலக்கணங்களும் தமிழ் கற்கும் 
அன்னியர்க் குபகாரமாகும் துணை நூல்களும் செய்து ஆங்கில மறிக் 
தார்க்குத் தமிழ்மொழி மாட்சியை யுணர்த்த வெண்ணித் தமிழ் நூல் . 
களை யாங்கிலத்துக் காட்டிய - டாக்டர் போப் துரையவர்களும் 


20 


முகவுரை . 


நாலடியார் திருக்குறள் திருவாசகம் என்னும் மூன்று நூல்களையும் 
ஆங்கில மொழிபெயர்ப்போடு அதிக ஆர்வத்துடன் வெளியிட்டிருக் 
கின்றனர் . அதனாலும் இந்நூலின் உயர்வு வெளியாம் . 

இந் நாலடியாரானது மனு முதலிய தரும சாஸ்திரங்களையும் 
சமண சாஸ்திரத்தையும் தழுவிக் கூறப்பட்டுள்ளது . இந்நூல் 
சமண மதத்தின் சிறப்பியலைக் கூறாது பொது வியலையே கூறுவதா 
லும் பொதுவியல்பு ஆரியமதத்தின் பொதுவியல்புக்கு மாறுபடா 
மையாலும் , இஃது ஆரியர்களாலும் பிரமாணமாக எடுத்துக் கொள் 
ளப்பட்டது . மற்றுஞ் சமயவாதிகள் நிலையாமை முதலியவற்றைக் 
கூறுமிடத்து இந்நூலைப் பெரும் பிரமாணமாக எடுத்தாண்ளொ 
ரென்பது அவ்வம் மத நூல்களின் உரையைப் பார்த்தால் நன்கு 
விளங்கும் . இந்நூல் கூறும் விஷயம் முக்கியமாகக் கவனிக்கத்தக்க 
தென்பது அதனது அதிகார அட்டவணையாலேயே இனிது புலப் 
படும் . 


இந் நாலடியார்க்குப் பதுமனா ரென்பவர் அதிகார அடைவு 
ஏற்படுத்தி அவ்வதிகார அடைவுக்கு ஏதுகூறி ஒரு பொழிப்புரை 
இட்டிருக்கின்றனர் . இப்பொழிப்புரையைத் தழுவி தெளிவுறுமாறு 
இலக்கணக் குறிப்புடனே சொல் லாற்றல் பொருளாற்றல்களை , 
நன்குவிளக்கி , சென்ற நூற்றாண்டின் கண்ணிருந்த சிறப்புற்ற வித்து 
வான் களுள் ஒருவராயும் , மகா பிரசித்தி பெற்றிருந்த அஷ்டாவதா 
னம் வீராசாமி செட்டியார் அவர்கள் மாணாக்கருள் ஒருவராயும் , 
சென்னை பிரசிடென்சி காலேஜில் தமிழ்த் தலைமைப் புலமை நடாத் 
தியவருமான கோ . இராசகோபாலப் பிள்ளையவர்கள் இயற்றிய 
அரிய பெரிய உரையை மூலத்தோடு சேர்த்தும் பொழிப் புரையைப் 
பதவுரைக்குக் கீழே கூட்டியும் மா- ~ -ஸ்ரீ S. அனவரத விநாயகம் 
பிள்ளை , M. A. , L. T , அவர்கள் இயற்றிய ஆங்கில மொழி 
பெயர்ப்பை விசேஷ உரையின் கீழ்ச்சேர்த்தும் பலர்க்கும் உபயோக 
மாகும்படி அச்சிட்டனம் , 

மேற்சொன்ன இராஜகோபாலப்பிள்ளை யவர்களால் இயற்றப் 
பட்ட உரை 37 - அ திகாரங்களுக்கே கிடைத்தது . மற்றைய 3 - அதி 
காரங்களுக்கு அவாது மாணாக்கருள் ஒருவராகிய சென்தோம் கா 
லேஜ் தமிழ்ப்பண்டிதர் திருமயிலை வித்வான் சண்ழகம் பிள்ளை 
யவர்கள் தம்முடைய ஆசிரியரிடத்தில் வைத்துள்ள அன்பின் 
பெருக்கினால் அவரிடம் கேட்டவாறு உரை எழுதித் தந்தனர் . 


உரைச்சிறப்புப்பாயிரம் .. 


இஃது 
இவ்வுரையாசிரியர் பால் 

இயற்றமிழ்பயின்ற 
திருமயிலை வித்துவான் சண்முகம்பிள்ளையவர்கள் 

இயற்றியது . 
அறுசீர்க்கழிநெடிலடி யா சிரிய விருத்தம் . 
நூலடிக்குச் சார்பாகி நுண்பொரு ளனைத்து நனி 

நுவலா நிற்கும் 
நாலடிக்குப் பதுமனா ரெனவிஞ்ஞான் றோருரையை 

நலக்கச் செய்தான் 
மாலடிக்கே மனங்குழையு நங்களிரா மாநுசனை 

வழுத்து வோனெம் 
போலடித்தொண் டரையாள் வோ னிராசகோ பாலனியற் 

புலவ ரேறே . 


இவை 
அச்சிற் பதிப்பித்த விஷயமாக 

பரங்கிமலை வித்வான் 
மா - ள - ஸ்ரீ ம . இராஜகோபால பிள்ளையவர்கள் 

இயற்றியன. 

வெண்பா . 
உறுதி பயக்கு முயர்கா லடியைப் 
பெறுதி ருரையொடெனப் பேணி - மறுதப 
வச்சிட் டளித்தான்கு மாரசா மிப்பிள்ளை 
மெச்ச வுலகம் வியந்து . 

சந்தவிருத்தம் . 
பண்டுசீரி யோர்நலம் பயக்குநூ லிதாமெனப் 

பற்றுநா லடிக்கியைந்த பழமையாய வுரையினைக் 
கொண்டரும் பெருந்தெருட்சி கூர்ந்ததாகு மோருரை 

குயிற்றினானொர் புலவர்கோன திற்றைநாட்கண் சிதறு 
கண்டுகூட்டி யதனைமூல கவியொடேற்ற வொருதமிழ்க் தல் 
--கலைஞனைக்கொ டணிபடுத்தி யச்சிலேற்றி யுதவினான் 
மண்டலங் களிக்கவே குமாரசாமி பிள்ளையாம் 
பள்ளல்தஞ்சை நகரினான் கொள் வண்மை பேச வல்லதே. 


நாலடியார். 


நான்கு என்னும் வரையறைப் பண்புப்பெயர் ; தளை 
யால் அடுக்கப்படுவதென்னும் பொருளில் அடு பகுதி , இ , 
செயப்படு பொருண்மை விகுதி , உகரக்கேடு சந்தி . இம்மூன் 
றுறுப்பால் முடிந்து நின்ற அடி என்னுங் காரணப்பெயர் ; 
ஆகிய இரண்டுசொல்லும் பண்புத்தொகை நிலைத்தொடரா 
கிய ஒருசந்தி பெற்ற நாலடி என்பது பாக்களுள் முதன்மை 
பெற்ற வெண்பாவுக்கு பண்புத்தொகைப் புறத்துப்பிறந்த 
அன்மொழித் தொகைக்காரணப் பெயராயிற்று . முதற்பா 
ஆதல் பற்றி இப்பாவை அந்தணர் சாதி என்பர், வெண்பாப் 
பலவற்றுள்ளும் குறள் வெண்பா இரண்டடியாயும் , சிந்தியல் 
வெண்பா மூன்றடியாயும் , பஃ றாடை வெண்பா. நான்கின் 
மிக்க பலவடி.யாயும் வருதலாலும் , சவலை வெண்பா நான்கடி 
யாய் வருவதாயினும் இலக்கியங்களுள் பயின்று வருவதன் 
மாதலாலும் , இங்கு வெண்பா என்றது நேரிசை இன்னிசை 
வெண்பாக்களை எனக்கொள்க . இருசொல் தொக்கு ஒருமொழி 
போல நின்ற இந் நாலடி என்னும் பெயர் வெண்பாவின் 
தொகுதியாகிய நூலுக்குச் சினையாகு பெயராயிற்று . அவ் 
வெண்பா தன்னாலாகிய நூலுக்காதலால் கருவியாகு பெயரா 
மெனினும் பொருந்தும் . புறவுரைச் செய்யுளைக் சிறப்புப் 
பற்றி , உயர்திணை ஆண்பாற் படர்க்கை விகுதி புணர்த்துத் 
தனியனென வழங்கல்போலச் சிறப்புப்பற்றி உயர்திணைப் 
பல்லோர் படர்க்கை விகுதி புணர்த்து நாலடியார் என வழங் 
கலாயிற்று . திருக்கோவையார் , திருக்களிற்றுப்படியார் , திரு 
வுந்தியார் என்பனவற்றி னீற்றையும் உற்று நோக்குக. இந் 
நூல் நாலடி நானூறெனவும் வழங்கும் . இது பால், அதிகாரம் 
செய்யுள் என மூன்றுறுப்படங்கிய பிண்டமெனப்படும் . 
இஃது இலக்கண நூற்குப் பொருந்துமே அன்றிப் பழைய 
தோர் கதையின் மேற் செல்லு நூலுக்குப் பொருந்தாது . 
அது தோலெனப்படும் . இஃது இலக்கண நூலாமாறு எங் 
நனமெனின் , அறம்பொருள் இன்பங்களி னிலக்கணமும் , 
அவற்றின் பாகுபாட்டி னிலக்கணமுங் கூறு தலாலென்க . இப் 
பெற்றி யறியாதார் பழையதோர் கதையின் மேற் செல்லு 
நூலுக்கு இவ்விலக்கணத்தை மயங்கி ஏற்றிக் கூறுவர். 


கடவுள் 

துணை. 
நாலடியார் 


அதிகார அட்டவவண, 


... 


... 


6. துறவு 


... 


... 


பக்கம் . 
கடவுள் வாழ்த்து .... 

| Invocation 

1. அறத்துப்பால்-- On Yirtue . 
அதிகாரம் , 
1. செல்வநிலையாமை 

The Instability of Riches ... 3 
2. இளமைநிலையாமை 

The Instability of Yonth ... 12 
3. யாக்கைநிலையாமை 

The lustability of the Budy 22 
4. அறன்வலியுறுத்தல்... The Power of Virtue s1 
5. தூயதன்மை 

The Impurity of the Body . 41 
Renunciation 

51 
7. சினமின்மை 

The Absence of Anger 61 
8. பொறையுடைமை 

Patience 

70 
9. பிறர்மனை நயவாமை 

Against Adultery 

80 
10. ஈகை 

Liberality ... 

89 
11. பழவினை 

done in a former birth ... 99 
12. மெய்ம்மை 

Truth 
13. தீவினையச்சம் 

Fear of Miscondact ..... .... 17 
II . பொருட்பால்- On Wealth . 
14. கல்வி 

Learning 

... 127 
15. குடிப்பிறப்பு 

High Birth ... 

... 136 
16. மேன்மக்கள் 

Great Men .... 

... 146 


... 


{ 


... 


... 108 


... 


... 


17. பெரியாரைப்பிழையா { Againstreproachins } 


... 


18. நல்லினஞ்சேர்தல் 
19. பெருமை ... 
20. தாளாண்மை 
21. சுற்றந்தழால் 
22. நட்பாராய்தல் 


... 155 
the great ... ... 
Association with the Good ..164 
Greatness 

... ) 73 
Perseverance 

... 18) 
The Support of Kindred ... 192 
Scrutiny in making ... 

Friends ... 


... 


... 


} ...201 


அதிகார அட்டவணை . 


... 


... 


... 


... 


... 


... 


.. 


.... 239 


... 


... 


... 


... 


....278 


... 


.. 


பக்கம் . 
அதிகாரம் . 
23. நட்பிற் பிழைபொறுத் Bearing and forbearing ? 

in friendship ... 
தல் 
24. கூடாநட்பு 

Unreal friendship ... 220 
25. அறிவுடைமை 

Possession of Knowledge ... 230 

Ignorance 
26. அறிவின்மை 

Profiltless wealth 

... 243 
27. நன்றியில் செல்வம் 
28. ஈயாமை 

Absence of Charity ... 258 
29. இன்மை 

Poverty 

... 268 
30. மானம் 

Honour 
31. இரவச்சம் 

Dread of Begging 

... 227 

The Knowledge of the 
32. அவையறிதல் 

Assembly 
3. புல்லறிவாண்மை 

Insafficient knowledge ...306 
34. பேதைமை 

Utter Folly 

315 
35. கீழ்மை 

Lowness 

..325 
36. கயமை 

Basedess 

..334 
37. பன்னெறி 

Miscellaneous Topics ..343 
38. பொதுமகளிர் 

Harlots 

1.352 
39. கற்புடைமகளிர் 

Chaste women 

... 361 
III . காமத்துப்பால்- On Love . 
40. காமது தலியல் 

... | The Characteristics of Love 372 


} 


.... 296 


... 


... 


... 


... 


... 


.. 


.1 . 


.. 


... 


... 


... 


கூ 


கடவுள் துணை . 


NALADIYAR .. 


நாலடியார் 
மூலமும் உரையும் . 


Invocation . 

கடவுள் வாழ்த்து . 
வானிடு வில்லின் வரவறியா வாய்மையால் 
கானிலந் தோயாக் கடவுளை - யாநிலஞ் 
சென்னி யுறவணங்கிச் சேர்துமெம் முள்ளத்து 
முன்னி யவைமுடிக வென்று . 
இதன் பதப் பொருள் . வான் - மேகத்தில் , இடு - தோன்றுகின்ற, 
வில்லின் - இந்திர தவவை ஒப்ப , வரவு - பிறக்கும் பிறப்பின் தன் 
மையை , அறியா - அறிந்து , வாய்மையால் -சத்தியத்தினால் , கால் - திரு 
வடிகள் , நிலம் தோயாத - பூமியில் படியாத , கடவுளை - முதற்கட 
வுளை , எம் உள்ளத்து - எம்முடைய உள்ளத்தில் , முன்னியவை - 
நினைத்தவை , முடிக என்று - நிறைவேறுக என்று , யாம் - நாம், 
சென்னி - தலை , நிலம் உற வணங்கி - பூமியில் படியும்படி வணங்கி , 
சேர்தும் - இடைவிடாது சிந்திப்போம் . 

பொழிப்புரை . மேகத்தில் தோன்றுகிற இந்திர தநுவை யொப் 
பப் பிறக்கும் பிறப்பின் தன்மையை யறிந்து சத்தியத்தினால் திரு 
வடிகள் பூமியில் படியாத முதற் கடவுளை எம்முடைய உள்ளத்தில் 
நினைத்தவை நிறைவேறுக என்று நாம் தலை பூமியில் படியும்படி 
வணங்கி யிடைவிடாது சிந்திப்போம் . 


2 


கடவுள் வாழ்த்து . 


இந் நாலடியார் பல முனிவர் செய்த செய்யுட்டொகுதி என்ப 
துணர்த்தற்கு , கடவுள் வாழ்த்துக்கூறிய அபியுத்தர் யாம் சேர்தும் 
எனப் பன்மையாற்கூறினர் . இந் நூல் பலமுனிவர் செய்தன ரென் 


பது , 


மன்னன் வழுதியர்கோன் வையைப்பேராற்றின்கண் 
எண்ணி யிருநான் கோ டாயிரவர்-நண்ணி 
எழுதியிடு மேட்டுக்கு ளேடெதிரே யேறும் 

பழுதில்லா நாலடியைப் பார் 
என்னும் இவ் வெண்பாவா லுணர்க . வான் - இடவாகு பெயர் . கால் 
முதலாகுபெயராய் அடியை யுணர்த்தியது . முன்னியவை என்றது 
அறம் பொரு ளின்பங்களை . 


Knowing that man s advent here on earth is like the 
appearance 

of the rainbow in heaven , we draw near to the 
Supreme Being whose feet touch not the earth and fall pros trate 
ja worship to Him that what our mind conceives may find 
happy consummation . 


Part I. 
ON VIRTUE. 
க . அறத்துப்பால் . 


அஃதாவது அறத்தினது பகுப்புணர்த்துவது . அம் பகுப்புச் 
செல்வ நிலையாமை முதல் தீவினை யச்சம் ஈறாகக் கிடந்த பதின் 
மூன் றதிகாரங்களும் . இஃது ஆறாம் வேற்றுமைத் தொகைப்புறத் 
துப் பிறந்த அன்மொழித் தொகைப்பெயர் ; விரிந்தால் அறத்தினது 
பகுப்புணர்த்துவதென விரியும் . அறம் இம்மை , மறுமை , வீடென் 
னும் மூன்றனையுந் தருதல் பற்றி அதனை முதற்கண் வைத்தனர் . 

Chapter 1 - The Instability of Riches . 
1 - ஆம் அதிகாரம் . செல்வ நிலையாமை . 
அஃதாவது செல்வத்தினது நிலையாமையை யுணர்த்துவது . 
நிலையில் பொருளை உணர்ந்தன்றி நிலையுடைப்பொருளில் மனஞ் 
செல்லாதாதலால் நிலையில் பொருளைக் கூறுவார் , அவற்றுள் 
இம்மை மறுமை தருவதாகிய பொருளினது நிலையாமையை முதற் 
கண் கூறினர் . செல்வநிலையாமை என்பது ஆறாம் வேற்றுமைத் 
தொகைநிலைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகையாகிய கார 
ணப்பெயர் ; விரிந்தால் செல்வத்தினது நிலையாமையை உணர்த்துவ 
தென விரியும் . 
1. அறுசுவை யுண்டி யமர்ந்தில்லா ளூட்ட 

மறுசிகை நீக்கியுண் டாரும் - வறிஞராய்ச் 
சென்றிரப்ப ரோரிடத்துக் கூழெனிற் செல்வமொன் 
றுண்டாக வைக்கற்பாற் றன்று . 
இ - ள். அறுசுவை அறுசுவையாகிய , உண்டி * உணவை , இல் 
லாள் - மனையாள் , அமர்ந்து - விரும்பி , ஊட்ட - உண்பிக்க , நீக்கி . 
( முற்சிகையை ) நீக்கி , மறு சிகை - பிற்சிகையை , உண்டாரும் - 
உண்ட செல்வரும் , வறிஞர் ஆய் - வறுமை யுடையராகி , ஓரிடத்து - 
தாம் உண்டு வாழ்ந்த இடத்தில் , சென்று - ( ஒருவர் மனையிடத்துப்) 
போய் , கூழ் இரப்பர் எனின் - கூழை யாசிப்பாராயின் , செல்வம் 
ஒன்று - செல்வமாகிய ஒரு பொருள் , உண்டாக நிலைமை யுடைய 
தாக , வைக்கல் பாற்று அன்று - வைத்தெண்ணுதலாகிய பான்மை 
யுடையதன்று . 


4 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க - ஆம் 
பொ - ரை . அறுசுவையாகிய உணவை மனையாள் விரும்பியுண் 
பிக்க முற்சிகையை நீக்கிப் பிற்சிகையை யுண்ட செல்வரும் 
வறுமை யுடையராகித் தாம் உண்டு வாழ்ந்த இடத்தில் ( ஒருவர் 
மனையிடத்துப் ) போய்க் கூழை யாசிப்பாராயின் , செல்வமாகிய 
ஒருபொருள் நிலைமை யுடையதாக வைத்தெண்ணு தலாகிய 
பான்மை யுடையதன்று . 

சிகை - பிடியளவு கொண்ட உணவு . மறுசிகை என்றதனால் 
நீக்கி என்னும் வினைக்கு முற்சிகையாகிய செயப்படுபொருள் வரு 
விக்கப்பட்டது . மறுபொருள் மறுமொழி என்பனபோல நின்ற மறு 
சிகை பண்புத்தொகைநிலைத்தொடர் ; விரிந்தால் மறுமையாகிய 
சிகை என விரியும் . சென்று என்பது முன் நடந்தறியா ரென்பதை 
யும் , கூழ் என்பது இரக்கப்படும் பொருளி னிழிவையும் காட்டவந் 
தன. உண்டி உண்ணப்படுவதென்பது பொருளாதலால் , உண் 
பகுதி , து - சாரியை , இ - செயப்படு பொருண்மை விகுதி , தகரம் 
டகரமானதும் உகரக்கேடும் சந்தி . உம்மை - உயர்வு சிறப்பு . 

Those who ate food of six kinds of flavours served by 
their loving wives , course after course , go aboat , and beg a 
mess of pottage. If so , wealth is not to be looked upon as a 
thing of any moment . 

( 1 ) 


2. துகடீர் பெருஞ்செல்வந் தோன்றியக்காற் றொட்டுப் 

பகடு நடந்த கூழ் பல்லாரோ டுண்க 
வகடுற யார்மட்டு நில்லாது செல்வஞ் 
சகடக்கால் போல வரும் . 

இ.ள். செல்வம் - செல்வப்பொருள் , அகடு உற - நடுவு நிலைமை 
படாக , யார்மாட்டும் - எத்தன்மையாரிடத்தும் , நில்லாது - நிலைபெறு 
சலில்லாதாகி , சகடக் கால் போல - வண்டியினது உருளையைப் 
போல , வரும் - கீழ் மேலாக மாறும் , ( ஆதலால் ) துகள் தீர் - குற்றம் 
நீங்கிய , பெருஞ் செல்வம் - மிக்க செல்வம் , தோன்றியக்கால் (ஒருவ 
னுக்கு ) உளதாயின் , தொட்டு- ( தோன்றியகாலம் ) தொடங்கி , பகடு 
நடந்த - எர் நடந்ததனா லுண்டாகிய , கூழ் -உணவை , பல்லாரோடு , 
விருந்தினர் முதலிய பலரோடும் , உண்க . அவன் உண்ணக் கட 
வன் . 

பொ - ரை , செல்வப் பொருள் நடுவுநிலைமையாக எத்தன்மை 
யாரிடத்தும் நிலைபெறுத லில்லாதாகி வண்டியினது உருளையைப் 
போலக் கீழ்மேலாக மாறுமாதலால் , குற்றம் நீங்கிய மிக்க செல்வம் 


அதிகாரம் . ) 


செல்வநிலையாமை . 


5 


ஒருவனுக்கு உளதாயின் அது தோன்றியகாலம் தொடங்கி ஏர் 
நடந்த தனா லுண்டாகிய வுணவை விருந்தினர் முதலிய பலரோடும் 
அவ னுண்ணக் கடவன் . 

அறத்தின் வழியிற் றேடிய பொருளென்பார் துகடீர் பெருஞ் 
செல்வம் எனவும் , தோன்றுதல் ஒருதலை யன்றென்பார் தோன் 
றியக்கால் எனவுங் கூறினார் . பகடு நடந்த கூழென்பது பஞ்சா லிய 
ன்ற படாமென்பதுபோல வந்தது . அது நடந்த கூழ் சுட்டபுண் , 
சுட்டவடு என்பனபோலக் காரணப் பொருளதாகிப் பிறபெயர் 
கொண்டது . பகடு.ஏரை யுணர்த்த வந்த குறிப்புச்சொல் , உற என் 
னும் வினையெச்சம் நில்லாதென்னும் மறைவினையின் முதனிலை 
யோடு முடிந்தது . அகடென்றது தன்னைச் சிலகாள் முன் பெற்றன 
ராதலால் இவர் பால் நிற்றல் வேண்டும் , பலநாள் முன்பெற்றன 
ராதலால் நில்லாமை வேண்டும் என்னும் நடுவுநிலைமையை . கால் - 
உவமையாகுபெயர் . 

When one has acquired wealth by blameless means , let him 
ent the grain that the plongh has bestowed , sharing it 
with many from the day on which he is able to do so . Wealth 
stays not with any one permanently, but goes on and on like 
thle wheel of a cart . 

( 2 ) 
3. யானை பெருத்தம் பொலியக் குடைநிழற்கீழ்ச் 

சேனைத் தலைவராய்ச் சென்றோரு - மேனை 
வினையுலப்ப வேறாகி வீழ்வர்தாங் கொண்ட 
மனையாளை மாற்றார் கொள . 

இ - ள் . யானை எருத்தம் - யானையினது பிடர் , பொலிய - விளக் 
கமாகத் தோன்றும்படி , குடை - நிழற்கீழ் - வெண்கொற்றக்குடை 
நிழலில் , சேனை - மிக்க சேனையையுடைய, தலைவர் ஆய் - அரசராகி , 
சென்றோரும் - ஏறி உலாப்போன செல்வர்களும் , ஏனை வினை . 
தீவினையானது , உலப்ப - கெடுப்பதினால் , வேறு ஆகி - அச் செல் 
வத்தை இழந்து , தாம் கொண்ட - தாம் மணஞ் செய்த , மனையாளை - 
இல்லாளையும் , மாற்றார்கொள - பகைவர்கள் கொண்டு செல்லும்படி , 
வீழ்வர் - வறியராவர். 

பொ - ரை . யானையினது பிடர் விளக்கமாகத் தோன்றும்படி 
வெண்கொற்றக் குடை நிழலில் மிக்க சேனையையுடைய அரசராகி 
உலாப்போன செல்வர்களும் தீ.வினையானது கெடுப்பதினால் அச் 
செல்வத்தை யிழந்து தாம் மணஞ் செய்த இல்லாளையும் பகைவர் 
கள் கொண்டு செல்லும்படி வறியவராவர். 


6 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க- ஆம் 
இவரேறுதலால் யானை யெருத்தம் பொலிவதாயிற் றெனவே 
இவரது பொலிவு கூறவேண்டா தாயிற்று . இச் செல்வப் பெருக்கிற் 
குக் காரணம் நல்வினையாதலால் " ஏனைவினை ” என்பது தீவினைக் 
காயிற்று . ஏனை -பிறிதென்னும் பொருளதாகிய இடைச்சொல் . செல் 
வமாகிய உயர்ந்த நிலையினின்று வறியராக மாறுதலால் வீழ்வர் 
என்றார் . செல்வப் பொருளையேயன்றி மனையாளையு மென்னும் 
இறந்தது தழீ இயதனோடு உயர்வு சிறப்புப் பொருளதாகிய உம்மை 
தொகுக்கப்பட்டது . 


on 


Those who rodo the neck of elephants beneath the 
state umbrella s shade as leaders of vast armies , when Fortuno . 
frowns, fall from their position and become poor, while their 
dear wives foes lead away as captives. 

( 3 ) 


4. நின்றன நின்றன நில்லா வெனவுணர்ந் 

தொன்றின வொன்றின வல்லே செயிற்செய்க 
சென்றன சென்றன வாழ் நாள் செறுத்துடன் 
வந்தது வந்தது கூற்று . 

இ - ள் . வாழ்நாள் - ( நீர் ) தேகத்தோடு கூடிவாழ நியமித்தநாள் 
கள் , சென்றன சென்றன - செல்கின்றன செல்கின்றன , கூற்று 
யமன் , செறுத்து - கோபித்து , உடன் -விரைந்து , வந்தது வந்தது - 
வருகின்றான் வருகின்றான் , ( ஆதலால் ) நின்றன நின்றன-நிலைபெற் 
றன நிலைபெற்றன வென்று (உம்மால் ) நினைக்கப்பட்ட செல்வப் 
பொருள்கள் , நில்லா என-நிலைபெறா என்று , உணர்ந்து உண்மையை 
உணர்ந்து , ஒன் றின ஒன்றின - ( உம்மால் ) இசைந்தன இசைந்தன 
வாகிய அறங்களை , செயின்- செய்யக்கருதுவீராயின் , வல்லே செய்க 
விரைந்து செய்யக்கடவீர் . 

பொ - ரை . நீர் தேகத்தோடு கூடி வாழ நியமித்த நாள்கள் செல் 
கின் றன செல்கின்றன . யமன் கோபித்து விரைந்து வருகின்றான் 
வருகின்றான் . ஆதலால் , நிலைபெற்றன நிலைபெற்றன வென்று உம் 
மால் நினைக்கப்பட்ட செல்வப்பொருள்கள் நிலைபெறாவென்று உண் 
மையை உணர்ந்து உம்மால் இசைந்தன இசைந்தன வாகிய அறங் 
களைச் செய்யக் கருதுவீராயின் விரைந்து செய்யக்கடவீர் . 

கூற்று சொல்லால் அஃறிணை , யாதலால் அதன் வினையும் வந்த 
தென அத் திணையாயிற்று . நின் றன நின்றன என்னும் அடுக்குப் 
பேதைமை காரணமாகத் துணிந்த துணிவும் , மனம் வாக்குக் காய 


அகோரம் . ] செல்வநிலையாமை . 

7 
மென்னுமிவற்றால் செய்யப்படுவன ஆதலால் ஒன்றின ஒன்றின 
என்னும் அடுக்குப் பன்மையும் , மற்ற இரண்டும் அவலமும் குறி 
த்து நின்றன . செல்கின்றன , வருகின்றது . என்னும் நிகழ்காலச் 
சொற்களைச் சென்றது வந்தது என இறந்தகாலத்தாற் கூறியது 
முறையே விரைவும் , துணிவும் பற்றி என்க . 

Your days are gone ! are gone !! Dcath close pressing on is 
come ! is come !! Understand that the things of which you 
say " they stand ! they stand ! stand not , and do at once 
lords befits , yea ! what befits, if you will. 

( 4 ) 
5. என்னானு மொன்று தங் கையுறப் பெற்றக்கால் 

பின்னாவ தென்று பிடித்திரா - முன்னே 
கொடுத்தா ருபப்போவர் கோடிறீக் கூற்றக் 
தொடுத்தாறு செல்லுஞ் சுரம் . 

இ - ள் . என் ஆனும் - யாதாயினும் , ஒன்று - ஒரு பொருளை , 
தம் கை உற - தமது கையில் கிடைக்கும்படி , பெற்றக்கால் - பெறுவா 
ராயின் , பின் - மூப்பின் காலத்தில் , ஆவது என்று - பயன்படுவதே 
ன்று , பிடித்து - இறுகப்பிடித்து , இராமல் - வாளா இராமல் , முன் 
னே -இளமையிலேயே , கொடுத்தார் - ( அறத்தின் பொருட்டுப் பிறர் 
க்குக் ) கொடுத்தவர் , கோடு இல் - நடுவு நிலைமையுள்ள , தீக் கூற்றம் 
அருளில்லாத யமன் , தொடுத்து - பாசத்தாற் கட்டி , செல்லும் போ 
கின்ற , சுரம் - காட்டினது , ஆறு - வழி , உய்ய- தப்பும்படி , போவர் 
சுவர்க்கம் புகுவார் . 

பொ - ரை . யாதாயினும் ஒரு பொருளைத் தமது கையில் கிடை 
க்கும்படி பெறுவாராயின் மூப்பின் காலத்தில் பயன்படுவ தென்று 
இறுகப்பிடித்து வாளா இராமல் இளமையிலேயே அறத்தின் பொரு 
ட்டுப் பிறர்க்குக் கொடுத்தவர் நடுவுநிலைமையுள்ள அருளில்லாத 
யமன் பாசத்தாற் கட்டிப் போகின்ற காட்டினது வழி தப்பும்படி 
சுவர்க்கம் புகுவார் . 

இராமல் என்னும் வினையெச்சம் ஈறு தொகுத்தலாய் இரா என 
நின்றது . கோடு முதனிலைத் தொழிற்பெயர் , அதன் பொருள் வளை 
தல்.கோடில் எனவே நடுவு நிலைமை யுடையா னென்பது பெற்றாம் . 
“ பீட்பிதுக்கிப் பிள்ளையைத் தாயலறக் கோடல் ” ஆகிய அருளின் 
மையைப்பற்றித் தீக்கூற்றம் என்றார் . கூற்றமென்பதில் அம் சாரி 
யை . என் - வினாப்பெயர் . 


8 


காலடியார் மூலமும் உரையும் . 


[ க - ஆம் 


Those who , when they get something, retain it not , saying 
This will be useful some other day , but hasten to give it 
( to those that are worthy ), will escape the desert road along 
which the unrelenting Death drags his captives away. (5 ) 


6. இழைத்தா ளெல்லை யிகவா பிழைத்தொரீஇக் 

கூற்றங் குதித்துய்ந்தா ரீங்கில்லை - யாற்றப் 
பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமி னாளைத் 
தழீஇந்தழீஇந் தண்ணம் படும் . 

இ - ள்.பெரும்பொருள் -பெருமையைத் தருவதாகிய பொருளை , 
ஆற்ற வைத்தீர் - மிகுதியும் வைத்துள்ள செல்வர்களே , இழைத்த 
நாள் - (உடலோடு கூடி வாழ ) அளவுசெய்துள்ள நாள்கள், பிழைத்து 
ஒரீஇ - ( அவ்வளவில் ) தவறிப்போய் , எல்லை இகவா - தம் அளவைக் 
கடவா ; கூற்றம் - ( அளவுசெய்துள்ள நாள்முடிவில் வரும் ) யமனி 
னின்றும் , குதித்து - அப்புறப்பட்டு, உய்ந்தார் - உயிர் பிழைத் திருப் 
பவர் , ஈங்கு இல்லை - இவ்வுலகத்திலில்லை, நாளை -இனி , தண்ணம் . 
சாப்பறை , தழீஇம் தழீஇம் படும் - தழீஇக் தழீ இமென ஒலிக்கும் , 
( ஆதலால் ) வழங்குமின் - ( அறத்தின் பொருட்டு) இன்றே அதனைக் 
கொடுங்கோள் . 

பொ - ரை . பெருமையைத் தருவதாகிய பொருளை மிகுதியும் 
வைத்துள்ள செல்வர்களே ! உடலோடு கூடி வாழ அளவு செய்துள்ள 
நாள்கள் அவ்வளவில் தவறிப்போய்த் தம் அளவைக்கடவா ; அளவு 
செய்துள்ள நாள் முடிவில் வரும் யமனினின்றும் அப்புறப்பட்டு உயிர் 
பிழைத்திருப்பவர் இவ்வுலகத்திலில்லை . இனிச் சாப்பறை தழீஇக் 
தழீ இமென ஒலிக்கும் . ஆதலால் , அறத்தின்பொருட்டு இன்றே 
அதனைக் கொடுங்கோள் . 

இழைத்த நாளினெல்லை இனைத்தென உணரப்படாதாதலால் 
நாளை எனப் பொதுப்படக் கூறினர். நாளை என்பது எதிர்காலத் 
தை உணர்த்தவந்ததோர் குறிப்புமொழி . தழீ இந்தழீஇ மென்பத 
னீற்றில் என என்னும் இடைச்சொல் எஞ்சிநின்றது . நாளை என் 
றதனால் இன்றென்னும் நிகழ்காலம் வருவிக்கப்பட்டது . 

Man s . dags on carth never go beyond the prescribed 
limit. None is to be found here who has escaped Death s 
grip and ontstayod his time . Hoarders of enormous wealth ! 
dispense it . To - morrow the faveral dram will soand . ( 6 ) 


அதிகாரம் .) 


செல்வநிலையாமை . 


9 


7. தோற்றஞ்சான் ஞாயிறு நாழியா வைகலுங் 

கூற்ற மளந்து நுந் நாளுண்ணு -மாற்ற 
வறஞ்செய் தருளுடையீ ராகுமின் யாரும் 
பிறந்தும் பிறவாதா ரில் . 

இ - ள் . கூற்றம் - யமன் , தோற்றம் சால் - தோன்றுத லமைக் 
துள்ள , ஞாயிறு - சூரியன் , நாழி ஆக - அளக்குங் கருவியாக , நும் 
நாள் - உம் ஆயுளாகிய தானியத்தை , வைகலும் - நாள்தோறும் , அள 
ந்து உண்ணும் - அளவுசெய் துண்ணுவான் , ( அஃதன்றியும் ) யாரும் 
எல்லோரும் , பிறந்தும் - உலகில் பிறந்தும் , (பிறப்பின் பயனாகிய 
அறத்தை அடையாவிடின் ) பிறவாதாரில் - பிறவாதவர்களில் வைத் 
தெண்ணப்படுவார்கள் , ( ஆதலால் ) அருளுடையீராகி - அருளுடை 
மீராய் , ஆற்ற - மிகு தியாக , அறம் செய்ம்மின் - ஈதலாகிய அறத் 
தைச் செய்யுங்கோள் . 

பொ - ரை . யமன் தோன்று தலமைந்துள்ள சூரியன் அளக் 
குங்கருவியாக உம் ஆயுளாகிய தானியத்தை நாள்தோறும் அளவு 
செய்துண்ணுவான் . அஃதன்றியும் எல்லோரும் உலகில் பிறந்தும் 
பிறப்பின் பயனாகிய அறத்தை அடையாவிடின் பிறவாதவர்களில் 
வைத்தெண்ணப் படுவார்கள் . ஆதலால் , அருளுடையீராய் மிகுதி 
யாக ஈதலாகிய அறத்தைச் செய்யுங்கோள் . 

தந்துரைத்தனவெல்லாம் இசையெச்சம் . ஞாயிற்றை நாழியாக 
ருவகஞ் செய்தாற்போல நாளை உருவகஞ் செய்யாமையால் இஃது 
ஏகதேச வுருவகம் . அதிகாரத்தால் அறம் சிறந்த ஈகையின் மேல் 
நின்றது , வருந்துவார்மேல் யாதொரு தொடர்பும் வேண்டாமலே 
செல்லும் அருள் காரணமாக அறஞ்செய்த லுள் தாவ தாதலால் , 
அறஞ்செய் தருளுடையீ ராகுமின் என்பதில் அருளுடையீராகி 
அறஞ்செய்ம்மின் எனப் பின் முன்னாக நிறுத்தி விகுதி பிரித்துக் 
கூட்டி உரைக்க , தீவினைசெய்தாரைத் தண்டித்தற்குரியோன் கூற் 
றுவனாதலால் அறஞ்செய்யா நாளை அவன் உண்ணும் என்றார் . 

Death metes out your days with the rising Sūn as the 
measure , and devours them . Do , then , deeds of virtue with 
kindly grace . For, ( if such deeds men do not perform ) even 
though born they are to be reckoned among the unborn . ( 7 ) 
8. செல்வர்யா மென்றுதாஞ் செல்வுழி யெண்ணாத 

புல்லறி வாளர் பெருஞ்செல்வ- மெல்லில் 
கருங்கொண்மூ வாய் திறந்த மின்னுப்போற் றோன்றி 
மருங்கறக் கெட்டு விடும் , 


10 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க - ஆம் 
இ - ள் . யாம் செல்வர் என்று நாம் இதுபொழுது செல்வ 
முடையோ மென்று களித்து, தாம் செல் உழி - தாம் இனிச் செல் 
லும் மறுமை யுலகத்தை , எண்ணாத - நினைத்தலில்லாத , புல் அறி 
வாளர் - சிற்றறிவினை யாளுதலுடையாரது , பெரு செல்வம் - மிக்க 
செல்வம் , எல்லில் - இரவில் , கருகொண்மூ -கரியமேகம் ,வாய் திறந்த 
வாய் திறந்ததனாலுண்டாகிய , மின்னுப்போல - மின்னலைப்போல , 
தோன்றி - சிறிதுகாலந் தோன்றி நின்று , மருங்கும் அற - இருந்த 
இடமும் தோன்றாமல் , கெட்டுவிடும் - அழிந்துபோம் . 

பொ - ரை . நாம் இதுபொழுது செல்வமுடையோ மென்று 
களித்துத் தாம் இனிச் செல்லும் மறுமையுலகத்தை நினைத்தலில் 
லாத சிற்றறிவினை யாளுதலுடையாரது மிக்க செல்வம் , இரவில் 
கரிய மேகம் வாய் திறந்ததனா லுண்டாகிய மின்னலைப்போலச் 
சிறிது காலந்தோன்றி நின்று இருந்த இடமும் தோன்றாமல் அழி 
ந்துபோம் . 

நாம்-தனித் தன்மைப்பன்மை.செல்வர் . தன்மையில்படர்க்கை 
வந்த வழுவமைதி . மறுமையுலகமென்றது சுவர்க்க நரகங்களை புல் 
லறிவாளர் பெருஞ்செல்வம் எவ்லில் மின்னுப்போற்றோன்றி யென் 
றமையால் , ஈதலாலே அறிவுடையோரா லறியப்படுவதாகிய விளக் 
கம் பெறாதென்பதாயிற்று . மின் - தொழிலுவமம் . மருங்குமென் 
னும் இழிவு சிறப்பும்மை தொகுத்தலாயிற்று . 

The enormous wealth of the men of mean onderstanding 
who say , We are rich , bat think not of their fatarc existence , 
appears and ranishes leaving no trace , like the lightning that 
flasheg when the black thunder - cloud opens its inouth in the 
night. 

( 8) 
8. உண்ணா னொளிநிறா னோங்கு புகழ்செய்யான் 

துன்னருங் கேளிர் துயர்களையான் -- கொன்னே 
வழங்கான் பொருள்காத் திருப்பானேல் அஆ 
விழந்தானென் றெண்ணப் படும் . 

இ - ள் . உண்ணான் - ( ஒருவன் நல்லுண்டிகளை ) உண்ணாமலும் , 
ஒளி நிறான் -மதிப்பை நிலைக்கச்செய்யாமலும் , ஒங்கு பெருகுகின்ற , 
புகழ் - உரையும் பாட்டுமாகிய புகழை , செய்யான் - செய்துகொள் 
ளாமலும் , துன் அரு கேளிர் பெறுதலரிய உறவினரது , துயர் களை 
மான் - வறுமைத் துன்பத்தை நீக்காமலும் , கொன்னே - கைம் 
மாறு வேண்டாமலே , வழங்கான் - (இரப்பவர்க்குக்) கொடாமலும் , 
பொருள் காத்திருப்பான் ஏல் - செல்வப்பொருளைக் காத்திருப்பா 


அதிகாரம் . ) செல்வநிலையாமை . 

11 
னாயின் , அஆ - ஐயோ , இழந்தான் என்று - அவன் அப் பொருளை 
இழந்தானென்று , எண்ணப்படும் - ( அறிவுடையோரால் ) மதிக்கப் 
படுவான் . 

பொ - ரை . ஒருவன் நல்லுண்டிகளை யுண்ணாமலும் மதிப்பை 
நிலைக்கச் செய்யாமலும் பெருகுகின்ற உரையும் பாட்டுமாகிய புக் 
ழைச் செய்துகொள்ளாமலும் பெறுதலரிய வு றவினரது வறுமைத் 
துன்பத்தை நீக்காமலுங் கைம்மாறு வேண்டாமலே இரப்பவர்க் 
குக் கொடாமலும் செல்வப்பொருளைக் காத்திருப்பானாயின் , ஐயோ 
அப் பொருளை யவன் இழந்தானென்று அறிவுடையோரால் மதிக் 
கப்படுவரன் . 

ஒளி- தான் வாழுநாளில் எல்லாராலும் மதிக்கப்படும் மதிப்பு . 
தான் உளனாகி ஒளிநிறல் புகழ் செய்தல்களைச் செய்துகொள்ள 
வேண்டுதலால் உண்ணானென்று தொடங்கி , கேளிர் துயர்களைத 
லால் மற்றவரும் இவனது கேண்மையை விரும்பி மதிக்கப்படுத்த 
லால் ஒளி நிறலும் , கொன்னே வழங்கலால் புகழ் செய்தலும் உண் 
டாவன ஆதலால் காரியகாரணங்களை முறை நிரனிறையாக வைத் 
துக் கூறினார் . அஆ - அருளின்கட் குறிப்பாய்வந்த இடைச்சொல் . 
கொன் - பயனின்மைப் பொருளதாகிய இடைச்சொல் ; அது கைம் 
மாறு வேண்டாமைக் காயிற்று . இழந்தான் - துணிவினால் எதிர் 
காலம் இறந்தகாலமாக வந்த காலவழுவமைதி . 

He who eats not , who commands no veneration , who per 
forms no praiseworthy deeds, who relieves not his choice 
friends and relations from their sufferings, who gives not 
regardless of retarn , but only guards his wealth , alas ! will 
be considered ( by wise men ) to have lost it all . 

( 9 ) 
10. உடாஅது முண்ணாதுந் தம்முடம்பு செற்றுங் 

கொட அத நல்லறமுஞ் செய்யார்- கொடாஅது 
வைத்தீட்டி னாரிழப்பர் வான்றோய் மலைநாட 
உய்த்தீட்டுந் தேனீக் கரி . 

இடள் . வான் தோய் - சுவர்க்கத்தைத் தீண்டுகின்ற; மலைநாட . 
மலைநாட்டரசனே , உடாதும்-( நல்லாடைகளை ) உடுக்காமலும் , உண் 
ணாதும் - ( ஐம்புல நுகர்ச்சிகளை ) அநுபவியாமலும் , தம் உடம்பு - 
தம்முடம்பை , செற்றும் - வருத்தியும் , கெடாத - தாம் கெடாமை 
க்குக் காரணமாகிய , நல் அறமும்-துறவறத்தையாயினும் , செய்யார் 
செய்யாமலும் , கொடாது உம்- ( வறியவர்க்குக் ) கொடாமலும் , ஈட்டி 


12 

நாலடியார் மூலமும் உரையும் . [ 2 - ஆம் 
வைத்தார் - பொருளைத் தேடிவைத்தவர்கள் , இழப்பர் - ( அதனை ) 
இழந்தவராவர், ( அதற்கு ) ஈட்டி உய்க்கும் - தேனைத் தேடி (கூட் 
டில் ; சேர்க்கும் , தேனீ கரி - தேனீக்கள் சாட்சியாம் . 

பொ - ரை . சுவர்க்கத்தைத் தீண்டுகின்ற மலைநாட்டரசனே ! 
நல்லாடைகளை யுடுக்காமலும் , ஐம்புல நுகர்ச்சிகளை ய் நபவியாம 
லும், தம்முடம்பை வருத்தியும் , தாம் கெடாமைக்குக் காரணமா 
கிய துறவறத்தையாயினும் செய்யாமலும் , வறியவர்க்குக் கொடா 
மலும் , பொருளைத் தேடிவைத்தவர்கள் அதனை யிழந்தவராவர். அத 
ற்குத் தேனைத்தேடிக் கூட்டில் சேர்க்கும் தேனீக்கள் சாட்சியாம் . 

உடுக்காமலும் உண்ணாமலும் தம்முடம்பைச் செறுத்தல் 
துறந்தோர்க்குரிய செயலாதலால் , நல்லறமென்றது துறவறத்தின் 
மேல் நின்றது . உடம்பு செறுத்தலாகிய அரிய செயல் தாம் வேண் 
டாமலே அமைதலால் செற்றுமென்ற உம்மை உயர்வு சிறப்பு . நல் 
லறமுமென்ற உம்மை இல்லறத்தையே அன்றி எனப் பொருள் தர் 
லால் இறந்தது தழீ இய எச்சவும்மை . கொடாதுமென்ற இறந்தது 
தழீஇய எச்சவும்மை தொகுத்தலாயிற்று . வான்-இடவாகு பெயர் . 

Those who stint in clothes and food , and mortify their 
bodies, yet live not the Higher Life that knows no death, nor 
give , bat only hoard up their wealth , shall forfeit it . Lord of 
the cload - kissing hills ! To this the hoarding honey - bee 
bcars testimony. 

( 10 ) 
Chapter II - The Instability of Youth . 
2 - ஆம் அதிகாரம் . இளமை நிலையாமை . 
அஃதாவது இளமையினது நிலை இல்லாமையை உணர்த்து 

இளமை செல்வத்தை அநுபவித்தற்குரிய காலமாதலால் 
இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . 
11. நரைவரு மென்றெண்ணி நல்லறி வாளர் 

குழவி யிடத்தே துறந்தார் - புரைதீரா 
மன்னா விளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி 
யின்னாங் கெழுந்திருப் பார் . 

இ - ள் . நல் அறிவாளர் - குற்றமற்ற அறிவை யாளுத லுடை 
யோர் , நரைவருமென்று எண்ணி - மூப்புவருமென்று கருதி , குழவி 
யிடத்தே - இளமையிலேயே , துறந்தார் - ( யானென்னும் அகப்பற் 
றையும் எனதென்னும் புறப் பற்றையும் ) விட்டார் , புரைதீராத . 


வது . 


அதிகாரம் . ) செல்வநிலையாமை. 

13 
( காமவெகுளி மயக்கமாகிய ) குற்றம் நீங்குதலில்லாத , மன்னாத - 
நிலை பெறுதலில்லாத , இளமை - இளமைப் பருவத்தை , மகிழ்ச் 
தாரே - ( நன்குமதித்துக் ) களித்தவர்களே , கோல் ஊன்றி- ( மூப்பில் 
நடத்தற் காதரவாகக் ) கோலை யூன்றி , இன்னாங்கு - துன்பத்தோடு , 
எழுந்திருப்பார் - எழாநிற்பார்கள் . 

பொ - ரை . குற்றமற்ற அறிவை யாளுத லுடையோர் மூப்பு 
வருமென்று கருதி இளமையிலேயே யானென்னும் அகப்பற்றை 
யும். எனதென்னும் புறப்பற்றையும் விட்டார் . காமவெகுளி மயக்க 
மாகிய குற்றம் நீங்குதலில்லாத - நிலை பெறுதலில்லாத இளமைப் 
பருவத்தை நன்கு மதித்துக் களித்தவர்களே மூப்பில் நடத்தற் 
காதரவாகக் கோலையூன்றித் துன்பத்தோடு எழாநிற்பார்கள் . 

நரை - மூப்பபை யுணர்த்தவந்ததோர்குறிப்புச்சொல் .குழவி - இகர 
ஈற்றதாகிய பண்புப்பெயர் . ஏ இரண்டும் பிரிநிலையாதலால் இளமை 
யில் துறந்தார் மனமொழி மெய்கள் அலைவில்லாமல் நிற்பதினாலும் , 
நல்வழியிற் செல்லுதலாலும் வரும் இன்பங்களை நெடுநாள் அநுப 
விப்பாரென்பதும் , இளமை மகிழ்ந்து துறவாதார் அவ்விளமையில் 
காமவெகுளி மயக்கத்தால் விளையும் துன்பங்களையே யன்றி மப்பில் 
கோலூன்றி எழுதலாகிய துன்பத்தையும் அனுபவிப்பாரென்பதும் 
கருத்தாகக்கொள்க . புரைதீராத , மன்னாத என்னும் பெயரெச்ச 
மிரண்ட டுக்கி இளமையென்னும் வினைமுதலைக் கொண்டன . 

Thinking that the loary age will come, the wise men re . 
nounce the world even in tender age ; and it is thoy who rejoice 
in their youth , never free from defects , unstable , that will , ere 
long, painfully rise, leaning on a staff , 

( 11 ) 
12. நட்புநா ரற்றன நல்லாரு மஃகினா 

ரற்புத் தளையு மவிழ்ந்தன - வுட்காணாய் 
வாழ்தலி னூ திய மெனனுண்டாம் வந்ததே 
யாழ்கலத் தன்ன கலி . 
ள் . நட்பு நார் 

உறவுகளாகிய பாசங்களும் , அற்றன 
அறுந்தன , நல்லாரும் - ( நின்னிடத்து ) மிக்க விருப்பமுள்ள மகளிர் 
களும் , அஃகினார் -விருப்பங் குறைந்தனர் , அன்பு தளையும் - ( மனைவி 
புத்திரர் முதலியோர் வைத்த ) அன்புகளாகிய கட்டுகளும் , அவிழ்க் 
தன . நெகிழ்ந்தன , உள் காணாய் - ( இவற்றை) உனக்குள் ஆராய், 
வாழ்தலின் - ( இளமையை மகிழ்ந்து ) வாழ்ந்ததினால் , ஊதியம் 
பயன் , என் உண்டு - யாதுள தாயிற்று, ஆழ் - ( கடலில் ) முழுக 

2 


14 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ 2 -ஆம் 


கின்ற , கலத்து அன்ன - மரக்கலத்துள்ள நாய்கனுக்கு வந்த துன்பத் 
தை ஒத்த , கலி ஏ - துன்பமே, வந்தது - உளதாயிற்று . 

பொ - ரை . உறவுகளாகிய பாசங்களும் அறுந்தன . நின்னிட 
த்து மிக்க விருப்பமுள்ள மகளிர்களும் விருப்பம் குறைந்தனர் . 
மனைவி புத்திரர் முதலியோர் வைத்த அன்புகளாகிய கட்டுகளும் 
நெகிழ்ந்தன . இவற்றை உனக்குள் ஆராய் . இளமையை மகிழ்ந்து 
வாழ்ந்ததினால் பயன் யாதுள தாயிற்று ? கடலில் முழுகுகின்ற மரக் 
கலத்துள்ள நாய்கனுக்கு வந்த துன்பத்தை யொத்த துன்பமே உள 
தாயிற்று . 

இளமையில் மகிழ்ந்தோர்க்குப் பயனெனக்கொண்ட நட்பு முத 
லியன அற்றுப்போக , இனிச் செய்யத்தக்கதாகிய செயலின்மை உண் 
டானமையின் , இளமையும் மூப்பும் பயன்படாமற் சென்றனவென்று 
இளமை யுடையானுக்கு இளமை நிலையாமையைக் கூறினாராயிற்று . 
உறவினர் பலராதலால் நட்பும் , அன்பு செய்தற்குரியார் மனைவி புத் 
திரர் முதலிய பலராதலால் அன்பும் பலவாயின . அற்புத்தளை - 
பண்புத் தொகையாகவும் , மூன்றாம் வேற்றுமைத் தொகையாகவுங் 
கொள்ளக் கிடந்தது . ஆம் - அசை . கலம் - உயிரில் பொருளாத 
லால் துயர்தற்குரிய நாய்கன்மேல் நின்றது . 

Tbo ties of friendship are serered ,the sweet ones are dimi . 
nished , and the bonds of love have become loose : Lock withil ! 
Of what avail lias been this life of yours ? The misery is at your 
door sinnlar to that felt by the captaiu of a sinking ship, ( 12 ) 
13. சொற்றளர்ந்து கோலூன்றிச் சோர்ந்த நடையினராய்ப் 

பற்கழன்று பண்டம் பழிகாறு - மிற்செறிந்து 
காம நெறிப்படருங் கண்ணினார்க் கில்லையே 
யேம நெறிப்படரு மாறு . 

இ.ன். சொல் தளர்ந்து - ( பேசும் ) சொற்களின் வலி குறைந் 
தனாகி , கோல் ஊன்றி - ( ஆதரவாகக் ) கோலை ஊன்றினராகி , 
சோர்ந்த - தள்ளாடிய , நடையினர் அய் - நடையை உடையார்களாகி , 
பல் கழன்று - பற்கள் 2.திர்ந்தனாகி , பண்டம் - (உடலாகிய ) பொ 
ருள் , பழிகாறும் - ( கண்டோரால் ) பழிக்கப்படுமளவும் , இல் செறி 
ந்து - இல்வாழ்க்கையில் நீங்கா திருந்து , காமநெறி - காமவழியில் , 
படரும் - செல்லுதற்குரிய , கண்ணினார்க்கு - சிற்றறி வுடையாரு 
க்கு , ஏமம் - ( தம்முயிர்க்குக் ) காவலாகிய , நெறி - துறவற வழியில் , 


அதிகாரப் .) 


செல்வநிலையாமை . 


15 


படரும் ஆறு - செல்லுதற்குரிய வகை , இல்லையே - உண்டாவது 
லதே ஆம் . 

பொ - ரை . பேசும் சொற்களின் வலிகுறைந்தனாகி , ஆதர 
வாகக் கோலை யூன் றினராகி , தள்ளாடிய கடையை உடையார்களாகி , 
பற்கள் உதிர்ந்தனராகி , உடலாகிய பொருள் கண்டோரால் பழிக்கப் 
படுமளவும் இல்வாழ்க்கையில் நீங்காதிருந்து , கர்மவழியில் செல்லு 
தற்குரிய சிற்றறிவுடையாருக்குத் தம் முயிர்க்குக் காவலாகிய துற 
வற வழியில் செல்லுதற்குரிய வகை யுண்டாவதிலதே யாம் . 

தளர்ந்து , கழன்று என்னுஞ் சினை வினைகள் முதலின்மேல் 
நின்றன . ஏ - தேற்றம் . இளமை நிலைமையாகிய இழிவைப்பற்றி உட 
லைப் பண்டம் எனவும் , வினைகளைக் கெடுத்துக் கூற்றத் தினின்று 
நீக்கி முத்தியை அடைவித்தலால் துறவு நெறியை ஏமநெறி என 
வுங் கூறினர். 

They speak faltering , they lean on a staff, their steps are 
enstead.y , their teeth are ont of joint , their body is scorned , 
yet they would stick to their home and walk in the old path 
of desire. Such mean minded men , surely , cannot approach 
the path that saves . 

( 13 ) 
14. தாழாத் தள ராத் தலைநடுங்காத் தண்டூன்றா 

வீழா விறக்கு மிவண்மாட்டுங் - காழிலா 
மம்மர்பொண் மாந்தர்க் கணங்காகுந் தன்கைக்கோ 
லம்பனைக்கோ லாகிய ஞான்று , 

இ - ள் . தாழா - கூனலாகி , தளரா - உடல் தளர்ந்து , தலை 
நடுங்கா - தலை நடுங்கி , தண்டுஊன்றா-(படத்தற்காதரவாகத்) தடியை 
ஊன்றி (நடந்து ) , வீழா - விழுந்து , இறக்கும் - ( மீளவும் ) எழுந்து 
செல்லும் , இவள் மாட்டும் - இத் தன்மையாளிடத்தும் , காழ் இல் 
லாத - முதிர்ந்த அறிவில்லாத , மம்மர் கொள் - காமத்தைக் கொள் 
ளுகின்ற, மாந்தர்க்கு - மனிதர்களுக்கு , தன் கைக்கோல் - தம்மு 
டைய கையிற்பீடித்த கோல் , அம் மனைக்கோல் - அந்த மனைவியி 
னது கைக்கோல் , ஆகிய ஞான்று - ஆகிய காலத்தில் , அணங்கு 
ஆகும் - (அம் மயக்கம் ) துன்பந் தருவதாகும் . 

பொ - ரை . கூனலாகி யுடல் தளர்ந்து தலை நடுங்கி நடத்தற் 
காதரவாகத் தடியை ஊன்றி நடந்து விழுந்து மீளவும் எழுந்து 
செல்லும் இத் தன்மையாளிடத்தும் , முதிர்ந்த அறிவில்லாத காம 


நாலடியார் மூலமும் உரையும் . 

( 2 ஆம் 
த்தைக் கொள்ளுகின்ற மனிதர்களுக்குத் தம்முடைய கையிற் 
பிடித்த கோல் அந்த மனைவியினது கைக்கோல் ஆகிய காலத்தில் 
அம் மயக்கம் துன்பந்தருவதாகும் . 

இல்லாத என்னும் காரணப்பொருட்டாகிய பெயரெச்சக் குறி 
ப்பு மம்மரென்னுங் காரியப்பெயர் கொண்டது ; பண்புத்தொகை 
யாகவும் கொள்ளலாம் ; காழில்லாமையாகிய மம்மரென விரியும் . 
மம்மர் - பேதைமை , இது காரியத்தைக் காரணமாகவும் , அணங்கு 
காரணத்தைக் காரியமாகவுங் கூறிய உபசார வழக்கு.இவண்மாட்டு 
மென்ற உம்மை இழிவுசிறப்பு.இவள் மனை என்பன சாதியொருமை . 
தன் -பன்மையினொருமை வந்த வழுவமைதி . மம்மர்தருந் துன்பமா 
வது தாம் ஊன்றி நடந்தகோல் தாம் சோர்ந்த தடையுமிலராகிய பின் , 
தம்மின் இளையாகிய மனை வியர்க்குக் கைக்கோலா யமைந்தபோது 
இல்வாழ்க்கை நடவாமையா லாம் துன்பம் . அகரச்சுட்டுக் கட்டழகும் , 
கட்டிளமையு முடையாளெனக் கருதிய உயர்வின்கண் வந்தது . அம் 
மனை என்பதை ஒரு சொல்லாகக்கொண்டு தாயென்பாருமுளர் . 
தலைநடுக்கா எனப் பாடங் கூறுவாருமுளர் . அவர் மூப்பில் தாழ்தல் , 
தளர் தல் இயல்பாதல் போலத் தலை நடுங்கல் இயல்பாமென உண 
சார்போலும் . 

She has become hunch - backed , she has & decrepit frame 
and a trembling bead , she needs a staff to sapport her , and her 
walking is by turns falling and rising . Such a one calls forth 
Just in the man not intellectually strong. When the staff ho 
holds becomes hers , that lust will be misery itself, 
15. எனக்குத்தா யாகியா ளென்னையீங் கிட்டுத் 

தனக்குத்தாய் நாடியே சென்றா - டனக்குத்தா 
யாகி யவளு மதுவானாற் றாய்தாய்க்கொண் 
டேகு மளித்திவ் வலகு. 

இ - ள் . எனக்குத்தாய் ஆகியாள் - ( இம்மையில் ) எனக்குத் தாயா 
னவள் , என்னை - ( அன்புமிக்க ) என்னை , ஈங்கு இட்டு - இவ்வுலகத் 
தில் வைத்து , தனக்குத் தாய் நாடியே - தனக்குத் தாயைத் தேடியே , 
சென்றாள் - போயினாள் , தனக்கு - தேடிப்போன தனக்கு , தாய் 
ஆகியகளும் - தாயானவளும் , அது ஆனால்- தனக்குத் தாயைத் தேடிச் 
செல்லுதலானால் , தாய் - ஒரு தாய் , தாய் கொண்டு - தனக்குத் தாயைத் 
தேடிக்கொண்டு , எகும் - போகும் , அளித்து - எளிமையுடையது , 
இவ்வுலகு - இந்த உலகம் , 


-(14 ) 


அதிகாரம் .] 


சேல்வநிலையாமை . 


17 


பொ - ரை . இம்மையில் . எனக்குத் தாயானவள் அன்புமிக்க 
என்னை இவ்வுலகத்தில் வைத்துத் தனக்குத் தாயைத் தேடியே 
போயினாள் . தேடிப்போன தனக்குத் தாயானவளும் தனக்குத் 
தாயைத்தேடிச் செல்லுதலானால் ஒரு தாய் தனக்குத் தாயைத் 
தேடிக்கொண்டு போகும் எளிமையுடையது இந்த உலகம் . 

ஆதலால் , நான் இளமையை மகிழாமல் பிறப்பினுக்கு அஞ்சித் 
துறவறத்தை யடைவேன் என்பது . இஃது இசையெச்சம் . அன்பிற் 
சிறந்தவளாதலால் தாயின்மேல் வைத்துக் கூறினார் . காடியே சென் 
நாளென்பது இலக்கணை . ஏ - பிரிநிலை . அது நாடிச்சென்றதைச் சுட் 
டியது . ஏகுமளித்திவ்வுலகு எனவே ஏகுமெளிமையுடைய தன்று 
அவ்வுலகென்பதாயிற்று . அவ்வுலகென்றது வீட்டுலகத்தை . " அத 
னிர்போனாரின் மீளப் புவியில்வர் தாரில்லை என்றார் பிறரும். 

The one that was my mother left me here and went 
seeking a mother for herself. If the mother to the one that went 
a seeking had done likerise , this world cannoti, indeed ,afford us 
anything higher than mother - qaests : 

( 15) 
16. வெறியயர் வெங்களத்து வேன் மகன் பாணி 

முறியார் நறுங்கண்ணி முன்னர்த் தயங்க 
மறிகுள குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி 
யறிவுடை யாளர்க ணில் . 

இ - ள் , வெறி அயர் - வெறியாடுதலைச் செய்கின்ற, வெம் கள 
த்து -பலியிடுமிடத்து , வேன்மகன்- வெறியாட்டாளனுடைய , பாணி 
கையில் , முறி - தளிர்கள் , ஆர் -இடையிடையே தங்கிய , நறு கண்ணி 
மணமமைந்த மலர்மாலை , முன்னர் - தன்னெ திரில் , தயங்க - விளங்கா 
கிற்க, மறி - ( அதைக்கண்ட ) ஆகி , குளகு - உணவாக, உண்டது 
அன்ன - ( அதை ) உண்ட மகிழ்ச்சியை ஒத்த , மன்னாத - நிலை 
பெறுதலில்லாத , மகிழ்ச்சி - இளமையால் வரும் மகிழ்ச்சி, அறிவு 
உடை ஆளர்கண் - நல்லறிவுடைமையை ஆளுதலுடையாரிடத்து , 
இல் - இல்லை . 

பே - ரை , வெறியாகி தலைச் செய்கின்ற பலியிடுமிடத்து 
வெறியாட்டாளனுடைய கையில் தளிர்கள் இடையிடையே தங்கிய 
மண மமைந்த மலர்மாலை தன்னெ திரில் விளங்காதிற்க , அதைக் 
கண்ட ஆடு உணவாக அதை உண்ட மகிழ்ச்சியை யொத்த நிலை 
பெறுதலில்லாத இளமையால் வரும் மகிழ்ச்சி நல்லறிவுடைமையை 
யாளுதலுடையாரிடத்து இல்லை . 


18 

காலடியார் மூலமும் உரையும் . [ 2 -ஆம் 
வெறி -ஆவேசங்கொண்டாடுதல் . ஆடு முதலியவற்றைக் கொலை 
செய்யு மிடமாதலால் பலியிடுமிடத்தை வெங்களம் என்றார் . குளகு - 
இலைமேயும் விலங்கி னுணவு . இலை நுகர் விலங்குணாவே குளகென 
வியம்பலாகும் " என்பது நிகண்டு . அம் மாலையைத் தன்னுயிர்க்குக் 
கேடுதரும் உற்பாதமாகக் குறியாமல் ஆகி அதை யுண்டுகளிப்பதை 
உவமித்தமையால் மகிழ்ச்சி என்றது இளமையில் இல்வாழ்க்கையை 
மகிழு மகிழ்ச்சியை . யானெழுதியது இவ்வெழுத்தாணி என்பது 
போல நின்ற உண்டதென்பது வினைமுதல் வினையைக் கருவியின் 
மேலேற்றிக் கூறும் வினையாலணையும் பெயர் ; இது ஈறு தொகுத்த 


லாய் நின்றது . 


In tlie wise man is not found that transient joy which 
thie lamb feels when cropping the tender shootx dangling from 
the sweet - smelling garland held by the slager in the awful 
sacrificial ground where devil - dances are performed . 

( 16 ) 
17. பனிபடு சோலைப் பயன்மர மெல்லாங் 

கனியுதிர்ந்து வீழ்ந்தற் றிளமை- நனி பெரிதும் 
வேற்கண்ண ளென்றிகளை வெஃகன்மின் மற்றிவளுங் 
கோற்கண்ண ளாகுங் குனிந்து . 

இ - ள். இளமை - ( நீர் மகிழும் ) இளமைப்பருவம், பனிபடு . 
குளிர்ச்சி உண்டாகிய , சோலை - சோலையிலுள்ள, பயன் மரம் எல் 
லாம் - பயன் தரும் மரங்களெல்லாவற்றினின்றும் , கனி உதிர்ந்து 
வீழ்ந்தால் அற்று - பழங்களுதிர்ந்து வீழ்ந்தாற்போலுந் தன்மையது , 
இவளும் - ( நீரேயன்றி ) இத் தன்மையதாகிய இளமையுடையாளும் , 
குனிந்து - கூனலாகி , கோல் கண்ணள் ஆகும் - ( வழிதெரிந்து நட 
ப்பதற்குக் ) கோலாகிய கண்ணுடையா ளாவள் , (ஆதலால் ) வேல் 
கண்ணள் என்று - (இது போழ்து ) வேல்போலுங் கண்ணுடையா 
ளென்று , இவளை - இத் தன்மையாளை , நனி பெரிதும் - மிகவும் , 
வெஃகன் மின் - விரும்பா திருங்கோள் . 

போ - ரை . நீர் மகிழும் இளமைப்பருவம் குளிர்ச்சி உண்டா 
கிய சோலையிலுள்ள பயன் தரும் மரங்களெல்லாவற்றினின்றும் பழ 
ங்களுதிர்ந்து வீழ்ந்தாற்போலுந் தன்மையது . நீரேயன்றி இத் தன் 
மையதாகிய இளமையுடையாளும் கூனலாகி வழிதெரிந்து நடப்ப 
தற்குக் சோலாகிய கண்ணுடையா ளாவள் . ஆதலால் , இதுபோழ்து 
வேல்போலுங் கண்ணுடையாளென்று இத் தன்மையாளை மிகவும் 
விரும்பா திருங்கோள் . 


அதிகாட் .) 


செல்வநிலையாமை . 


19 


பயன்மரமெல்லா மென்பதனீற்றில் ஐந்தனுருபு தொகுத்தல் 
பெற்றது . கனி தொழிலுவம் மாதலால் இளமை சிறிது காலமிருந்து 
கழியுமென்பது கருத்து . உதிர்ந்து வீழ்ந்தாலென்னும் ஒருபொருட் 
பன்மொழி அவ்விளமையினது நிலையாமையை இழித்தற்கண்ணும் ; 
நனிபெரிதும் என்னும் ஒருபொருட் பன்மொழி வெஃகலின் முடி 
வின்மையை உணர்த்தற் கண்ணும் வந்தன . சுட்டிரண்டில் ஒன்று 
இளமையினது நிலையாமையையும் , மற்றது குனிந்து கோற்கண்ண 
ளாகுதலையுஞ் சுட்டி நின்றன . முன்னுள்ள உம்மை முற்று ; பின்னு 
ள்ள உம்மை இறந்தது தழீ இயதனோடு உயர்வு சிறப்புப்பொருளது . 
"கனியினது செழுமைக்குக் காரணமாயிருத்தலால் பனிபடு சோலைப் 
பயன்மரம் என்றும் , இளமை நிலையாமை யாவர்க்கும் ஒக்குமாத 
லால் மரமெல்லாம் என்றும் கூறினர் . 


Youth is of the nature of the fruits of the fruit -bearing 
trees in a devry grove dropping down. Cherish not love for 
this woman , thinking she has lance -like eyes, for she will , cre 
long , become hurichi.backed and need a staff to gaide her. ( 17) 


18 பருவ மெனைத்துள பல்லின்பா லேனை 

யிருசிகையு முண்டீரோ வென்று - வரிசையா 
லுண்ணாட்டங் கொள்ளப் படுதலால் யாக்கைக்கோ 
ளெண்ணா ரறிவுடை யார் . 


இ - ன் . பருவம் - வயது , எனைத்து - எவ்வளவினது , உள-உதி 
ராமலுள்ள , பல்லின் பால் - பல்லின் பகுப்பு , எனைய - எவ்வளவு உள் 
ளன , இருசிகையும் - முற்சிகை பிற்சிகையாகிய பல உணவுகளையும் , 
உண்டீரோ என்று - (இளமையில் ) உண்டீரா என்று , வரிசையால் 
முறைமையில் , உள்நாட்டம் - ( இளையோர் ) தமக்குள் நாடிக் கேட் 
டலை , கொள்ளப்படுதலால் - அடையப்படுதலால் , யாக்கைக்கோள் - 
உடலின் தன்மையாகிய இளமையை , அறிவு உடையார் - நல்லறி 
வுடையோர் , எண்ணார் - பொருளாக மதியார் . 


பொனர . வயது எவ்வளவினது , உதிராமலுள்ள பல்வின் ப 
ப்பு எவ்வளவு உள்ளன , முற்சிகை பிற்சிகையாகிய பல உணவுகளை 
யும் இளமையில் உண்டீராவென்று முறைமையில் இளையோர் தமக் 
குள் நாடிக்கேட்டலை யடையப்படுதலால் , உடலின் தன்மையாகிய 
இளமையை நல்லறிவுடையோர் பொருளாக மதியார் . 


20 


நாலடியார் மூலமும் உரையும் . ( உ - ஆம் 
எனைத்து ஒன் றன்படர்க்கை விகுதிபெற்ற பண்படியாகப் 
பிறந்த பெயர் . இதன் பகுதி எத்தனை என்பதன் மரூஉ . வரிசை 
யாவது மூப்புக்குக் காரணம் பருவமுதிர்ச்சி யாதலால் முன்னர்ப் 
பருவமெனைத்து என்றும் , உடலை நெடுங்காலங்கொண்டு செலுத் 
தற்குரிய வலியது மெலிய தென்னும் எல்லா வுணவுகளிலும் வலி 
யதைத் தின்னுதற்குக் கருவி பல்லாதலால் அதன்பின் பல்லின் 
பாலேனை என்றும் , இருசிகையுமுண்டீரோ என்றும் வினாவும் 
முறை . வரிசையால் -உருபுமயக்கம் . ஏனைய என்பது ஈறுதொகுத் 
தலாயிற்று , உள்நாட்டமென்னுங் காரணம் வினவு தலாகிய காரிய 
த்தின்மேல் நின்றது . எல்லாவுணவுகளாவன: - உண்பன , தின் 
பன , நக்குவன , பருகுவன என்பன . தின்பன ஒன்றும் வன்மை 
யுள்ளன . 
" How old are you ? 

How many teeth are yet unim 
paired ? Have you tasted the tivo coni ses ( of delicious dishes ) ? 
Such are the questions that naturally arise in the minds ( of the 
young when they meet old people. ) The wise never feel as 
though such body were something. 

( 18 ) 
19. மற்றறிவா நல்வினை யாமிளைய மொனனது 

கைத்துண்டாம் போழ்தே கரவா தறஞ்செய்ம்மின் 
முற்றி யிருந்த கனிபொழியத் தீவளியா 
னற்கா யுதிர்தலு முண்டு. 

இ- , தீ வளியால் - கோடைக் காற்றால் , முற்றி யிருந்த - நன்கு 
பழுத்த , கனி ஒழிய-( மரங்களில் ) பழங்கள் உதிராதிருக்க , நல்காய் 
வன்மையாகிய காய்கள் , உதிர்தலும் உண்டு -உதிர்தலுமுளது , ( ஆத 
லால் ) யாம் - நாம் , இளையம் - (இதுபோழ்து ) இளமைப் பருவத்தை 
யுடையோம் , நல்வினை - அறவினையைப் பின் , மற்று அறிவாம் - 
விரையாமல் ஆராய்ந்து செய்வோம் , என்னாது - என்று நினையாமல் , 
கைத்து உண்டு ஆம் போழ்தே - பொருள் உண்டாகுங் காலத்தில் 
தானே , கரவாது - இல்லையென மறுக்காமல் , அறம் செய்ம்மின் - 
ஈதலாகிய அறத்தைச் செய்யுங்கோள் . 

பேரை, கோடைக்காற்றால் நன்கு பழுத்த மரங்களில் பழங் 
கள் உதிராதிருக்க வன்மையாகிய காய்கள் உதிர்தலுமுளது . ஆத 
லால் , நாம் இதுபோழ்து இளமைப்பருவத்தை யுடையோம் , அற 
வினையைப் பின் விரையாமல் ஆராய்ந்து செய்வோம் என்று நினையா 
மல் பொருள் உண்டாகுங் காலத்தில் தானே இல்லையென மறுக்கா 
மல் ஈதலாகிய அறத்தைச் செய்யுங்கோள் , 


அதிகாரட் . ) செல்வநிலையாமை . 

21 
விரையாமல் அறிவாமென்றது மூப்பின் காலத்தில் அறிவா 
மென்பதை . மற்று - வினைமாற்றுப்பொருளது , உதிர்தல் சிறுபான் 
மையாதலால் உம்மை இழிவுசிறப்பு . கைத்து இடமடியாகப்பிறந்த 
பெயர் ; கை பகுதி , த் சந்தி , து ஒன் றன்படர்க்கை விகுதி . ஏ - தேற் 
றம் . கைத் துண்டாம் போழ்தே என்றது இளமைபோலச் செல்வமு 
நிலையா தென்பதை வற்புறுத்தற்கென்க . நல்ல காற்றடித்தமை 
யால் மரம் சாய்ந்தது என்பதிற்போல நன்மைப்பண்பு வன்மைக் 
காயிற்று . 


Say not , " We will consider about doing good deeds some. 
time hence, we are young " , but do the good deeds while there is 
wealth , without concealing it . When voilent winds blow , not 
only fully ripe fruits , unripe fruits also that stick fast to the 
trees drop off 

( 19 ) 
20. ஆட்பார்த் துழலு மருளில்கூற் றுண்மையாற் ( க்கிப் 

றோட்கோப்புக் காலத்தாற் கொண்டுய்ம்மின் -பீட்பிது 
பிள்ளையைத் தாயலறக் கோடலான் மற்றதன் 
கள்ளங் கடைப்பிடித்த னன்று . 


த்தை , 


இ - ள் . ஆள் - ( தான் கொண்டுபோகும் ) ஆளை , பார்த்து - ஆரா 
யாநின்று , உழலும் - திரியாநின்ற , அருள் இல் கூற்று - கருணை 
யின்மையாகிய யமன் , உண்மையால் - உளனாயிருத்தலால் , தோட் 
கோப்பு - ( நீர் இனிச் செல்லும் வழிக்கு ) ஆற்றுணாவாகிய தரும 

காலத்தால் - இளமையில் தானே ,கொண்டு செய்து கொண்டு , 
உய்ம்மின் -பிழையுங்கோள் , பீள் - இளங்கருவினின்றும் , பிதுக்கி 
வெளிப்படுத்தி , பிள்ளையை -பிள்ளையினுயிரை , தாய் அலற -பெற்ற 
வள் அலறியழும்படி , கோடலால் - கொண்டுபோதலால் , அதன் - 
அவ்வியமனது , மற்றுக் கள்ளம் வஞ்சத்தொழிலை ,கடைப்பிடித்தல் . 
மறவா திருத்தல் , நன்று - நன்மையைத் தருவதாகும் . 

பொ - ரை . தான் கொண்டுபோகும் ஆளை யாராயா நின்று திரி 
யாநின்ற கருணையின்மையாகிய யமன் உளனாயிருத்தலால் , நீர் 
இனிச்செல்லும் வழிக்கு ஆற்றுணாவாகிய தருமத்தை இளமையில் 
தானே செய்துகொண்டு பிழையுங்கோள் ; இளங்கருவினின்றும் 
வெளிப்படுத்திப் பிள்ளையினுயிரைப் பெற்றவள் அலறியழும்படி 
கொண்டு போதலால் , அவ்வியமன து வஞ்சத்தொழிலை மறவாதிரு 
த்தல் நன்மையைத் தருவதாகும் . 


22 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ~ -ஆம் 
தோட்கோப்பு ஏழாம் வேற்றுமைத் தொகைப்புறத்துப்பிறந்த 
அன்மொழித் தொகைப் பெயர்; விரிந்தால் தோளில் கோக்கப்படும் 
உணவின்கட்டு எனவிரியும் . இது மறுமைவழிக்கு உணவுபோல்வ 
தாகிய அறத்தின்மேலது. காலத்தால் வேற்றுமை மயக்கம் . பிள்ளை 

டவாகுபெயராய் உயிரின் மேல் நின்றது . அருளென்றது அது கார 
ணமாக வரும் கண்ணோட்டத்தை . உடையாளும் அறியாவகை பீட் 
பிதுக்கிப் பிள்ளையைக் கோடலால் அச் செயலைக் கள்ளம் என்றார் . 
பிறர் செய்யும் வஞ்சப்போ லாகாமையால் அக் கள்ளம் மற்றுக்கள்ள 
மெனப்பட்டது . இவ்விடைச்சொல் பிறிதென்னும் பொருளது . 

As the relentless Death is , that roans about in search of 
victims, take up your wallet betimes , and be savel. As He 
snatches 

away the baby from tlle . womb), while the mother 
bitterly laments , it is good to keep in niind liis guile . ( 20 ) 

Chapter III - The Instability of the Body . 
3 - ஆம் அதிகாரம் : யாக்கை நிலையாமை . 

அஃதாவது உடலினது நிலையாமையை உணர்த்துவது . புறத்த 
தாகிய செல்வ நிலையாமையையும் , அகத்ததாகிய இளமை நிலையா 
மையையும் , முறையே யுணர்த்தினாராதலால் அவ்விரண்டையும் 
அடைந்து அநுபவித்தற்குரிய யாக்கையினது நிலையாமையை உண 
ர்த்துகின் றமையின் இஃது அவ்விளமை நிலையாமையின் பின் வைக் 
கப்பட்டது . யாக்கை கை வித்தியதெனக் கொண்டால் தொழிலாகு 
பெயரெனவும் , யா பகுதி , க் - சந்தி , கு - சாரியை , ஐ - செயப்படுபொ 
ருண்மை விகுதியதெனக் கொள்ளின் தொழில டியாகப் பிறந்த 
பெயசெனவு மாம் . 
11. மலைமிசைத் தோன்று மதியம்போல் பானைத் 

தலைமிசைக் கொண்ட குடையர் - நிலமிசைத் 
துஞ்சினா ரென்றெடுத்துத் தூற்றப்பட் டாரல்லா 
லெஞ்சினா ரிவ்வுலகத் தில் . 

6- , மலைமிசை . மலையின்மேல் , தோன்றும் - காணப்படு 
இன் , மதியம்போல் - பூர்ண சந்திரன் போல , யானை - யானையின் 
மேல் , தலைமிசைக்கொண்ட- ( தமது ) தலையின்மேல் கவியப்பெற்ற , 
குடையர் - வெண்கொற்றக் குடையாராகச் சென்றவர்களும் , துஞ்சி 
னார் என்று - இறந்தனர்களென்று , நிலமிசை - பூமியில் , எடுத்து . 
குறிக்கப்பட்டு , தூற்றப்பட்டார் அல்லால் - பலரறியச் சொல்லப்பட் 


அதிகாரட் ] 


செல்வநிலை பாமை . 


23 


டாரல்லாமல் , எஞ்சினார் - அச் சாவினின்றும் தப்பினவர் , இவ்வுல 
கத்து - இந்த உலகத் திட் , இல் - இலர் . 

பொ - ரை . மலையின்மேல் காணப்படுகின்ற பூர்ண சந்திரன் 
போல் யானையின் மேல் தமது தலையின் மேல் கவியப்பெற்ற வெண் 
கொற்றக் குடையாராகச் சென்றவர்களும் இறந்தனர்களென்று பூமி 
யில் குறிக்கப்பட்டு பலரறியச் சொல்லப்பட்டாரல்லாமல் அச்சாவி 
னின்றும் தப்பினவர் இந்த உலகத்தில் இலர் . 

செல்வமிகுதியை உணர்த்தற்கு மலைமிசைத் தோன்றும் மதி 
யம் போல் என உவமை கூறினர் . குடையரும் என்னும் உயர்வு சிறப் 
அம்மை தொகுத்தலாயிற்று . குடையரும் துஞ்சினாரென்றெடுத்துத் 
தூற்றப்பட்டாரென்று கூறவே மற்றவர் துஞ்சுதலைக் கூறவேண்டா 
தாயிற்று . நிலமிசை என வேண்டாது கூறினார் ; நிலையாமையை 
யுடைய தென்னும் இழிவுபற்றி . இவ்வுலகென்பதற்கு இளமை நிலை 
யாமையில் நம் பாட்டில் இவ்வுலகென்பதற் குரைத்தாங்குரைக்க , 

Even kings who rode on elephants beneath the state 
numbrella s shade , resembling the full moon shining over 8 
hill, liave been proclaimed ou earth as dead . None in this world 
bare escaped that lut, 

( 21 ) 
22. வாழ்நாட் கலகாய் வயங்கொளி மண்டிலம் 

வீழ்நாள் படாஅ தெழுதலால் - வாழ்நா 
ளுலவாமு னொப்புர வாற்றுமின் யாரு 
நிலவார் நிலமிசை மேல் . 

இ - ள் . வாழ்நாட்கு - (நீர் தேகத்தோடு கூடி) வாழ நியமித்த 
நாள்களுக்கு , அலகு ஆய் அளவாக , வயங்கு - விளங்குகின்ற , ஒளி 
மண்டிலம் - சூரியன் , வீழ்நாள் - உதியாத நாள் , படாது . உண்டா 
காமல் , எழுதலால் உதித்தலால் , யாரும் - எத் தன்மையாரும் , 
நிலமிசைமேல் - பூமியில் , நிலவார் - நிலைத்தலிலர் , ( ஆதலால் ) வாழ் 
நாள் - வாழ்நாள்கள் , உலவாத முன் ( அறஞ்செய்யப் பெறாமல் ) 
கெடாத முன்னே , ஒப்புரவு - அறத்தை , ஆற்றுமின் - செய்யுங்கோள் . 

பொ - ரை . நீர் தேகத்தோடு கூடி வாழ நியமித்த நாள்களுக்கு 
அளவாக விளங்குகின்ற சூரியன் உதியாத நாள் உண்டாகாமல்உதி 
த்தலால் எத் தன்மையாரும் பூமியில் நிலைத்தலிலர் . ஆதலால் வாழ் 
நாள்கள் அறஞ்செய்யப் பெறாமல் கெடாதமுன்னே அறத்தைச் 
செய்யுங்கோள் . 


. 


24 

நாலடியார் மூலமும் உரையும் . ( ங ஆம் 
காலமாகிய அருவப்பொருள் சூரியனாகிய அளவையால் அளக் 
கப்படுதலால் வயங்கொளி மண்டில மெழுதலை அலகு என்றார் . 
ஆக என்பது ஆயெனத் திரிந்து நின்றது ; இஃது எழுதலா லென்பத 
னோகி முடிந்தது.ஒளி மண்டிலம் பண்புத்தொகைப் புறத்துப்பிறந்த 
அன்மொழித்தொகைக் காரணப்பெயர் . யாவருக்கும் ஒத்த ஒழுக்க 
மாதலால் ஈகையை ஒப்புரவு என்றார் . மிசைமேல் ஒருபொருட் 
பன்மொழி ; இங்ஙனம் கொள்ளாமல் , மேல் என்பதற்கு வாழ்நாள் 
முடிந்தபின் என உரைத்தலுமாம் . ஒப்புரவைத் துறவறத்தின்மே 
லேற்றி , நில மிசைமேல் - எல்லா வலகங்களுக்கும் மேலாகிய முத்தி 
யுலகத்தில் , யாரும் - துறவறஞ் செய்யாத எல்லாரும் , நிலவார் 
விளங்குதலிலர் , என உரைத்தலுமாம் . யாரு மென்பதில் யா வினா 
எஞ்சாமைப் பொருளது . 

As the shining orb , the mensure of your days , unfailingly 
rises every day , perform deeds of rirtuo before your happy 
days are gone . Nonc abide on eart ii . 

( 22 ) 
21. மன்றங் கறங்க மணப்பறை யாயின 

வன்றவர்க் காங்கே பிணப்பறையாய்ப் - பின்றை 
யொலித்தலு முண்டாமென் றுய்ந்துபோ மாறே 
வலிக்குமா மாண்டார் மனம் . 

இ.ள். மன்றம் - உறவினர் முதலிய பலர்கூடிய இடத்தில் , 
கறங்க - ஒலியுண்டாம்படி , மணப்பறை ஆயின - மணத்திற் கொட் 
இம் பறையா யமைந்தவை , அன்று - அத் தினத்தில் , ஆங்கே - அம் 
மணப்பந்தலிலே , அவர்க்கு - மணக்கோலங் கொண்டவர்க்கு , பின் 
றை - பிற்பொழுதில் , பிணப்பறை ஆய் - பிணத்திற்குக் கொட்டும் 
பறைகளாகி , ஒலித்தலும் - ஒலிக்குதலும் , உண்டு ஆம் என்று - உள 
தாகுமென்று ,உய்ந்து போம் ஆறே - ( இல்வாழ்க்கையினின்றும் ) தப் 
பிப்போகும் துறவற நெறியையே , மாண்டார் மனம் . மாட்சிமைப் 
பட்ட அறிவுடையாரது மனம் , வலிக்கும் - துணியும் . 

பெ - ரை . உறவினர் முதலிய பலர் கூடிய இடத்தில் ஒலியுண் 
டாம்படி மணத்திற் கொட்டும் பறையா யமைந்தவை அத் தினத்தில் 
அம் மணப் பந்தலிலே மணக்கோலம் கொண்டவர்க்குப் பிற்பொழு 
தில் பிணத்திற்குக் கொட்டும் பறைகளாகி ஒலிக்குதலும் உளதாகு 
மென்று இல்வாழ்க்கையினின்றுந் - தப்பிப்போகும் துறவற நெறி 
யையே மாட்சிமைப்பட்ட அறிவுடையாரது மனம் துணியும் . 

முன்னே மணப்பறையாயின என்றமையால் , ஆண்பாலாரும் 
பண்பாலாரும் அடங்க அவர்க்கு எனச் சுட்டினார் . ஆங்கென்பதும் 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


25 


அது.ஏ - பிரிநிலை.அன்றென்றதனால் பின்றைபிற்பொழுதுக்காயிற்று . 
ஒலித்தலுமென்ற உம்மை இழிவு சிறப்பு . ஆறே என்னும் ஏ பிரிநிலை 
யாதலால் , பிறப்பிற்குக் காரணமாயுள்ள அவாநீங்காத இல்வாழ்க் 
கை உய்ந்துபோமா றன்றென்பதாயிற்று . 

The drums that filled the festive hall with their sound 
( in the morning ) as marriage drams , sometimes, serve , in the 
evening , as funeral drums to the same -parties . This knowing ,, 
the minds of great men ever draw towards the path that leads 
to salvation .. 

( 23 ) 
24. சென்றே யெறிப வொருகால் கிறுவரை 

நின்றே யெறிப பறையினை - நன்றேகாண் 
முக்காலைக் கொட்டினுண் மூடித்தீக் கொண்டெழுவர் 
செத்தாரைச் சாவார் சுமந்து . 

இ- ள். சென்று - ( கொட்டுவோர் ஓரிடத்துச்) சென்று , ஒரு 
கால் - ஒருமுறை , பறையினை - பறையை , எறிப - கொட்டுவார் , 
சிறுவரை நின்று - சிறிதுபொழுது சும்மா இருந்து , எறிப - கொட் 
வொர் , முக்காலை - மூன்றாமுறை , கொட்டின் - கொட்டினால் , செத் 
தாரை - செத்தவரை , உள் - வீட்டினுள் , மூடி - (கோடியால் ) மூடி , 
தீக்கொண்டு - தீயைத் தாங்கி , சாவார் - இனிச் சாக இருப்போர் , 
சுமந்து - சுமவாநின்று , எழுவர் - ( புறத்தே ) செல்வர், நன்றே - 
( இத் தன்மையான வாழ்க்கை ) இன்பமுடையதோ , காண் - நீ 


ஆராய் . 


பொ - ரை . கொட்டுவோர் ஓரிடத்திற் சென்று ஒருமுறை 
பறையைக் கொட்டுவார் , சிறிதுபொழுது சும்மா இருந்து கொட்டு 
வார் . மூன்றாமுறை கொட்டினால் செத்தவரை வீட்டினுள் கோடி 
யால் மூடித் தீயைத் தாங்கி இனிச் சாக இருப்போர் சுமவா நின்று 
புறத்தே செல்வர் . இத் தன்மையான வாழ்க்கை இன்பமுடையதோ 
நீ ஆராய் . 

நின்றென்பதில் நிற்றல் கொட்டுத லின்மைக்காயிற்று . சிறு 
வரை - பண்புத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகைக் 
காரணப்பெயர் . சிறுவரை நில்லாமல் கொட்டாராதலால் நின்றே 
என்னும் ஏ தேற்றம் , நன்றே என்னும் ஏ எதிர்மறை . சுமந்து சும 
வாகின்றென்னும் நிகழ்கால வினையெச்சந் திரிந்துகின்றது . செத்தார் 
சாதிப்பன்மை. 

3 


- 


26 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ந -ஆய் 
They march and beat the drum once. They pause for a 
while and beat it a second time . When for the third time the 
drum is beaten , they enshroud it , and with the fire proceed , the 
dying bearing the dead . This is very fine , indeed ! ( 24 ) 
25. கணங்கொண்டு சுற்றத்தார் கல்லென் றலறப் ( ண்டீண் 

பிணங்கொண்டு காட்டுய்ப்பார்க் கண்டும் - மணங்கொ 
டுண்டுண்டுண் டென்னு முணர்வினாற் சாற்றுமே 
தொண்டொண்டொ டென்னும் பறை . 
ள் . சுற்றத்தார் உறவினர், 

கணங்கொண்டு 

கூடி 
நின்று , கல் என்று அலற - கல்லென்று அலறி அழும்படி , பிணம் 
கொண்டு பிணத்தைச் சுமவா நின்று , காடு உய்ப்பார் மயானத் 
தில் செலுத்துவோரை , கண்டும் --கண்டிருந்தும் , மணம் கொண்டு 
மணத்தை விரும்பி , ஈண்டு - இவ்வுலகத்தில் , உண்டு உண்டு உண்டு 
என்னும் - இன்பம் உண்டென்றே கருதுகின்ற , உணர்வினான் - 
அறிவில்லானுக்கு , தொண் தொண் தொடென்னும் பறை - தொண் 
தொண் தொடு என்று ஒலிக்கும் பறையொலி , சாற்றும் - ( அவ்வா 
சையை விடு விடு விடு என்று ) சொல்லுவது போலும் . 

பொ - ரை . உறவினர்கூடி நின்று கல்லென்று அலறி அழும் 
படி பிணத்தைச் சுமவாநின்று மயானத்தில் செலுத்துவோரைக் 
கண்டிருந்தும் , மணத்தை விரும்பி இவ்வுலகத்தில் இன்பம் உண் 
டென்றே கருதுகின்ற அறிவில்லானுக்குத் தொண் தொண் தொடு 
என்று ஒலிக்கும் பறை யொலி அவ்வாசையை விடு விடு விடு என்று 
சொல்லுவது போலும் . 

கணங்கொண்டு ஒரு சொல்லின் தன்மையது . கண்டும் உண் 
டுண் டுண்டென்னுமென்ற குறிப்பினால் உணர்வினானென்பது 
உணர்விலானுக் காயிற்று . உம்மை உயர்வுசிறப்பு . தந்துரைத்தன 
எல்லாம் இசையெச்சம் . அடுக்குத் துணிவுப்பொருளது . தொண் 
டொண்டொடு என்பது கொட்டுவோர் பறையைக் கொட்டி நிறுத் 
துங்காலத்தில் மூன்று முறை தட்டி நிறுத்தும் ஒலியை உணர்த்துங் 
குறிப்பு . அது சாற்றும் என்றது தற்குறிப்பேற்றவணி . பறை - கரு 
வியாகுபெயர் . 

He sees how they remove the corpse while the kinsfolk 
gather round and rend the air with their cries, and carry it 
away to the crematory. Yet họ marries and fondly imagines 
there is happiness in this world . To him the drum says in 
accents clear , Renounce , renounce . 

(25) 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


27 


26. தார்த்தொடுத் தீர்க்கிலெ னன்றாய்க் தடக்கிலென் 

பார்த்துழிப் பெய்யிலென் பல்லோர் பழிக்கிலென் 
றோற்பையு ணின்று தொழிலறச் செய்தூட்டுங் 
கூத்தன் புறப்பட்டக் கால் . 

இ - ள் . தோற்பையுள் நின்று - உடலாகிய தோற்பையில் 
தங்கி , தொழில் - ( முன்செய்த ) இருவினைகளும் , அற - முற்றுப் 
பெற , செய்து - ( அவற்றின் பயனைச் ) செய்து , ஊட்டும்- (உடலோடு 
கூடிய தனக்கு ) உண்பிக்கின்ற , கூத்தன் - உயிராகிய கூத்தன் ,, 
புறப்பட்டக்கால் - (உடலினின்றும் ) புறப்பட்ட பின் , நார்த்தொடு 
த்து - ( அவ்வுடலை ) நாரினால் கட்டி , ஈர்க்கில் என் - இழுத்தால் 
என்ன பயன் , நன்று ஆய்ந்து - ( அதுசெய்யாமல் ) மிகு தியாக 
( ஆடை அணி முதலியவற்றை ) ஆய்ந்தெடுத் தணிந்து , அடக்கில் 
என் - அடக்கஞ் செய்தால் என்னபயன், பார்த்த உழி - ( அது செய் 
யாமல் ) கண்டவிடத்தில் , பெய்யில் என் - எறிந்தால் என்ன பயன், 
பல்லோர்- ( பார்த்தவிடத்திருக்கக் கண்ட ) பலரும் , பழிக்கில் என் - 
பழித்தால் என்ன பயன் , (ஒருபயனுமில்லை ) . 

பொ - ரை . உடலாகிய தோற்பையில் தங்கி முன்செய்த 
இருவினைகளும் முற்றுப்பெற அவற்றின் பயனைச் செய்து உட 
லோடு கூடிய தனக்கு உண்பிக்கின்ற உயிராகிய கூத்தன் உடலி 
னின்றும் புறப்பட்டபின் அவ்வுடலை நாரினால் கட்டி இழுத்தால் 
என்ன பயன் ; அது செய்யாமல் மிகுதியாக ஆடை அணி முதலிய 
வற்றை ஆய்ந்தெடுத்தணிந்து அடக்கஞ்செய்தால் என்ன பயன் ; 
அது செய்யாமல் கண்டவிடத்தில் எறிந்தால் என்ன பயன் ; பார் 
த்தவிடத்திருக்கக் கண்ட பலரும் பழித்தால் என்ன பயன் ; ஒரு 
பயனுமில்லை . 

பார்த்த என்னும் பெயரெச்சத்தீறு தொகுக்கப்பட்டது . பார் 
த்த இடமென்றது அடக்கஞ்செய்வதற்கெனக் குறிக்கப்படாத 
இடம் , நன்று - குறிப்பு வினையெச்சம் . இருவினைகளுக்குத் தக்க 
பலவுருக்களை மாறிமாறிக் கொள் ளலால் உயிரைக் கூத்தனென்றார் . 
நார்த்தொடுத்து ஈர்த்தலை முன்னே கூறியது உடலினிழிவுபற்றி . 

When the dancer within the skin - clad frame that makes 
the body reap the fruits of all the deeds, gets out of -ity what 
matters it if the corpse be dragged on being tied to a rope , 
or interred with great care, or dropped into a pit at hand , 
or despised by all. 

( 26 ) 


28 

நாலடியார் மூலமும் உரையும் . ( ங -ஆம் 
27. படுமழை மொக்குளிற் பல்காலுக் தோன்றிக் 

கெடுமிதோர் யாக்கையென் றெண்ணித் - தடுமாற்றக் 
தீர்ப்பெம்பா மென்றுணருந் திண்ணறி வாளரை 
நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல் . 

இ - ள் . ஓர் யாக்கை - இழி தன்மையாகிய உடல் , மழை - 
மழையில், படு - தோன்றி மறைகின்ற , மொக்குளின் - குமிழியைப் 
போல , பல்காலும் - பலமுறையும் , தோன்றி - காணப்பட்டு , கெ 
டும் - அழியும் , இது என்று - இத் தன்மையதென்று , எண்ணி - 
( அவ்வுடலை ) அவமதித்து , தடுமாற்றம் - பிறவித்தடுமாற்றத்தை , 
யாம் தீர்ப்பெம் என்று - நாம் ஒழிப்போமென்று , உணரும் - ( தீர்க் 
கும் வழியை) ஆராய்கின்ற , திண் அறிவாளரை - கலங்காத அறிவை 
ஆளுதலுடையாரை , நீள் நிலத்தின்மேல் - பெரிய பூமியில் , நேர்ப் 
பார் யாவர் - ஒப்பார் யாவர், ( ஒருவருமிலர் ). 

பொ - ரை . இழிதன்மையாகிய உடல் மழையில் தோன்றி 
மறைகின்ற குமிழியைப்போலப் பல முறையும் காணப்பட்டு அழி 
யும் இத் தன்மையதென்று அவ்வுடலை அவமதித்துப் பிறவித் தடு 
மாற்றத்தை நாம் ஒழிப்போமென்று தீர்க்கும் வழியை ஆராய்கின்ற 
கலங்காத அறிவை ஆளுதலுடையாரைப் பெரிய பூமியில் ஒப்பார் 
யாவர் ; ஒருவருமிலர் . 

அருவமாயும் நித்தியமாயுமுள்ள உயிர்க்குத் தோன்றலும் கெடு 
தலுமில்லாமையால் , அத் தோன் றலையும் கெடுதலையும் உருவமாயும் 
அநித்தமாயுமுள்ள உடலின் மேலேற்றித் தோன்றிக் கெடும் என் 
றும் , கெடாது நிற்பதாகிய ஒருடலின்மையாலும் உயிர் தான் செய்த 
வினைப்பயனை உடலோடு கூடிநின்றே அநுபவித்தல் வேண்டுமாத 
லானும் பல்காலும் என்றுங் கூறினர் . ஒன்றென்னும் வரையறைப் 
பண்பு இழிவை யுணர்த்தியது . இது என்னுங் குறிப்பு வினைமுற் 
றின் பகுதியாகிய இகரச்சுட்டு தோற்றக் கேடுகளைச் சுட்டிநின் 


Despising the body as it is of the nature of a hubble iņ rain 
that appears several times and disappears, they say , We will 
end this strife and in wisdom established , meditate on the 
Path . Who , on this wide earth , could equal such ? ( 27 ) 
28. யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற 

யாக்கையா லாய பயன்கொள்க- யாக்கை 
மலையாடு மஞ்சுபோற் றோன்றிமற் றாங்கே 
நிலையாது நீத்து விடும். 


- 


அதிகாரம் .] செல்வநிலையாமை . 

29 
ள் . யாக்கை - உடம்பு , மலை- மலையின் மேல் , ஆடும் - உல 
வுகின்ற , மஞ்சு போல - மேகம் போல , தோன்றி- (பூமியில் ) காணப் 
பட்டு , ஆங்கே - அத் தோன்றிய நிலையில் தானே , நிலையாது - நிலைத் 
திராமல் , மற்று நீத்து விடும்- (பூமியை ) நீக்கிவிடும் , (ஆதலால் ) யாக் 
கையை - உடம்பை , யாப்பு உடைத்து ஆக - உறுதியுடையதாக , 
பெற்றவர் - ( முன் செய்த நல்வினையால் ) பெற்றவர்கள் , தாம் பெற்ற - 
தாம் பெற்றுள்ள , யாக்கையால் - அவ்வுடம்பினால் , ஆய பயன் 
தக்க அறப்பயனை , கொள்க - கொள்ளக்கடவர் . 

பொ - ரை . உடம்பு , மலையின் மேல் உலவுகின்ற மேகம் போலப் 
பூமியில் காணப்பட்டு அத் தோன்றிய நிலையில் தானே நிலைத்திரா 
மல் பூமியை நீக்கிவிடும் . ஆதலால் உடம்பை உறுதியுடையதாக 
முன்செய்த நல்வினையால் பெற்றவர்கள் தாம் பெற்றுள்ள அவ்வுடம் 
பினால் தக்க அறப்பயனைக் கொள்ளக் கடவர் . 

மலையாடு மஞ்சை உடலுக்கு உவமித்தமையால் உடல் தோன்று 
தற்குரிய இடமாகிய பூமி வருவிக்கப்பட்டது . மானுட யாக்கையை 
அடைதல் ஒரு பேறென்பார் பெற்றவர் என்றும் , அதனை வற்புறுத் 
தற்குத் தாம்பெற்ற யாக்கை என்றும் , பிறப்பின்பயன் அறனே 
ஆதலால் அதனைப் பயன் என்றுங் கூறினர் . யாக்கையாலென்னும் 
மூன்றனுருபு கொள்க என்னும் வியங்கோள் கொண்டது . மற்று 
வினைமாற்றில் வந்தது . 

Those who are endowed with a strong physique should 
obtain the good that the body can yield ; for the body appears 
on earth like a cload that is seen over the hills and almost 
iromediately disappears leaving no trace. 

( 28 ) 
29. புன்னுனிமே னீர்போ னிலையாமை யென்றெண்ணி 

யின்னினியே செய்க வறவினை - யின்னினியே 
நின்றா னிருந்தான் கிடந்தான் றன் கேளலறச் 
சென்றா னெனப்படுத லால் . 

இ -ள் . இன்னினியே - இப்போதே , நின்றான் -நின்றனன் , இருந் 
தான் - உட்கார்ந்தான் , கிடந்தான் - படுத்தான் , தன் கேள் - தன் 
சுற்றத்தார் , அலற - அலறியழும்படி , சென்றான் என்னப்படுதலால் 
இறந்தானென்று சொல்லப்படுதலால் , புல் நுனிமேல் - புல்லினது 
நுனியிலுள்ள , நீர்போல் - நீரைப்போல , நிலையாமை என்று- (உடல் ) 
நிலையில்லாமையையுடைய தென்று கருதி , இன்னினியே -உடலோடு 


30 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கூ - ஆம் 
கூடி யிருக்கின்ற பொழுதே , அறவினை - அறத்தொழிலை , செய்க - 
செய்து கொள்க . 

பொ - ரை . இப்போதே நின் றனன் , உட்கார்ந்தான் , படுத்தான் , 
தன் சுற்றத்தார் அவறியழும்படி இறந்தானென்று சொல்லப்படுத 
லால் புல்லினது நுனியிலுள்ள நீரைப்போல உடல் நிலையில்லாமை 
யையுடைய தென்று கருதி உடலோடு கூடி இருக்கின்ற பொழுதே 
அறத்தொழிலைச் செய்துகொள்க . 

ஒரு காலத்திற்றானே நிற்றலும் , இருத்தலும் , கிடத்தலும் 
செல்லுதலுமாகிய பலதொழிலும் நடத்தல் கூடாதாதலால் ஒருவனி 
ருந்த நிலையைக் கண்டோர் கூறுங் கூற்றாக நின்றான் , இருந்தான் , 
கிடந்தான் , சென்றானெனக் கூறினர் . இன்னினியே என்பதனை 
இருந்தான் முதலிய வற்றோடுங் கூட்டுக . இன்னே என்பதுபோல 
இன்னினி நிகழ்காலம் உணர்த்தும் இடைச்சொல் . ஏ இரண்டும் 
பிரிநிலை . நிலையாமை என்னுங் குணத்தின் பெயர் குணியின்மேல் 
நின்றது ஓர் மரபு வழுவமைதி . அதிகாரத்தால் வந்தியைவதினால் 
யாக்கை என மிகைப்படக் கூறாதொழிந்தார் . 

Knowing that the body is unstable as the dewdrop on a 
blade of grass , do deeds of virtue forthwith . For it is said , 
even now he stood , he sat, he lay , and he passed away while 
his kivsfolk raised a wail of woe , 

(29 ) 
30. கேளாதே வந்து கிளைகளா யிற்றோன்றி 

வாளாதே போவரான் மாந்தர்கள் --வாளாதே 
சேக்கை மரனொழியச் சேணீங்கு புட்போல 
யாக்கை தமர்க்கொழிய நீத்து . 

இ - ள் . இல் - ஓர் குடும்பத்தில் , கேளாதே - உணராதவகையே , 
வந்து - ( கருவில் ) சேர்ந்து , கிளைகள் ஆய்த்தோன்றி - முறையுடை 
யார்களாய்ப் பிறந்து , மான் - மரத்தில் , சேக்கை - தன்கூடு , ஒழிய .- 
தன்னி னீங்கும்படி , சேண் - நெடுந்தூரவிடத்தில் , வாளாதே நீங்கு 
சொல்லாமலே நீங்கிச் செல்லுகிற , புள் போல - பறவையைப்போல , 
யாக்கை - தம்முடல் , தமர்க்கு - உறவினரிடத்து , ஒழிய- தம்மி னீங் 
கும்படி , நீத்து - நீக்கிவிட்டு, வாளாதே- உணராதவகையே , போவர் . 
செல்வார் , மாந்தர்கள் - மனிதர்கள் . 

பொ - ரை . ஓர் குடும்பத்தில் உணராதவகையே கருவில் சேர்ந்து 
முறையுடையார்களாய்ப் பிறந்து , மரத்தில் தன்கூடு தன்னி னீங்கும் 


அதிகாரம் . ) 


செல்வநிலையாமை . 


31. 


படி நெடுந்தூரவிடத்தில் சொல்லாமலே நீங்கிச் செல்லுகிற பறவை 
யைப்போல , தம்முடல் உறவினரிடத்து தம்மி னீங்கும்படி நீக்கி 
விட்டு உணராதவகையே செல்வார் மனிதர்கள் . 

கேளாது , வாளாது என்பன மௌனம் , அவை தாமும் பிறரும் 
உணராவகையின் மேல் நின்றன ; இது இலக்கணை ; து பகு திப்பொ 
ருள் விகுதி . தமக்கெனச் சுதந்திரமின்றி இருவினைவயப்பட்டு வந்து 
தோன்றலும் , போதலும் ஆதலால் கேளாதேவந்து தோன்றி 
வாளாதே போவர் என்றார் . புள் முட்டையிட்டுப்பொரித்தலுக்காகக் 
கட்டிய கூட்டில் அவ்வினை செய்து முடித்தபின் அக் கூட்டைவீட்டு 
நீங்குதல்போல , மாந்தர்கள் இருவினைப் பயனை அனுபவித்தற்காக 
வந்து தோன்றி , அப் பயனை அனுபவித்தபின் அவ்வுடலைவிட்டு நீங்கு 
வரென்பது .. புள் தொழிலுவமம் . தமர்க்கு என்னும் நான்காவது 
ஏழாவத னிடப் பொருளது . 

Men apasked are born in a family as relations, and silently 
depart leaving the body for their kinsfolk , even as the bird 
that, of its own accord , leaves its nest on a tree and flies off 
nobody kuows where. 

( 30 ) 


Chapter IV - The Power of virtue . 


4 - ஆம் அதிகாரம் : அறன்வலியுறுத்தல் . 

அஃதாவது நிலைபேறில்லாத செல்வம் , இளமை , யாக்கைபோ 
லாகாமல் இம்மை , மறுமை , வீடு என்னும் மூன்றையும் தருவதாகிய 
அறத்தினது நிலைபேற்றைத் கூறுவது . அதிகார முறைமையும் இத 
னால் விளங்கும் . 
31. அகத்தாரே வாழ்வாரென் றண்ணாந்து நோக்கிப் 

புகத்தாம் பெறாஅர் புறங்கடை பற்றி 
மிகத்தாம் வருந்தி யிருப்பரே மேலைத் 
தவத்தாற் றவஞ்செய்யா தார் . 

இ - ள் . மேலைத் தவத்தால் - முற்பிறப்பிற் செய்த தவத்தின் பய 
னாகிய செல்வச் செருக்கால் , தவம் செய்யாதார் - (மறுமைக்கு வேண் 
டிய ) தவத்தைச் செய்யாமல் பிறந்தவர் , அகத்தாரே - இல்வாழ்க்கை 
யுடையாரே , வாழ்வார் என்று எண்ணி - உயிர்வாழ்பவரென்று மதி 
த்து , அண்ணாந்து - தலை நிமிர்ந்து , நோக்கி - ( அவர் மனையின் 


32 

நாலடியார் மூலமும் உரையும் . [சு- ஆம் 
மேனிலையைப் ) பார்த்து , தாம் புகப்பெறார் - தாமாக நுழைதலைப் 
பெறாமல் , புறங்கடை - தலைவாயிலை , பற்றி - பிடியாநின்று , மிக 
வருந்தி - மிகுதியாக வருந்தாநின்று , இருப்பர் - யாதொரு முயற்சியு 
மில்லா திருப்பர் . 

பொ - ரை . முற்பிறப்பிற் செய்த தவத்தின் பயனாகிய செல்வச் 
செருக்கால் மறுமைக்கு வேண்டிய தவத்தைச் செய்யாமல் பிறந்தவர் 
இல்வாழ்க்கையுடையாரே உயிர்வாழ்பவரென்று மதித்து , தலை நிமிர் 
ந்து அவர் மனையின் மேனிலையைப் பார்த்து , தாமாக நுழைதலைப் 
பெறாமல் தலைவாயிலைப் பிடியாநின்று , மிகுதியாக வருந்தாநின்று 
யாதொரு முயற்சியு மில்லா திருப்பார் . 

அண்ணாத்தற்குரியது தலையாதலால் அண்ணாந்தென்னுஞ் சினை 
வினை நோக்கி என்னும் முதல் வினை கொண்ட தென்க . அண்ணா 
ந்து என்ற குறிப்பால் நோக்கி என்பதற்குச் செயப்படு பொருளாக 
மேனிலை வருவிக்கப்பட்டது . புக என்னுஞ் செயவெனெச்சம் தொழி 
ற்பெயர்ப் பொருள்பட நின்றது . புறக்கடை - மீகண் என்பதுபோ 
லப் பின் முன்னாகத் தொக்க ஆரம் வேற்றுமைத் தொகை , ஒருவர் 
முற்பிறப்பிற் செய்த தவறு காரணமாக மறுபிறப்பிற் செல்வம் அது 
பவிப்பர் . அவர் அம் மறுமையில் அதுபவிக்கும் செல்வச் செருக்கால் 
மயங்கி வருபிறப்பிற்கு வேண்டியதவஞ் செய்யா விட்டால் அவ்வரு 
பிறப்பில் வறியராவராதலால் ‘ தவத்தால் தவஞ்செய்யாதார் என்று 
தவஞ்செய்யாமைக்குத் தவத்தைக் காரணமாகக் கூறினர் . முன்னு 
ள்ள தவம் காரணவாகு பெயர் . பொருளில்லான் " செத்த பிணத்திற் 
கடை ஆதலால் , அசத்தாரே என்னும் ஏ பிரிநிலை. 

Those who do no penance now because of penarce done 
in their previous birth will look up , thinking that the 
inmates of the house only are blest, and not being permitted 
to enter , remain hangers - on at the threshold , exposed to great 
suffering . 

( 31 ) 


32. ஆவாநா மாக்க நசைஇ யறமறந்து 

போவாநா மென்னாப் புலைநெஞ்சே- யோவாது 
நின்றுஞற்றி வாழ்தி யெனினுநின் வாழ்நாள்கள் 
சென்றன செய்வ துரை . 

இ - ள் . நாம் ஆவாம் என்று - 56 ம் பெருகுவோமென்று கருதி , 
அறம் மறந்து - அறஞ்செய்தலை மறந்து , ஆக்கம் நசைஇ - செல்வப் 


அதிகாரம் .) 


செல்வநிலையாமை . 


பொருளை விரும்பாநின்று , நாம் போவாம்- நாம் இறப்போம் , என்பனா 
என்று கருதாத , புலை நெஞ்சே - இழிதன்மையை யுடைய மனமே , 
ஓவாது - ( செய் தொழிலில் ) நீங்காமல் , நின்று- தளராமல் , உஞற்றி 
முயன்று , வாழ்தி எனினும் - வாழ்வாயானாலும் , நின் வாழ் நாள்கள் 
உன்னுடைய வாழ்நாள்கள் , சென்றன - ( வீணே இம் முயற்சியில் 
மிகுதியும் ) கழிந்தன , செய்வது - ( இனி மறுமைக்கு ) உன்னால் செய் 
யப்படுவதனை , உரை சொல்லாய் . 

பொ - ரை . நாம் பெருகுவோமென்று கருதி அறஞ்செய்தலை 
மறந்து செல்வப்பொருளை விரும்பா நின்று நாம் இறப்போம் என்று 
கருதாத இழிதன்மையையுடைய மனமே, செய்தொழிலில் நீங்கா 
மல் , தளராமல் , முயன்று வாழ்வாயானாலும் உன்னுடைய வாழ்நாள் 
கள் வீணே இம் முயற்சியில் மிகுதியும் கழிந்தன . .இனி மறுமைக்கு 
உன்னால் செய்யப்படுவதனைச் சொல்லாய் . 


எனவே உடல் மழைமொக்குளைப் போல்வதாதலால் சாதற் 
றொழிலன்றி வேறிலதென்பது குறிப்பெச்சம் . உஞற்றி வாழ்தி 
யெனினுமென இம்மைச்செயலைக் கூறி முடித்து , செய்வதென எதிர் 
காலத்தாற் கூறினமையால் இவ் வினையாலணையும் பெயர் மறுமைக் 
கருமத்துக்காயிற்று . எனினுமென்ற இழிவு சிறப்பும்மையால் வாழ் 
தல் நிச்சயமன் றென்பது கருத்து . என்று என்னும் இறந்த கால 
வினை யெச்சம் சொல்லெச்சம் . ஆக்கம் ஒருவன் இம்மையில் ஆகுதற் 
குக் காரணமாகிய செல்வத்துக்காதலால் காரியவாகுபெயர் . புலை பகு 
திப் பொருள் விகு தியாகிய ஐயீற்றுப் பண்புப்பெயர் . மனம் , பிறப்பு 
வீடென்னும் இரண்டனையும் அடைவதற்குச் சாதனமாவது இம்மா 
னுட யாக்கையோடு கூடி நின்றபோதே ஆதலின் , அது கருதித்தான் 
வாழ்நாளை நின் வாழ்நாள் எனக் கூறுவாராயினார் . 


Base mind ! you forget virtue , thinking , We shall prosper ; 
you think pot of death , desiring wealth . No doubt you toil 
ceaselessly and feel happy, but your days are gone . Sy ! 
What will you do ? 


33. வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய வுயிரா 

மனத்தி னழியுமாம் பேதை - நினைத்ததனைத் 
தொல்லைய தென் றுணர் வாரே தடுமாற்றத் 
தெல்லை யிகந்தொருவு வார் , 


34 நாலடியார் மூலமும் உரையும் . 

( ச - ஆம் 
இ - ள் . பேதை - அறிவில்லான் , வினைப் பயன்- தீவினைப் பயன் , 
வந்தக்கால் - தன்னை வந்தடைந்தால் , மனத்தின் அழியா- மனத்தில் 
ஊக்சங்கெட்டு , வெய்ய உயிர்க்கும் மிகுதியாக மூச்செறிவான் , 
அதனை - அத் தீவினைப்பயனை , நினைத்து - ( நூலளவையால் ) ஆராய் 
ந்து , தொல்லையது என்று - முன்னை வினையா லானதென்று , உணர் 
வாரே - உணரவல்லவரே , தடுமாற்றத்து - பிறவித் தடுமாற்றத்தி 
னது , எல்லை - எல்லையாகிய வினையை, இகந்து ஒருவுவார் - கடந்து 
நீங்குவார் . 

பொ - ரை . அறிவில்லான் தீவினைப்பயன் தன்னை வந்தடைந் 
தால் மனத்தில் ஊக்கங்கெட்டு மிகுதியாக மூச்செறிவான் . அத் தீவி 
னைப் பயனை நூலளவையால் ஆராய்ந்து முன்னை வினையாலான 
தென்று உணரவல்லவரே பிறவித்தடுமாற்றத்தினது எல்லையாகிய 
வினையைக் கடந்து நீங்குவார் . 
பைய , 

வலிய ன்பனபோல வெய்ய என்பது வினைபெச்சக் 
குறிப்பு . மனத்தி னழிதல் காரணமாக உயிர்த்தலுள தாவ தாதலால் , 
உயிரா அழியுமென்பனவற்றைப் பின் முன்னாக நிறுத்தி விகு திபிரித் 
துக் கூட்டி உரைக்க . பேதை - பண்பாகுபெயர் . தொல்லை என்பதும் 
அவ்வாகுபெயர். பிறவித் தடுமாற்றத் தெல்லையாவது வினையுள்ள 
வழியும் பிறவியுள்ளதா மாதலால் அவ் வினையை அத்தடுமாற்றத்துக் 
கெல்லை என்றார் . ஏ - பிரிநிலை . 


எ 


When the fruit of deeds is come, the fool heaves a sigh and 
grows despondent . It is only those who , after reflection , under 
stand it to be related to them (as the fruit of their own deeds ) , 
that will pass beyond the bounds of birthi - struggle . ( 33) 
34. அரும்பெறல் யாக்கையைப் பெற்ற பயத்தால் 

பெரும்பயனு மாற்றவே கொள்க - கரும்பூர்ந்த 
சாறுபோற் சாலவும் பின்னுதவி மற்றதன் 
கோதுபோற் போகு முடம்பு . 

இ - ள் . பெறல் அரு - பெறுத லருமையாகிய , யாக்கையை - 
உடம்பை, பெற்ற பயத்தால் - அடைந்த அறப்பயனால், பெரு பயனும் 
பெருமையாகிய தவப்பயனையும் , ஆற்றவே கொள்க - மிகு தியாகவே 
பெறக்கடவர்கள் , கரும்பு - கரும்பு , ஊர்ந்த - தன்னை ஆலையிலாட்டி 
யதனாலுண்டாகிய, சாறு உதவல்போல - சாற்றை உதவுதல்போல , 
சாலவும் - மிகவும், பின் உதவி- மறுமைக்குரிய பயனைத்தந்து , அதன் 


35 


- 


அதிகாரம் .] 

செல்வநிலையாமை . 
கோதுபோல - அக் கரும்பின் சக்கைபோல , போகும் ஒழியும் , 
உடம்பு - உடல் 

பொ - ரை . பெறுதலருமையாகிய உடம்பை அடைந்த அறப் 
பயனால் பெருமையாகிய தவப்பயனையும் மிகுதியாகவே பெறக்கடவர் 
கள் . கரும்பு தன்னை ஆலையி லாட்டியதனா லுண்டாகிய சாற்றை 
உதவுதல்போல மிகவும் மறுமைக்குரிய பயனைத் தந்து அக் கரும்பின் 
சக்கைபோல ஒழியும் உடல் . 

ஒருவன் வீடடைதற்குரியது மானுடயாக்கை ஆதலால் அரும் 
பெறல் யாக்கை என்றும் , அதனைப் பெறுதல் முன்செய் நல்வினைப் 
பயனாதலால் பெற்ற பயத்தால் என்றுங் கூறினர் . காரியம் காரணத் 
தின் பின்னதாதலால் பயன் பின் எனப்பட்டது . அது பண்பா 
பெயர் . பெற்றதே பயனாதலால் பெற்ற என்னும் காரணப் பொருட் 
டாகிய இறந்தகாலப் பெயரெச்சம் பயமென்னுஞ் செயற்பெயரையும் , 
ஊர்ந்த என்னுங் காரணப்பொருட்டாகிய அக் காலப் பெயரெச்சம் 
சாறு என்னும் காரியப்பெயரையுங் கொண்டன . உதவல் என்பது 
சொல்லெச்சம் . வாளா பயனென்னாது அதனைப் பெருமை என்னும் 
அடைகொடுத் தோதினமையாலும் , உடலுக்குக் கரும்பை உவமை 
யாக்கினமையாலும் பெரும் பயனென்றது தவத்தை . அரும்பெறல் 
யாக்கையைப் பெறுதற்குரிய அறப்பயனைக் கொண்டதே அன்றி 
எனப்பொருள் தரலால் உம்மை இறந்தது தழீஇய எச்சவும்மை . 
பெரும் பயன் செய்துகொள்ளலாவது விரதங்களினால் உணவைக் 
குறைத்தல் , கோடையில் வெயிலில் நிற்றல் , மழையிலும் பனியிலும் 
மடு முதலியவற்றில் நிற்றல் முதலிய செயல்களால் உடலை உலர்த்தி 
மனத்தைப் பொறிகளின் வழியே போகவொட்டாமல் நிறுத்தல் . 

Those who have obtained the human frame , a rare blessing, 
should also obtain the greatest good it is capable of yielding . 
Like the sugar cane that yields the juice, the body yields the 
good serviceable for the life to come ; and like the refuse flung 
away , it perishes , 

( 54 ) 
35. கரும்பாட்டிக் கட்டி சிறுகாலைக் கொண்டார் 

துரும்பெழுந்து வேங்காற் றுயராண் டுழவார் 
வருந்தி யுடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் 
வருங்காற் பரிவ திலர் . 

இ - ள் . சிறுகாலை - ( கரும்பு ) பதனழியாத காலத்தில் , கரும்பு 
ஆட்டி - அக் கரும்பை ( ஆலையில் ) ஆட்டி , கட்டி - சருக்கரைக்கட்டி 


36 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ச - ஆம் 
யை , கொண்டார் - பெற்றவர் , துரும்பு எழுந்து - ( அது ) துரும்பாகி , 
வேம் கால்- (தீயில் ) எரியும்போது , ஆண்டு. அது கண்டவிடத்து , துயர் 
உழவார்- துன்பப்படார் , ( அதுபோல ) , வருந்தி - ( விரத முதலியவற் 
றால் ) வருந்தி , உடம்பின் பயன்கொண்டார் - உடம்பாலாகிய அறப் 
பயனைப் பெற்றவர், கூற்றம் வருங்கால் - யமன் வருகின்ற மரண 
காலத்தில், பரிவது இலர் - ( தம்முடலின் கேட்டைக்குறித்து ) இர 
ங்குதலில்லார் . 


பொ - ரை . கரும்பு பதனழியாத காலத்தில் அக் கரும்பை ஆலை 
யில் ஆட்டிச் சருக்கரைக் கட்டியைப்பெற்றவர் அது துரும்பாகி தீயில் 
எரியும்போது அது கண்டவிடத்துத் துன்பப்படார் . அதுபோல , 
விரத முதலியவற்றால் வருந்தி உடம்பாலாகிய அறப்பயனைப் பெற்ற 
வர் யமன் வருகின்ற மரணகாலத்தில் தம்முடலின் கேட்டைக்குறி 
த்து இரங்குதலில்லார் . 


சிறுகாலை என்பது விடியல் , அது பத னழியாத காலத்துக்காயி 
ற்று . கட்டி தொழிலடியாகப் பிறந்தபெயர் , இ - வினைமுதற் பொரு 
ண்மை விகுதி. கட்டுதல் - இறுகுதல் . உடம்பின்பயன் மூன்றாவ 
தன் கருவிப்பொருண்மையில் வந்த ஆறாம் வேற்றுமைத் தொகைப் 
புணர்ச்சி . யோகியர்க்கும் வாழ்நாண் முடிவில் யமதரிசனமா மென் 
பது நூற்றுணிபாதலால் கூற்றம் வருங்கால் என்றார் . இது வேற் 
றுப் பொருள் வைப்பென்னும் அணி . 


Those who have early extractod sugar from the 

sugar cane 
will not grieve when the heap of refuse is burnt ; and they who 
have toiled and made the body yield its best will not grieve 
when Death shall come. 

( 35 ) 


36. இன்றுகொ லன்றுகொ லென் றுகொ லென்னாது 

பின்றையே நின்றது கூற்றமென் றெண்ணி 
யொருவுமின் றீயவை யொல்லும் வகையான் 
மருவுமின் மாண்டா ரறம். 
இ - ள் . கூற்றம் - யமன் வருதல் , இன்று கொல் - இவ்விளமை 
யிலோ , அன்றுகொல் - மூப்பின் காலத்திலோ, என்று சொல் - இடை 
நின்ற காலத்திலோ , என்னாது - என்று எண்ணாமல் , பின்றையே - 
பிடரினிடத்தே , நின்றது என்று எண்ணி - மின்றன னென்று கருதி , 
மாண்டார் . மேன்மையான அறிவுடையாரால் விலக்கிய , தீயவை . 


அதிகாரம் .] 


செல்வநிலையாமை . 


37 


தீயகருமங்களை , ஒருவு மின் - நீக்குங்கோள் , ஒல்லும் வகையால் - 
செய்யக்கூடிய வகையால் , அறம் - ( அவர்களால் விதித்த ) நற்கருமங் 
களை , மருவுமின் - தழுவி நடவுங்கோள் . 

பொ - ரை . யமன் வருதல் இவ்விளமையிலோ மூப்பின் காலத் 
திலோ இடைநின்ற காலத்திலோ என்று எண்ணாமல் பிடரினி 
டத்தே நின்றுள னென்று கருதி மேன்மையான அறிவுடையோரால் 
விலக்கிய தீய கருமங்களை நீக்குங்கோள் ; செய்யக்கூடிய வகையால் 
அவர்களால் விதித்த நற்கருமங்காைத் தழுவி நடவுங்கோள் . 

வருதல் சொல்லெச்சம் . பகுதிப்பொருள் விகு தியாகிய து என் 
பதன் தகரம் றகரமாய் , ஐகார்ச்சாரியை ஏற்றுநின்ற பின்றை என் 
னும் பண்புப்பெயர் ஆகுபெயராய்ப் பிடரை யுணர்த்திற்று . மறுபிற 
ப்பும் இருவினைப்பயனும் கடவுளு மில்லை யென்றும் , இன்பமும் 
பொருளும் ஒருவனாற் செய்யப்படுவன என்றுங் கூறும் உலோகாயி 
தர் முதலியோராற் கூறப்பட்டனவற்றி னீக்குதற்கு மாண்டாரற்ம் 
என்றார் . ஒல்லும்வகை மருவுதலாவது இல்லறத்தைப் பொருள்ள 
வுக்கேற்கவும் துறவறத்தை உடலினிலமைக் கேற்கவும் தழுவி 
நடத்தல் . கொல் ஐயப்பொருளது . 

“ This day ? That day ? What day ? " Question not so , 
but thinking that Death is just behind you , run away from 
evil , and with all your might embrace the virtue great men 
teach .. 

( 36) 
37. மக்களா லாய பெரும்பயனு மாயுங்கர் 

லெத்துணையு மாற்றப் பலவானாற் றொக்க 
வுடம்பிற்கே யொப்புர்வு செய்தொழுகா தும்பர்க் 
கிடந்துண்ணப் பண்ணப் படும் . 

இ - ள் . மக்களால் - மக்கட் பிறப்பினால் , ஆய - உண்டாகுதற் 
சூரிய , பெரும்பயனும் - பெருமையாகிய பயன்களும் , ஆயுங்கால் - 
( நூல்களால் ) ஆராயுமிடத்து , எத்துணையும் - எவ்வளவு சிறிதும் , 
ஆற்ற - செய்வதற்கு , பல - பலவாயிருக்கின்றன , ஆனால் - ஆயின், 
தெர்க்க - ( ஏழு தாதுக்களால் ) கூடிய , உடம்பிற்கே - உடலுக்கே , 
ஒப்புரவு - ( ஒத்த ) நன்மைகளை , செய்து ஒழுகர்து - செய்து வாழா 
மல் , உம்பர் - துறக்கத்தில் , கிடந்து - நீங்கர் திருந்து ; உண்ண-( சுக் 
த்தை ) அனுபவிக்கும்படி , பண்ணப்படும் - ( உயிர்க்குரிய நன்மையா 
கிய சில அறங்களைச் ) செய்தலே தகுதியாம் . 


38 


நாலடியார் மூலமும் உரையும் . 


பொ - ரை . மக்கட் பிறப்பினால் உண்டாகுதற்குரிய பெருமை 
யாகிய பயன்களும் நூல்களால் ஆராயுமிடத்து எவ்வளவு சிறிதும் 
செய்வதற்குப் பலவாயிருக்கின்றன . ஆயின் ஏழு தாதுக்களால் 
கூடிய உடலுக்கே ஒத்த நன்மைகளைச் செய்து வாழாமல் துறக்கத் 
தில் நீங்கா திருந்து சுகத்தை அனுபவிக்கும்படி உயிர்க்குரிய நன்மை 
யாகிய சில அறங்களைச் செய்தலே தகுதியாம் . 

மக்கள் பொருளாகுபெயர் . முன்னுள்ள உம்மை உயர்வு சிறப்பு , 
பின்னுள்ள உம்மை இழிவு சிறப்பு . முன்னே பல என்றும் , உடம்பி 
ற்கே ஒப்புரவு என்றுங் கூறினமையால் உயிர்க்கு ஒத்த நன்மைக 
ளென்பது வருவிக்கப்பட்டது . பல - பண்படியாகப் பிறந்த குறிப்பு 
வினைமுற்று . ஏ - பிரிநிலை . 

If the great gains that the human body can obtain seem , 
when considered, to be manifold , deeds that suit this bodily 
frame alone ought not to be performed but deeds of virtue that 
will secure for one permanent bliss in the world to come . 

( 37} 
38. உறக்குந் துணையதோ ராலம்வித் தீண்டி 

யிறப்ப நிழற்பயந் தாஅங் - கறப்பயனுந் 
தான் சிறி தாயினுந் தக்கார்கைப் பட்டக்கால் 
வான் சிறிதாப் போர்த்து விடும். 

இ - ள் . உறக்கும் துணையது - சுருங்கிய அளவினதாகிய , ஓரா 
லம் வித்து -சிறிய ஆலம்விதை , ஈண்டி.முளைத்து வளர்ந்து , இறப்ப 
( மற்ற மரங்களினும் ) மிகுதியாச , நிழல் பயந்தால் ஆங்கு - நிழலைத் 
தந்தாற்போல , தான் - ( செய்யப்படும் ) அறம் , சிறிது ஆயினும் - சிறி 
யதா யிருப்பினும் , தக்கார் கை - ( அறிவு ஒழுக்கங்களால் ) தகுதியு 
டையாரது கையில் , பட்டக்கால் - படுமானால் , அறப்பயனும் - அவ்வ 
றத்தின் பயனும் , வான் சிறிது ஆக - ஆகாயத்தைச் சிறியதாகும்படி , 
போர்த்துவிடும் - தனக்குள்ளாக்கிக் கொள்ளும் . 

பொ - ரை . சுருங்கிய அளவின தாகிய சிறிய ஆலம் விதை முளை 
த்து வளர்ந்து மற்றமரங்களினும் மிகுதியாக நிழலைத் தந்தாற்போல , 
செய்யப்படும் அறம் சிறியதாயிருப்பினும் அறிவு ஒழுக்கங்களால் 
தகுதியுடையாரது கையிற் படுமானால் அவ்வறத்தின் பயனும் ஆகா 
யத்தைச சிறியதாகும்படி தனக்குள்ளாக்கிக்கொள்ளும் . 

உறக்கு சுருக்கமென்னுங் குறிப்புணர்த்தும் உரி , உறங்குமென் 
பது உறக்குமென வலித்தலாயிற்றெனக்கொண்டு , உறங்குந் துணை 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


39 


யது - உறங்கிவிழுங் காலத்தின் அளவினதாகிய என உரைத்தலு 
மாம் . நிழற்பயந்தாங் கென்பதில் லகரம் சந்த இன்பப் பொருட்டுத் 
திரிந்தது . முடிவிலாத பயனைத் தருமென்பதனை வான் சிறிதாப் 
போர்த்து விடும் என்றது இலக்கணை . அவ்வறம் தன்பயனைத் தரா 
திராதாதலால் , போர்த்து விடும் என்றார் . 

Even as the Bangan seed , though it be such a small thing, 
groivs ( to a huge tree ) and the most shady of all , a gift , how 
ever insignificant it might be, when bestowed upon the right 
pelson , will { by its infinite capacity to yield incalealable good ) 
make the very heavens above look small . 

( 38 ) 
39. வைகலும் வைகல் வரக்கண்டு மஃதுணரார் 

வைகலும் வைகலை வைகுமென் றின்புறுவர் 
வைகலும் வைகற்றம் வாழ்நாண்மேல் வைகுதல் 
வைகலை வைத்துணரா தார் . 

இ.ள். வைகலும் - நாள் தோறும் , வைகல் - பொழுது கழிதலை , 
தம் வாழ்நாள்மேல் - தமது ஆயுளின் மேல் , வைகுதல் வைத்து - தங் 
குதலாக வைத்து , வைகலை - அப் பொழுது கழிவை, உணராதார் - 
உணருமியல் பில்லா தவர் , வைகலும் - தினமும் , வைகல்வர - 
பொழுது கழிவு வரா நிற்க , கண்டும் - கண் கூடாகப் பார்த்திருந்தும் , 
அஃது உணரார் - அப் பொழுது கழிவை உணர்ந்து துன்புறாமல் , 
வைகலும் - தினமும் , வைகலை - அப் பொழுது கழிவை , வைகும் 
என்று - ( முட்டின்றிக்) கழியா நிற்குமென்று , இன்புறுவர் - மகிழ் 
வார் . 

பொ - ரை . நாள்தோறும் பொழுது கழிதலைத் தமது ஆயுளின் 
மேல் தங்குதலாக வைத்து அப் பொழுது கழிவை உணருமியல் 
பில்லாதவர் தினமும் பொழுது கழிவு வரா நிற்கக் கண் கூடாகப் 
பார்த்திருந்தும் , அப் பொழுது கழிவை உணர்ந்து துன்புறாமல் 
தினமும் அப் பொழுது கழிவை முட்டின்றிக் கழியா நிற்குமென்று 
மகிழ்வார் . 

வை கற்றம் என்பதில் றகரம் சந்தவின்பப் பொருட்டுவந்த விரி 
த்தல் விகாரம் . மூன்றாம் அடியினீற்றில் நின்ற வைகுதல் தங்குத 
லென்னும் பொருளது , மற்ற வைகல்கள் நாள் கழிதலென்னும் 
பொருளன . பொழுது கழிதலைத் தம் வாழ்நாளில் வைத்துணர்வாரா 
யின் இன்புறாமல் விரைந்து அறஞ்செய்வ ரென்பது குறிப்பெச்சம் 
இது சொற்பொருட் பின்வருநிலை . 


40 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ச - ஆம் 
Those who do not understand that the passing of a day , an 
everyday experience, means so much of tl : eir life cat off , when 
they see with their own eyes the days pass , say jogonsly. 
" Days pass smoothly on ! 

(39) 


49. மான வருங்கல நீக்கி யிரவென்னு 

மீன விளிவினால் வாழ்வேன் மன்- ஈனத்தா 
லூட்டியக் கண்ணு முறுதிசேர்ந் திவ்வுடம்பு 
நீட்டித்து நிற்கு மெனின் . 

இ - ள் . ஈனத்தால் - இழிதொழிலினால் , ஊட்டியக் கண்ணு 
உண்பித்த விடத்தும் , இவ்வுடம்பு - இந்த உடம்பு , உறு திசேர்ந்து . 
தளராமையை யடைந்து , நீட்டித்து - ( ஆயுளை ) நீள்வித்து , நிற்கும் 
எனின் - நிலைக்குமானால் , மானம் - மானமாகிய , அரு கலம் - ( இழந் 
தால் பெறுதல் ) அருமையாகிய அணியை , நீக்கி - விடுத்து , இரவு 
என்னும் - இரத்தலென்று சொல்லப்படும் , ஈனம் - அவமதிப்பாகிய , 
இளிவினால் - இழி தொழிலினால் , வாழ்வேன் மன் -உயிர்வாழ்வேன் . 

பொ - ரை . இழி தொழிலினால் உண்பித்த விடத்தும் இந்த உட 
ம்பு தளராமையை யடைந்து ஆயுளை நீள்வித்து நிலைக்குமானால் 
மானமாகிய ( இழந்தால் பெறுதல் அருமையாகிய ) அணியை விடுத்து 
இரத்தலென்று சொல்லப்படும் அவமதிப்பாகிய இழிதொழிலினால் 
உயிர்வாழ்வேன் . 


மற்ற அணிபோலக் கள்வர் முதலியோரால் கவரப்படாமையை 
யும் , எக்காலத்தும் உளதாவதாகிய தன்மையையு முடையதாய்த் 
தன்னை உடையானை அழகு செய்தலால் மானத்தை அருங்கலம் 
என்றார் . நிலைத்தலில்லாத உடம்பைப் பாதுகாத்தற் பொருட்டு நிலை 
த்தலுடைய மானத்தை நீக்கி வாழேனென்னும் பொருள் தருத 
லால் மன் ஒழியிசைக்கண் வந்தது . இளி என்பதும் , பின்னுள்ள 
ஈனமென்பதும் பண்பாகு பெயர்கள் . உடல் நிற்பதற்குக் காரண 
மாகிய ஆயுளென்னுஞ் செயப்படுபொருள் நீட்டித்தென்னும் வினை 
யெச்சத்துக்கு வருவித்துரைக்கப்பட்டது . 


I would sacrifice my honor A rare jewel - and live by 
begging, the meapest of all professions , if even when main 
tained by having recourse to mean ways , this body could become 
strong and endure for a long time, 

( 40 ) 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


41 


Chapter Y - The Impurity of the Body . 

5 - ம் அதிகாரம் : தூயதன்மை . 
அஃதாவது மாதரை விரும்பாத சுத்தராந்தன்மை . பொதுவகை 
யால் அறன்வலி யுறுத்தல் கூறி , இனிச் சிறப்புவகையால், துறவு 
கூறுவாராதலால் அதற்கு முற்றும் பகையாகிய அவ் விருப்பத்தை 
ஒழித்தல் வேண்டு மென்னுங் கருத்தால் அவ் விருப்பம் வைத்தற் 
குரிய மாதர திழிவைக் கூறுகின்றமையின் இஃது அதன்பின் வைக் 
கப்பட்டது . 


41. மாக்கேழ் மடநல்லா யென்றரற்றுஞ் சான்றவர் 

நோக்கார்கொ னொய்யதோர் புக்கிலை - யாக்கைக்கோ 
ரீச்சிற கன்னதோர் தோலறினும் வேண்டுமே 
காக்கை கடிவதோர் கோல் . 

இ - ன் ஓர் ஈச்சிறகு - சிறிய ஈயினது சிறகை , அன்னது - ஒத்த 
தாகிய , ஓர் தோல் - சிறிதுதோல் , அறினும் - அறுந்தாலும் , காக்கை 
( அப் புண்ணைக் குத்தவரும் ) காக்கையை , கடிவது - ஓட்டுவதாகிய , 
ஓர் கோல் - ஒரு சிறுகொம்பு , யாக்கைக்கு - (விலையாததாகிய ) உட 
லுக்கு , வேண்டும் - வேண்டப்படும் , ( அப்படியிருக்க ) மா - (நிறத்தா 
லும் மென்மையாலும் ) மாந்தளிர் , கேழ் - ஒப்பாகிய , மடம் நல்லாய் 
இளமைவாய்ந்த சிறந்த அழகுடையாளே , என்று அரற்றும் - என்று 
கதறுகின்ற , சான் றவர் - கல்வி யறிவு கேள்விகளால் ) நிறைவில்லா 
தவர் , நொய்யது - மிகச் சிறிய தாகிய , ஓர் புக்கிலை - ஒப்பற்ற நிலை 
த்த வீட்டை , நோக்கார்கொல் - (தம்முயிர்க்குக் ) கருதார்களோ . 

பொ - ரை . சிறிய ஈயினது சிறகை ஒத்ததாகிய சிறிது தோல் 
அறுந்தாலும் அப் புண்ணைக் குத்தவரும் காக்கையை ஓட்டுவதாகிய 
ஒரு சிறு கொம்பு நிலையாததாகிய உடலுக்கு வேண்டப்படும் . அப் 
படியிருக்க நிறத்தாலும் மென்மையாலும் மாந்தளிர் ஒப்பாகிய இள 
மைவாய்ந்த சிறந்த அழகுடையாளே என்று கதறுகின்ற கல்வி 
யறிவு கேள்விகளால் நிறைவில்லாதவர் மிகச் சிறியதாகிய ஒப்பற்ற 
நிலைத்த வீட்டைத் தம்முயிர்க்குக் கருதார்களோ. 

மாக்கேழ் என்பதற்குத் திருமகளொப்பாகிய என உரைத்தலு 
மாம் . மடநல்லாய் என்பதைப் பண்புத் தொகைநிலைத் தொடராக்கி 
மடமாகிய நல்லாய் என உரைத்தலே அன்றி , மடமென்னும் எழு 
வாய் வருமொழியின் முதனிலையாகிய நல் என்பதனோடு முடிந்ததா 


42 

நாலடியார் மூலமும் உரையும் . 
கக்சொண்டு , திணைவழுவமைதி யாக்கி , இளமை மிக்காய் என 
உரைத்தலும் பொருந்தும் . இம்மைப் பயன் முதலியவற்றைக் தரா 
மையால் புனைந்துரைத்தலை அரற்றும் என்றும் , நோக்குதலினது 
சிறுமையைப் புக்கிலின்மேலேற்றி கொய்யதோர் புக்கில் என்றுங் 
கூறினர் . அவ்வரற்றுமென்ற குறிப்பால் சான் றவரென்னும் இறந்த 
கால வினைப்பெயர் சால்பிலாருக் காயிற்று . கொல் - ஒருபால் நிகழ்ந்த 
ஐயப்பொருளது . புக்கில் ஒரு சொற்றன்மையது . 
The 

great men who rave , " Fair damsel ! my sweet 
darling" have not , perhaps , enough vision to see that there is 
a permanent home to be reached ( by the soul ) . Even if a 
slight scratch not larger than a fly s wing be made on the skin 
of the body , a stick will be needed to scare away the crowF . ( 41 ) 
42. தோற்போர்வை மேலும் தொளை பலவாய்ப் பொய்ம் 

மறைக்கு , மீப்போர்வை மாட்சித் துடம்பானான் - மீப் 
போர்வை , பொய்ம்மறையாக் காமம் புகலாது மற்றத 
னைப் , பைம்மறியாப் பார்க்கப் படும் . 

இ - ள் . தோல் போர்வைமேலும் - தோலாற்சமைந்த போர்வை 
யின் மேலிடத்தும் , பல தொளையாய் பலதொளைகளை யுடையதாகி , 
பொய் - அருவருக்கத்தக்க உறுப்புகளை , மறைக்கும் - மறையச்செய் 
யும் , மீப்போர்வை - மேற்போர்வையால் , மாட்சித்து - ( விரும்பத்த 
கும் ) பெருமையுடையது , உடம்பு - உடல் , ஆனால் உம் - ( அது ) 
அப் பெருமையை யுடையதா யிருப்பினும் , மீப்போர்வை - அம் மேற் 
போர்வையால் , பொய்- அவ்வருவருக்கத்தக்க உறுப்புகளை , மறையாம் 
மறையவைத்து , காமம் - ( அவ்வுடம்பி னிடத்துக் ) காமத்தை , புக 
லாது - கருதுதல் செய்யாமல் , அதனை - அம் மேற்போர்வையை ,, 
பை - பையை மறித்துப் பார்ப்பது போல , மறியா - மறித்து , மற்றுப் 
பார்க்கப்படும் - ( மனத்தால் ) நோக்குதலே தகுதி . 

பொ - ரை , தோலாற்சமைந்த போர்வையின் மேலிடத்தும் பல 
தொளைகளையுடையதாகி அருவருக்கத்தக்க உறுப்புகளை மறையச் 
செய்யும் மேற்போர்வையால் விரும்பத்தகும் பெருமையுடையது 
உடல் ; அது அப் பெருமையை யுடையதாயிருப்பினும் , அம் மேற் 
போர்வையால் அவ்வருவருக்கத்தக்க உறுப்புகளை மறையவைத்து 
அவ்வுடம்பினிடத்துக் காமத்தைக் கருதுதல் செய்யாமல் அம் மேற் 
போர்வையைப் பையை மறித்துப் பார்ப்பது போல மறித்து மனத் 
தால் நோக்குதலே தகுதி . 


அதிகாரம் .] செல்வநிலையாமை . 

43 
பார்ப்பாராயின் மாக்கேழ் மடநல்லா யென்றாற்றாரென்பது 
கருத்து , பேதை கண்ணுக்கினிதாகிய மீப்போர்வையாலாகிய மாட் 
சியை உண்மையெனக் கொள்ளுதலால் அருவருக்கும் உள்ளுறுப்பு 
களைப் பொய் என்றார் . உள்ளே பல தொளைகளை யுடையதா யிரு 
ப்பதும் அன்றி எனப் பொருள் தாலால் மேலும் என்ற உம்மை 
இறந்தது தழீஇய எச்சவும்மை . ஆனாலென்பதனீற்றில் உயர்வு 
சிறப்பும்மை தொகுத்தல் , மறையா தன்வினை பிறவினைகளுக்குப் 
பொதுவாயினும் , இங்குப் பிறவினையாய் நின்றது . மறையவைத் 
தென்றது நினையாமல் வைத்தென்பதனை . மற்று வினைமாற்றுப் 
பொருளது . ஆய் என்னும் வினையெச்சம் மாட்சித்தென்னுங் குறி 
ப்பு வினைமுற்றையும் , மறையா என்னும் செய்யா என்னும் வாய் 
பாட்டிறந்தகால வினையெச்சம் புகலாது என்னும் எதிர்மறை வினை 
யெச்சத்தின் முதனிலையையுங் கொண்டன . தொளை பலவாயென் 
பது குணியைக் குணமாகக் கூறுவதோர் மரபுவழுவமைதி . 

The body though it has a covering of skin is so great as to 
need another over.covering to hide the foul matter coming out 
through the various holes . It is but fitting that the veil which 
keeps the impure body covered should not be made an occasion 
for indulgence of lustful desire but should be removed and 
the whole impurity exposed to view even as a sac is turned 
inside out . 
43. தக்கோலந் தின்று தலைநிறையப் பூச்சூடிப் 

பொய்க்கோலஞ் செய்ய வொழியுமே - யெக்காலு 
முண்டி வினையு ளுறைக்கு மெனப்பெரியோர் 
கண்டுகை விட்ட மயல் . 

- ள் . பெரியோர் - பேரறிவுடையோர் , எக்காலும் - அலங் 
காரம் செய்துகொண்ட காலத்தும் செய்துகொள்ளாக் காலத்தும் , 
வினை - பலவகைத் தொழிலாற்சமைத்த , உண்டி - உணவுப்பொரு 
ள்கள் , உள் - உள்ளிடத்து , உறைக்கும் என - உறைக்குமென்று , 
கண்டு - உணர்ந்து , கைவிட்ட - முற்றும் விட்ட , மயல் - ( பெண் 
ணாகிய ) துரும்பு , தக்கோலம்- தக்கோலமரத்தின் மலரை , தின்று - 
( மணமுண்டாம்படி ) மென்று , தலை நிறைய - தலையில் நிரம்ப , பூச் 
சூடி - மலர்களைத் தரித்து , பொய்க்கோலம் - தனக்கியற்கையல் 
எத மற்ற அலங்காரத்தை , செய்ய - செய்துகொள்வதினால் , ஒழிபு 
மே - ( அவ்வுண்டி உள்ளுறைத்தல் ) ஒழிந்துபோகுமோ ? போகாது . 


44 

நாலடியார் மூலமும் உரையும் . ( ரு ஆம் 
பொ - ரை . பேரறிவுடையோர் அலங்காரம் செய்துகொண்ட 
காலத்தும் செய்துகொள்ளாக் காலத்தும் பலவகைத் தொழிலாற் 
சமைத்த உணவுப்பொருள்கள் உள்ளிடத்து உறைக்குமென்று 
உணர்ந்து முற்றும் விட்ட பெண்ணாகிய துரும்பு தக்கோலமரத்தின் 
மலரை மணமுண்டாம்படி மென்று , தலையில் நிரம்ப மலர்களைத் 
தரித்து , தனக்கியற்கையல்லாத மற்ற அலங்காரத்தைச் செய்து 
கொள்வதினால் அவ்வுண்டி உள்ளுறைத்தல் ஒழிந்துபோகுமோ ? 
பேரகாது . 


கோலத் துக்குரிய மற்ற அணியாடைகளைத் தரித்தல் முதலிய 
வை அடங்கப் பொய்க்கோலம் என்றார் . தக்கோலம் முதலாகு 
பெயர் . பொய்ம்மை இங்கு இயற்கையல்லாமைக் காயிற்று . ஏ எதிர் 
மறை ஆதலால் பொய்க்கோலத்தைக் கண்டு மகிழாமல் உண்டியுள் 
ளுறைக்கும் புண்ணுடலென உண்மையுணர்ந்து துறவுகொள்க 
என்பது இசை யெச்சம் . 

Great men have discovered that the body is permanently 
impure on account of the digestive processes , and so have 
a bandoned it . By chewing aromatics , covering the head with 
flowers , and beautifying the budy with falou splendour, low 
can the impurity be removed ? 

( 49 ) 
44. தெண்ணீர்க் குவளை பொருகயல் வேலென்று 

கண்ணில்புன் மாக்கள் கவற்ற- விடுவேனோ 
வுண்ணீர் களைந்தக்கா னுங்கு சூன் றிட்டன்ன 
கண்ணீர்மை கண்டொழுகு வேன் . 


இ - ள். உள்நீர் - உள்ளிடத்துள்ள நீர், களைந்தக்கால் - ( நோ 
யால் ) நீக்கிவிடப்பட்டால் , நுங்கு சூன் றிட்டது அன்ன- நுங்கைத் 
தோண்டியதை ஒத்த , கண் நீர்மை - கண்ணின து செயலை , கண்டு 
உணர்ந்து , ஒழுகுவேன் - ( துறவு வழியில் ) நடப்பேனாகிய நான் , 
(உருவினால் ) தெள்நீர் - தெளிவாகிய நீரில் பூத்த , குவளை - குவளை 
மலர் , ( மெய்யாலும் பிறழ்தற் றொழிலாலும் ) பொருகயல் - போர் 
செய்கின்ற சேல்மீன் , ( மெய்யாலும் உருவு தற்றொழிலாலும்) வேல் 
வேலாயுதம் , என்று - என்று ( பெண்ணினுடைய 

கண்ணைச் ) 
சொல்லி , கண் இல் - அறிவில்லாத , புல் மாக்கள் - இழிவாகிய மாக் 
தர்கள் , கவற்ற - ( என்மனத்தைக் ) கவலைப்படுத்தலால் , விடுவே 
னோ - ( என் ஊக்கத்தை ) விடுவேனோ ? விடேன் . 


அதிகாரம் .] 


செல்வநிலையாமை . 


45 


பெ 

ரை . உள்ளிடத்துள்ள நீர் நோயால் நீக்கிவிடப்பட் 
டால் நுங்கைத் தோண்டியதை ஒத்த கண்ணினது செயலை உணர் 
ந்து துறவு வழியில் நடப்பேனாகிய நான் (உருவினால் ) தெளிவாகிய 
நீரில் பூத்த குவளைமலர் ( மெய்யாலும் பிறழ்தற்றொழிலாலும் ) போர் 
செய்கின்ற சேல்மீன் ( மெய்யாலும் உருவு தற்கெழிலாலும் ) வேலா 
யுதம் என்று பெண்ணினுடைய கண்ணைச் சொல்லி அறிவில்லாத 
இழிவாகிய மாந்தர்கள் என் மனத்தைக் கவலைப்படுத்தலால் என் 
ஊக்கத்தை விடுவேனா? விடேன் . 

தெளிவு ஆழநீர்க்குண்மையால் குவளையினது செழுமைதோன் 
றத் தெண்ணீர்க்குவளை என்பாராயினார் . குவளை முதலாகுபெயர் . 
ஓ - எதிர்மறை . நுங்கு தொழிலாகுபெயர் . தொழிலும் பண்பினு 
ளடங்குதலால் குழிதற்றொழில் நீர்மை எனப்பட்டது . கவற்றல் - 
கண்ணைப் புனைந்துரைக்குஞ் சொல்லால் கேட்போர்க்கு அக் கண் 
ணினிடத்து விருப்பமுண்டாக்கல் , 


டை 


After knowing that when the water in the eye dries op it 
has the appearance of n scooped -out palmyra fruit, shall I who 
lead a well - ordered life, allow blind low men to worry me 
saying , “ T lle water lily in a crystal pond ! The warring carp ! 
The lance ! ( signifying woman s eye ) , 

( 44 ) 
45. முல்லை முகைமுறுவன் முத்தென் றிவைபிதற்றுங் 

கல்லாப்புன் மாக்கள் கவற்ற - விடுவேனே 
வெல்லாருங் காணப் புறங்காட் டுதிர்ந்துக்க 
பல்லென்பு கண்டொழுகு வேன் . 

இ - ள் . எல்லாரும் - யாவரும் , காண விளக்கமாகக் காணும் 
படி , புறங்காடு - சுடுகாட்டில் , உதிர்ந்து உக்க - உதிர்ந்து கிடக் 
கின்ற , பல் என்பு நீர்மை - பல்லாகிய எலும்பினது தன்மையை , 
கண்டு - உணர்ந்து , ஒழுகுவேன் - ( துறவு வழியில் ) நடப்பேனாகிய 
நான் , முறுவல் - (பெண்ணினுடைய ) பல்லை , முல்லைமுகை என்று . 
(மெய்யாலும் உருவாலும் ) முல்லை அரும்பென்றும் , முத்தென்று - 
(உருவால் ) முத்தென்றும் , இவை - இவ்வுவமைகளை , பிதற்றும் - 
விடாது பேசுகின்ற , கல்லாத - சற்றறிவில்லாத , புல் மாக்கள் - 
இழிவாகிய மாந்தர் , கவற்ற - ( அவ்வாறு புனைந்துரைத்து என் மன 
த்தைக் ) கவலைப்படுத்தலால் , விடுவேனோ - ( என் ஊக்கத்தை ) விடு 
வேனோ? விடேன் , 


46 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ரு - ஆம் 


Gui ரை . யாவரும் விளக்கமாகக் காணும்படி சுடுகாட்டில் 
உதிர்ந்து கிடக்கின்ற பல்லாகிய எலும்பினது தன்மையை உணர் 
ந்து துறவு வழியில் நடப்பேனாகிய நான் பெண்ணினுடைய பல்லை 
மெய்யாலும் உருவாலும் முல்லை அரும்பென்றும் உருவால் முத் 
தென்றும் இவ்வுவமைகளை விடாது பேசுகின்ற கற்றறிவில்லாத 
இழிவாகிய மாந்தர் அவ்வாறு புனைந்துரைத்து என் மனத்தைக் 
கவலைப்படுத்தலால் என் ஊக்கத்தை விடுவேனோ? விடேன் . 

பிதற்றுதல் - ஒரு பொருளையே விடாமல் பேசுதல் ; “ பிடித் 
தொன்றை விடாதுபேசல் பிதற்று தலென்று பேரே " என்னும் 
நிகண்டாலுமுணர்க . கல்லாமை அதன் காரியமாகிய அறிவின்மை 
யின்மேல் நின்றது . எல்லாருமென்றது கல்லாப் புன்மாக்களையும் 
தன்போல்வாரையும் . உதிர்ந்து உக்க - ஒருபொருட் பன்மொழி . 
முல்லைமுகை , முத்தென்பவையே அன்றி இப்பெற்றிய ஆய கழு 
முள் , முருந்து முதலியவற்றையுங் கூறுகின்றனரென்பார் முத் 
தென்பவை பிதற்றுமென்னாமல் முத்தென்றிவை பிதற்றும் என் 
சார் , உள்ளத்தினிகழும் விருப்பைக் கண் பார்வையாலும் , முறுவல் 
நகையாலும் புன்மாக்களுச்குப் புலப்படுப்பன ஆதலால் அவ்விரண் 
டையுங் கூறி , அவற்றுள்ளும் நோக்கத்தின் பின்னே நகை நிகழ்வ 
தாதலால் முதற்கட் கண்ணையும் , அதன் பின் முறுவலையும் வைத் 
தனர் . இவ்வாறு மாதருடைய கண்ணையும் பல்லையும் புனைந்துரை 
த்தல் மாபாதலாலும் , கல்வியறிவு பெண்பாலாராற் பெறப்படாமை 
யால் கல்லாப்புன்மாக்கள் ஆண்பாலாரை யுணர்த் தலாலும் , அதி 
காரத்தாலும் இவ்விரு வவயவமும் பெண்பாலாருடையன 
உணர்க . மேலே நீர்மை என்றதை இங்குப் பல்லுக்குங் கூட்டுக . 

After having seen the bones of teeth lying scattered in the 
hurning ground seen by all , shall I who lead a well - ordered 
life , allow the untntored low men to worry me blabbering, 
" These teeth are really jasmine buds and pearls . 
46. குடருங் கொழுவுங் குருதியு மென்புந் 

தொடரு நரம்பொடு தோலு - மிடையிடையே 
வைத்த தடியும் வழும்புமா மற்றிவற்று 
ளெத்திறத்தா ளீர்க்கோதை யாள் . 

. 
இ - . 

ள் . குடரும் - குடலும் , கொழுவும் இரைப்பையும் , 
குருதியும் - உதிரமும் , என்பும் - எலும்பும் , தொடரும் நரம்பொடு - 
தொடர்ந்துள்ள நரம்புகளோடு , தோலும் - ( மேலே போர்த்த ) தோ 


என 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


லும் , இடை இடையே - (எலும்பு நரம்புகளுக்கு ) நடுவுநடுவே , வை 
த்த தடியும் - வைத்த இறைச்சியும் , வழும்பும் - நிணமும் , ஆம் - 
ஆகும் ( உடல் ) , இவற்றுள் - குடல் முதலியவற்றுள் , எத்திறத் 
தாள் - எக்கூற்றினள் , ஈர் கோதையாள் - ( இழிசனரே , உங்களால் 
விரும்பப்பட்ட ) வாடாத பூமாலையை அணிந்தாள் . 

பெ -ரை. குடலும் , இரைப்பையும், உதிரமும் , எலும்பும் , 
தொடர்ந்துள்ள நரம்புகளோடு மேலே போர்த்த தோலும் , எலும்பு 
நரம்புகளுக்கு நடுவு நடுவே வைத்த இறைச்சியும் , நிணமும் ஆகும் 
உடல் . இழிசனரே , உங்களால் விரும்பப்பட்ட வாடாத பூமாலையை 
அணிந்தவள் ஷை குடல் முதலியவற்றுள் எக் கூற்றினள் ? 

உடலென்பது சொல் லெச்சம் . மற்றென்பது அசை . ஆமென் 
பதைப் பெயரெச்சமாக்கி வழும்புமாகிய இவற்றுளென உரைத்து 
ஒரு முடிபாக்கினும் பொருந்தும் . குடர் முதலியவாகக் கூறியவற் 
றுக்கே அன்றி மற்ற வுறுப்புக்கும் கொழுமையைத் தரத்தக்ச 
உணவு தங்கு தற்கு இடமாதலின் அவ்விரைப்பையைப் பண்பாகு 
பெயராலே கொழு என்றும் ; இத்தன்மையதாகிய உடலுடையாள் 
மேல் வீசும் மணம் இயற்கை யன்று , மலர் , மெய்ப்பூச்சு முதலிய 
வற்றாலாகிய செயற்கையா மென்பார் ஈர்ங்கோதையாள் என்றுங் 
கூறினர் . 

The entrails, marrow , blood , bone , the connecting tendons , 
anti - kill, and here and there tesli interposed , and fat , these 
make up the body . What sort of being , in the midst of these , 
is she witla fresh garlands ? 

( 46 ) 
47. ஊறி யுவர்த்தக்க வொன்பது வாய்ப்புலனு 

கோதிக் குழம்பலைக்குங் கும்பத்தைப் - பேதை 
பெருந்தோளி பெய்வளா யென்னுமீப் போர்த்த 
கருந்தோலாற் கண்விளக்கப் பட்டு , 

இ - ள் . குழம்பு ஊறி - மலக்குழம்பு சுரப்பதனால் , உவர்க்கத் 
தக்க - அருவருக்கத்தக்க , ஒன்பது வாய்ப்புலனும் - ஒன்பது தொ 
ளையினிடங்களும் , கோதி - ( அம் மலக்குழம்பை ) சிதறி , அலைக்கும் 
( அச் சிந்திய குழம்பால் ) மூழ்கு விக்கின்ற ; கும்பத்தை - குடத்தை , 
பேதை - அறிவிலான் , மீப்போர்த்த - ( அதன்மேல் ) போர்க்கப் 
பட்ட , கரு தோலால் - பெருமையாகிய தோலினால் , கண் விளக்கப் 
பட்டு - தன் கண்கள் மழுக்கப்பட்டு , பெருதோளி - பெருமையா 
கிய தோளையு டையாளே , பெய் வளாய் - அணியப்பெற்ற வளையலை 
யுடையா ? ள , என்னும் - என்றழைப்பான் . 


48 

நாலடியார் மூலமும் உரையும் . 
பொ - ரை . மலக்குழம்பு சுரப்பதனால் அருவருக்கத்தக்க ஒன் 
பது தொளையினிடங்களும் தும் மலக்குழம்பைச் சிதறி , அச் சிந்திய 
குழம்பால் மூழ்குவிக்கின்ற குடத்தை , அறிவிலான் , அதன்மேல் 
போர்க்கப்பட்ட பெருமையாகிய தோலினால் தன் கண்கள் மழுக் 
கப்பட்டுப் பெருமையாகிய தோளை யுடையாளே ! அணியப்பெற்ற 
வளையலையுடையவளே ! என்று அழைப்பான் . 

ஊறி ஊற என்பதன் திரிபு . உவர்க்க என்பது உவரென ஈறு 
தொகு தலாயிற்று . புலன் இடத்தின் மேல் நின்றது . உடலினின் 
றும் ஒன்பது வாயின் வழியாகக் குழம்பு வெளிப்படுத்தல்பற்றி , அவ் 
வொன்பது வாய்ப்புலனை வினை முதலாக்கியும் , அக் குழம்பு விளைந்து . 
தங்குதற்கு இடமாயிருத்தலாகிய இழிவுபற்றி உடலைக் கும்பமென் 
றும் , அவ்வுடலினிழிவை யுண ரமாட்டாமையால் அவனைப் பேதை 
யென்றும் , அவ்விழிவை யுணரவொட்டாது அவாவச் செய்தலாற் 
கருந்தோலென்றும் பேதை புனைந்துரைப்பது பெரும்பான்மையும் 
ஒருத்தியினது அகத்துறுப்பையும் , புறத்துறுப்பையுமே யாதலால் 
பெருந்தோளி, பெய்வளாயென்றுங் கூறினர் . கண்விளக்கம் - 
மங்கலம் : 

The fool fill address the pot brimful of filthy excretions 
which move to and fro in order to get out throngh the despica 
ble nine outlets , and say O one of ronndcd arms , one decked 
with armlets , for his eyes sce it bright on a : count of this 
covering of the beautifying skin . 

(47 ) 
48. பண்டமறியார் படுசாந்துங் கோதையுங் 

கொண்டுபா ராட்டுவார் கண்டிலர்கொன் -- மண்டிப் 
பெடைச்சேவல் வன்கழுகு பேர்த் திட்டுக் குத்து 
முடைச்சாகா டச்சிற் றுழி . 

இ - ள் . முடை - தீநாற்றத்தையுடைய , சாகாடு - உடலாகிய 
வண்டில் , அச்சு இற்ற உழி - ( உயிராகிய ) அச்சுமரம் முறிந்தவிட 
த்து , பெடை - பேடையும் , சேவல் - சேவலுமாகிய , வல் கழுகு - 
வலிய கழுகுகள் , மண்டி - நெருங்கி , பேர்த் திட்டு - திருப்பி , குத் 
தும் - குத்தா நிற்கும் ( இதனைப் ) , பண்டம் அறியார் - உடலாகிய 
பொருளினிழிவை அறியாதவராய் , படு சாந்தும் ( தேய்த் தலால் ) 
உண்டாகிய சந்தனத்தையும் , கோதையும் - மலர் மாலையையும் , 
கொண்டு - முயன்று பெற்று , பாராட்டுவார் - ( அத் தன்மையதாகிய 
உடலை ) நன்கு மதித்து அணியும் பேதையர் , கண்டிலர் பொல் - 
பார்த்துணர்ந் திலரோ ? 


- 


அதிகாரம் .) 


செல்வநிலைபாமை. 


43 


பொ - ரை . தீ நாற்றத்தை யுடைய உடலாகிய வண்டில் உயிரா 
கிய அச்சுமரம் முறிந்த விடத்துப் பேடையும் சேவலுமாகிய வலிய 
கழுகுகள் நெருங்கித் திருப்பிக் குத்தா நிற்கும் . இவ்வுடலாகிய 
பொருளினிழிவை அறியா தவாாய்த் தேய்த்தலால் உண்டாகிய சுந்த 
னத்தையும் மலர்மாலையையும் முயன் றுபெற்று அத் தன்மையதாகிய 
உடலை நன்குமதித்து அணியும் பேதையர் இதனைப் பார்த்துணர்ந்தி 
லரோ ? 

பார்த்துணர்வாராயின் பாராட்டா ரென்பது குறிப்பெச்சம் . 
பாராட்டுவாரெனப் பொதுப்படக் கூறினமையால் , உடலென்றது 
ஆண்பாலார் பெண்பாலா ரிருவருடலையும்.வண்டிலியங்குதற்கு அச் 
சுப்போல , உடலியங்குதற்கு உயிர் அமைந்த தாதலால் இவ்வாறு 
அவ்வுடலுயிர்களை உருவகப் படுத்தினர் ; இது முடை என்ற அடை 
யால் விளங்கிற்று . அச்சு - உருளை கோத்தமரம் . இற்ற ஈறுதொகுத்த 
லாயிற்று ; இச் சினைவினை முதன்மேல் நின்றது . உம்மை தொக்கு 
ஒருமொழி போல நின்ற பெடைச்சேவலென்பது அத்தொகை மாத் 
திரையி னில்லாமல் தன்னோடு வன் கழுகென்பது இருபெயரொட் 
டுப் பண்புத்தொகை நிலையாய்ப் புணர்ந்தமையின் இடையே சந்திச் 
சகரவொற்றுப் பெற்றது . 

I he nature of the body they know not, they attend to it 
by decorating it with sandal and flower garlands. Have they 
not scen male and female cultures pecking at the foul body al 
ternately when the axle of the wagon ( body) is gone ? ( 43 ) 
49. கழிந்தா ரிடுதலை கண்டார்நெஞ் சுட்கக் [ ரைப் 

குழிந்தாழ்ந்த கண்ணவாய்த் தோன்றி - யொழிந்தா 
போற்றி நெறிநின்மி னிற்றிதன் பண்பென்று 
சாற்றுங்கொல் சாலச் சிரித்து . 

இ - ள். கழிந்தார் - உயிர் நீங்கினவரது , இடுதலை - இடுகாட்டி 
லுள்ள தலைகள், கண்டார் - ( தம்மைப் ) பார்த்தவர்கள் , நெஞ்சு 
உட்க -மனம் அஞ்சும்படி , குழிந்து ஆழ்ந்த - மிகுதியுமாழ்ந்த , கண்ண 
ஆய் - கண்களையுடையன ஆகி , தோன்றி - தோற்றப்பட்டு , ஒழிக் 
தாரை - தமது நிலைமையில்லாரை , போற்றி - ( மனத்தைப் புலன் 
களில் செல்லாமல் ) பாதுகாத்து , நெறி நின்மின் - துறவு நெறியில் 
நீல்லுங்கோள் , இதன் பண்பு - இவ்வுடலினது தன்மை , இற்று 
என்று - இந் நிலையாகிய தன்மையதென்று , சாலச் சிரித்து - மிகச் 
சிரியா நின்று , சாற்றும் கொல்-சொல்வதுபோலும் . 

5 


50 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ரு - ஆம் 
பொ - ரை . உயிர் நீங்கினவாது இகோட்டிலுள்ள தலைகள் தம் 
மைப் பார்த்தவர்கள் மனம் அஞ்சும்படி மிகுதியுமாழ்ந்த கண்களை 
யுடையனவாகித் தோற்றப்பட்டுத் தமது நிலைமையில்லாரை மனத் 
தைப் புலன்களில் செல்லாமல் பாதுகாத்துத் துறவு நெறியில் நில் 
லுங்கோள் , இவ்வுடலினது தன்மை இந் நிலையாகிய தன்மைய 
தென்று மிகச் சிரியா நின்று சொல்வது போலும் . 

இற்றென்றது தம்முடைய நிலைமையை ஆதலால் இது என் 
னுஞ் சுட்டு உடலின் மேலது . பற்கள் தோன்ற வாய் மிகத் திறந்த 
படி யிருத்தலால் அது சாலச் சிரித்துச் சாற்றுவதாகக் குறிக்கப்பட் 
டது . குழிந்தாழ்ந்த ஒரு பொருட் பன்மொழி . வாழ்நாண் முடியு 
முன்னே போற்றி நெறிநிற்றல் வேண்டுமாதலால் ஒழிந்தாரை என் 
றார் . இவ்விரண்டனுருபு சாற்று மென்னும் வினைகொண்டது . இடு 
தலை என்பதில் இடு - சுடுகாட்டை உணர்த்தவந்த குறிப்புச்சொல் . 
இச் செய்யுள் தற்குறிப்பேற்ற அணி . கொல் இவ்வணியைச் சார்ந்து 
வரும் இடைச்சொல் . 

The skulls of the departed found in the crematories with 
deep eye - sockets striking horror into the minds of the onlookers 
would appear to grin as if to say to those who still survirc , 
“ Be on your guard and walk in the Path . The body comes to 
tbis after all ! " 

( 49 ) 
50. உயிர்போயார் வெண்டலை யுட்கச் சிரித்துச் 

செயிர் தீர்க்குஞ் செம்மாப்பவரைச் - செயிர்தீர்ந்தார் 
கண்டிற் றி தன்வண்ண மென்பதனாற் றம்மையோா 
பண்டத்துள் வைப்ப திலர் . 
இ - ள் . உயிர் போயார் - உயிர் நீங்கினவரது , வெள் தலை 

தசை 
யில்லாத தலைகள், உட்கச் சிரித்து - (கண்டோர் நெஞ்சு) அஞ்சும் 
படி நகைத்து , செம்மாப்பவரை - (இல்வாழ்க்கையில் ) மயங்கிக் கிட 
ப்பவரை , செயிர் - அம் மயக்கமாகிய குற்றத்தினின்றும் , தீர்க்கும் - 
நீங்கச் செய்யும் , செயிர் தீர்ந்தார்- அக் குற்றத்தினின்று நீங்கினவர் , 
இதன் வண்ணம் - இவ்வுடலின் தன்மையை , கண்டு - கண் கூடா 
கக்கண்டு, இற்று - இந் நிலையாமையை யுடையது , என்பதனால் - என் 
றுணர்ந்த மெய்யறிவினால் , தம்மை - தங்களை , ஓர் பண்டத்துள் - ஒரு 
பொருளில் , வைப்பது - வைத்து மதித்தல் , இலர் - இலராவர் . 

பெ - ரை . உயிர் நீங்கினவரது தசையில்லாத தலைகள் கண் 
டோர் கெஞ்சு அஞ்சும்படி நகைத்து இல்வாழ்க்கையில் மயங்கிக் 


அதிகாரம் .) 


செல்வநிலையாமை . 


51 


கிடப்பவரை அம் மயக்கமாகிய குற்றத்தினின்றும் நீங்கச் செய்யம் . 
அக் குற்றத்தினின்று நீங்கினவர் இவ்வுடலின் தன்மையைக் கண் 
கூடாகக் கண்டு இந் நிலையாமையை யுடையது என்றுணர்ந்த மெய் 
யறிவினால் தங்களை ஒரு பொருளில் வைத்து மதித்தல் இலராவர் . 

வெண்மைப் பண்பு கலப்பின்மையை யுணர்த்திற்று . செம் 
மாப்பவர் வினையாலணையும் பெயர் ; இது சொல்லின் தன்மையது . 
பகுதி செம்மா ; சேமம் யா- இவற்றுள் முன்மொழி கடைக்குறை 
யாய்ச் சேம் என நின்று , செம் என முதல் குறுகி , பின்மொழியின் 
மரூஉ ஆகிய ஆ என்பது புணர்ந்து , மகரம் இரட்டி அவ்வாறு நின் 
றது . என்பது என்னும் வினையாலணையும் பெயர் அறிவின்மேலது : 
என்று உணரவல்லது அதுவேயாதலால் . 

The skulls of the dead grinning horribly bring the vain 
worldlings to their senses . Those who are thus brought to 
their senses know that such is the nature of the body and so 
regard themselves as nothing . 

( 50 ) 
Chapter YI - Renunciation . 

6 - ம் அதிகாரம் : துறவு . 
அஃதாவது மேற்கூறிவந்த புறமாகிய செல்வத்தினிடத்துள 
தாகிய எனதென்னும் புறப்பற்றையும் , அகமாகிய உடலினிடத் 
துளதாகிய நானென்னும் அகப்பற்றையும் , செல்வம் உடல் இவற்றி 
னிலையாமையை உணர்ந்து விடுதலை யுணர்த்துவது . அதிகாரமுறை 
மையும் இதனால் விளங்கும் . 
51. விளக்குப் புகவிருண் மாய்ந்தாங் கொருவன் 

றவத்தின்முன் னில்லாதாம் பாவம்- விளக்குநெய் 
தேய்விடத்துச் சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை 
தீர்விடத்து நிற்குமாந் தீது . 
இ - ள் . விளக்குப்புக விளக்குப்புகாநிற்க , இருள் 

முன் 
இருள் , மாய்ந்தால் ஆங்கு - அழிந்தால்போல , ஒருவன் தவத்தின் 
முன் - ஒருவன் செய்த தவத்துக்கு முன், பாவம் - முன்செய்தபாவம் , 
நில்லாது ஆம் - நிலைத்திராதாகும் , விளக்குநெய் தேய்விடத்து - 
தீபம் நெய் குறையுமிடத்து , இருள் சென்று - இருள் போய் , பாய்ந் 
தால் ஆங்கு - பரவினாற்போல , நல்வினை - தவம் , தீர்விடத்து - 
செய்தல் நீங்குமிடத்து , தீது - பாவம் , நிற்கும் - நிலைபெறும் . 


52 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ • -ஆம் 


பொ - ரை . விளக்குப் புகாநிற்க முன் இருள் அழிந்தால் போல 
ஒருவன் செய்த தவத்துக்குமுன் , முன்செய்த பாலம் நிலைத்திராதா 
கும் . தீபம் நெய்குறையுமிடத்து இருள்போய்ப் பரவினாற்போலத் 
தவம் செய்தல் நீங்குமிடத்துப் பாவம் நிலைபெறும் . 

விளக்கு ஒளிபெருகுதற்குக் காரணம் நெய்யானாற்போலத் தவம் 
பெருகுதற்குக் காரணம் மனமொழி மெய்களாற்செய்யும் செயலென் 
பதும் , ஒளியுடைய தேயுவின் அபாவமே இருளாதல் போலத் தவத் 
தினது அபாவமே பாவமென்பதும் கருத்து . உவமையில் நெய் 
யென் றமையால் பொருளிலும் செயலென்பது வருவிக்கப்பட்டது . 
தேய்விடத்து , தீர்விடத்து என்பன நிகழ்கால வினையெச்சம் ; இட் 
த்தென்னும் விகுதியே காலங்காட்டியது . தல் என்னும் புடை 
பெயர்ச்சி விகுதி புணர்ந்து கெட்டு முதனிலை திரிந்த விளக்கென் 
னுந் தொழிற்பெயர் விளங்கு தலுடைய தீபத்துக்குத் தொழிலாகு 
பெயர் ; இவ்வாறன்றித் தான் காரணமாக நின்று பிறபொருள்கள் 
விளங்குதலாகிய காரியத்தைச் செய்கின் றமையால் காரியவாகுபெய 
ரெனலுமாம் . முன்னில்லா தாமென்பதை முன் இல்லாதாமெனப் 
பதம் பிரித்து உரைத்தலுமாம் . 

Even as darkness dies when a lamp is bronght in , sin 
stands not before penance . And as darkness prevails when 
the oil in the lamp diminishes , sin takes its stand where gocd 
deeds cease , 

( 51 ) 
52. நிலையாமை நோய்மூப்புச் சாக்காடென் றெண்ணித் 

தலையாயார் தங்கருமஞ் செய்வார்- தொலைவில்லாச் 
சத்தமுஞ் சோதிடமு மென்றாங் கிவைபிதற்றும் 
பித்தரிற் பேதையா ரில் . 

ள் . நிலையாமை என்று - (வளர்தல் சுருங்கல் ஆகிய இவற் 
றுள் ஒன்றில் ) நிலைத்தலில்லாமையும் , நோய் என்று - நோயும் , மூப்பு 
என்று - மூப்பும் , சாக்காடென்று - சாதலும் , ( இருத்தலை ) எண்ணி 
கருதி , தலையாயார் - முதன்மையாகிய அறிவுடையார் , தம் கருமம் - 
தம்முயிர்க்குரிய செயலாகிய தவத்தை , செய்வார் - செய்வார்கள் , 
தொலைவு இல்லாத - முடிவு இல்லாத , சத்தமும் - இலக்கண 
நூலும் , சோதிடமும் - கணித நூலும் , என்ற - என்று சொல்லப் 
பட்ட , இவை -இந் நூல்களை , பிதற்றும் விடாது பேசுகின்ற , பித்த 
ரின் - பேதையர் போல , பேதையார் இல் - பேதைமை யுடையா 
ரில்லை , 


. 


அதிகாரம் .] 


செல்வநிலையாமை . 


53 


பொ - ரை . வளர்தல் சுருங்கல் ஆகிய இவற்றுள் ஒன்றில் 
நிலைத்தலில்லாமையும் , நோயும் , மூப்பும் , சாதலும் இருத்தலைக் 
கருதி முதன்மையாகிய அறிவுடையார் தம்முயிர்க்குரிய செயலாகிய 
தவத்தைச் செய்வார்கள் . முடிவு இல்லாத இலக்கண நூலும் , கணி 
தநூலும் என்று சொல்லப்பட்ட இந் நூல்களை விடாதுபேசுகின்ற 
பேதையர் போலப் பேதைமை யுடையாரில்லை . 

இருத்தல் சொல்லெச்சம் . பின்னே சாக்காடென்றமையால் 
நிலையாமை வளர்தல் சுருங்கல்களின் மேல் நின்றது . என்ற என் 
னும் பெயரெச்சம் ஈறு தொகுக்கப்பட்டது . நிலையாமையுடைய உட 
ற்கு வரும் வருத்தத்தை நோக்காமல் தவத்தினைச் செய்தலால் , பிற 
ப்பு நோய் மூப்புச் சாக்காடுகளால் அநாதியாகத் துன்பமடைந்து 
வருகின்ற உயிர் ஞானம் உதித்து வீட்டைப் பெறுதலைக் கருதித் 
தவத்தைத் தங்கருமம் என்றும் , சத்தமும் சோதிடமும் அற நூல் 
முதலியவற்றை உணர்தற்குக் கருவியெனக் கருதாது , அவ்விரு 
நூலையுங் கற்றமட்டில் நின்று பாராட்டுகின்றமை கருதிப் பிதற் 
றும் பித்தரில் பேதையாரில் என்றுங் கூறினர் . 


Instability , Disease, Old age , Death : reflecting on these , 
the foremost of men do the work that is theirs . There cannot 
be greater fools than the mad ones who rave talking always of 
Grammar and Astrology that know no end . 

(52 ) 


53. இல்ல மிளமை யெழில்வனப்பு மீக்கூற்றஞ் 

செல்வம் வலியென் றிவையெல்லா - மெல்ல 
நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் 
தலையாயார் தாமுய்யக் கொண்டு . 
இ - ள் . தலையாயார் - ( அறிவு 

(அறிவு ஒழுக்கங்களில் ) - முதன்மை 
யானவர் , இல்லம் - இல்வாழ்க்கையும் , இளமை - இளமைப் பருவ 
மும் , எழில் - எழுச்சியும் , வனப்பு - அழகும் , மீக்கூற்றம் - சொற் 
செலவும் , செல்வம் - பொருட்செல்வமும் , வலி - வலியும் , என்ற , 
என்று சொல்லப்பட்ட , இவை எல்லாம் - இவைகளெல்லாம் , மெல்ல 
மெள்ள , நிலையாமை - நிலைபெறாமல் கழி தலை , கண்டு - கண்கூடா 
கக் கண்டு , நெடியார் - காலநீட்டியாமல் , தாம் உய்ய - தாம் பிழைக் 
கும்படி , கொண்டு - துணிவு கொண்டு , துறப்பர் - யானெனதென் 
னும் இருபற்றையுந் துறப்பார்கள் . 


54 நாலடியார் மூலமும் உரையும் . 

பொ - ரை அறிவொழுக்கங்களில் முதன்மையானவர் இல் 
வாழ்க்கையும் , இளமைப்பருவமும் , எழுச்சியும் , அழகும் , சொற்செல 
வும் , பொருட்செல்வமும் , வலியும் என்று சொல்லப்பட்ட இவைக 
ளெல்லாம் மெள்ள நிலைபெறாமல் கழிதலைக் கண்கூடாகக் கண்டு 
கால நீட்டியாமல் தாம் பிழைக்கும்படி துணிவுகொண்டு யானென 
தென்னும் இருபற்றையுந் துறப்பார்கள் . 

எழில் வனப்பு என்பவற்றிற்கு முறையே அழகும் மாமை நிற 
மும் என உரைத்தல் , மாமை இளமையி லடங்குதலாலும் ; மீக்கூற் 
றென்பதனைப் புண்புத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் 
தொகைக் காரணப்பெயரெனக் கொண்டு , அதற்கு மேலாகிய 
சொல்லாற் பிறந்த புகழென உரைத்தல் “ புகழல்லால் பொன்னாது 
நிற்பதொன் றில் ” என்பதனாலும் பொருந்தா என்க . மாமை - இள 
மையில் தோன்றும் ஒளி . எழுச்சி என்றது முயற்சியோடு திரிதலை . 
எழில் - இல் விகுதி ஈற்றதாகிய தொழிற்பெயர் . மீக்கூற்றம் - யாவ 
ரும் மறுக்காமல் மேன்மையாகக் கொள்ளுஞ்சொல் ; அது ஈற்றில் 
சாரியை பெற்றது . இல்லம் முதலியவை உடையாரறியாமலே கழி 
தலால் மெல்ல நிலையாமை என்றார் . நெடித்தல் - கால நீட்டித் 
தல் . 

House , youth , grace , beauty , influence , wealth , and strength , 
these gradually cease to be . Knowing this the foremost of 
men delay not but renounce them all to attain salvation . ( 53 / 


54. துன்பம் பலநா ளுழந்து மொருநாளை 

இன்பமே காமுறுவ ரேழையார் - இன்பம் 
இடைதெரிந் தின்னாமை நோக்கி மனையா 
றடைவொழிந்தா ரான்றமைந் தார் . 

இ - ள் . ஏழையார் - அறிவிலார் , பல நாள் - மிகு தியாகிய கால 
மெல்லாம் , துன்பம் உழந்தும் - துன்பத்தால் வருந்தியும் , ஒரு நாளை 
சிறிதுபோழ்து அனுபவிக்கும், இன்பமே - சுகத்தையே , காமுறுவர் - 
விரும்புவார் , ஆன்று - ( கல்வியறிவு கேள்விகளால் ) நிறைந்து , அமை 
ந்தார் - அதற்குத் தக்கபடி அடங்கி நடக்கும் பெரியோர் , இன்பம் . 
சுகத்தின் சிறுமையை , இடைதெரிந்து - நடுவு நிலையாக ஆராய்ந்து ,, 
இன்னாமை 

துன்பத்தின் மிகுதியை , நோக்கி - அறிந்து , மனை 
ஆறு - இல்வாழ்க்கையின் வழியில் , அடைவு - சார்ந்து நடப்பதை , 
ஒழிந்தார் - நீங்கினார் . 


- 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


55 


பொ - ரை . அறிவிலார் மிகுதியாகிய காலமெல்லாம் துன்பத் 
தால் வருந்தியும் சிறிதுபோழ்து அநுபவிக்கும் சுகத்தையே விரும் 
புவார் . கல்வியறிவு கேள்விகளால் நிறைந்து அதற்குத் தக்கபடி 
அடங்கி நடக்கும் பெரியோர் சுகத்தின் சிறுமையை நடுவு நிலையாக 
ஆராய்ந்து துன்பத்தின் மிகுதியை அறிந்து இல்வாழ்க்கையின் 
வழியில் சார்ந்து நடப்பதை நீங்கினார் . 

நாள் காலத்தின் மேலும் , பல ஒன்றென்பன முறையே மிகுதி 
சிறுமையின் மேலும் நின்றன . நாளை யென்பதில் ஐ சாரியை . வீட் 
டினது நித்தியமாகிய பேரின்பத்தினின்றும் நீக்குதலால் ஏ பிரி 
நிலை . .இல்வாழ்க்கை இன்பந்தருவதுபோலத் தோன்றுதலால் இன் 
பம் இடை தெரிந்து என்றார் . காமுறுவர் ஒரு சொல்லின் தன்மை 
யது ; பகுதி காமுறு ; இது உறு என்பது புணர்ந்தபோது காமம் 
கடைக்குறை பெற்றது . 

Tho weak - minded , though they suffer misery long , crare 
for but a day s pleasure . The great ones of calmed minds, 
haring analysed pleasure and found only pain , have avoided 
the paths of the worldly-minded . 

( 54 ) 
55. கொன்னே கழிந்தன் றிளைமைய மின்னே 

பிணியொடு மூப்பும் வருமா - றுணிவொன்றி 
யென்னொடு சூழா தெழுநெஞ்சே போதியோ 
நன்னெறி சேர நமக்கு . 

இ - ள் . எழு நெஞ்சே - அடங்காத இயல்புள்ள மனமே , இளை 
மையும் - இளைமைப் பருவமும் , கொன்னே - பயனில்லாமலே , 
கழிந்தன்று - கழிந்தது , இன்னே - இப்போதே , மூப்பும் - முது 
மையும் , பிணியொடு வரும் - நோயோடு கூடிவரும் , நமக்கு நல்நெறி 
சேர - நமக்கு நல்லொழுக்கமாகிய துறவு சேரும்படி , துணிவு 
ஒன்றி - கலங்காமையைப் பொருந்தி , என்னொடு சூழாது - என்னி 
டத்து ஆராயாமல் , போதியோ - ( புலன்களின் மேல் ) செல்லுகின் 


ராயோ ? 


பேரை. அடங்காத இயல்புள்ள மனமே , இளைமைப்பரு 
வமும் பயனில்லாமலே கழிந்தது . இப்போதே முதுமையும் கோ 
யோடு கூடிவரும் . நமக்கு நல்லொழுக்கமாகிய துறவு சேரும்படி 
கலங்காமையைப் பொருந்தி என்னிடத்து ஆராயாமல் புலன்களின் 
மேல் செல்லுகின்றாயோ ? 


56 

நாலடியார் மூலமும் உரையும் . [ சு - ஆம் 
கழிந்தன்றென்னும் ஒன்றன் - படர்க்கை இறந்தகால வினை 
முற்றில் அன் சாரியை , மனமொழி மெய்சள் அலைதலில்லாமல் 
நிற்றல் , அவை நன்னெறியில் செல்லல் இவற்றால் வரும் இன்பத் 
தை நெடுநாள் அநுபவித்தலாகுமாதலால் இளைமையுமென்ற உம் 
மை ஒருபுடை எதிரது தழீ இயதனோடு உயர்வு சிறப்புப் பொரு 
ளது . மூப்புமென்ற உம்மை ஒருபுடை இறந்தது தழீஇயதனோடு 
இழிவு சிறப்புப் பொருளது , முதிராமல் அடங்கி நின்ற நோய் 
பெருகி வெளிப்படுதற்குரிய காலம் அது ஆதலால் பிணியொடு 
மூப்பும் வரும் என்றார் . பிணி தொழிலாகுபெயர் . என்னொடு 
என்னு மூன்றனுருபு ஏழாவதனிடப்பொருளது . 
Youth has been spent in vain . Even now old 
age 

with 
disease will come . O Mind that rises boldly without co- opera 
ting with me ! Will you not come forward and help me to walk 
in the path of righteousness ? 

( 55) 


56. மாண்ட குணத்தொடு மக்கட்பே றில்லெனினும் 

பூண்டான் கழித்தற் கருமையால் - பூண்ட 
மிடி யென்னுங் காரணத்தின் மேன்முறைக் கண்ணே 
கடியென்றார் கற்றறிந் தார் . 

இ - ள் . மாண்ட - மாட்சிமைப்பட்ட , குணத்தொடு - தன் 
மையோடு , மக்கள் பேறு - பிள்ளைப்பேறு , இல் எனினும் - இல்லாத 
வளாயினும் , பூண்டான் கொண்ட நாயகன் , கழித்தற்கு - நீக்கி 
விடுதற்கு , அருமையால் - கூடாதவளாயிருத்தலால் , பூண்ட - விட் 
டொழியாத , மிடியென்னும் - இடுக்கண் தருவதென்று சொல்லப் 
படும் , காரணத்தின் - காரணத்தைப்பற்றி , மேல் - முற்காலத்தில் , 
முறைக்கண் - நூல்களில் , கடி என்றார் - ( மணத்துக்குக் ) கடி 
யென்று பெயரிட்டனர் , கற்று - நூல்களைக் கற்று , அறிந்தார் - 
சொல்லியல் புணர்ந்த புலவர். 

பொ ரை . மாட்சிமைப்பட்ட தன்மையோடு பிள்ளைப்பேறு 
இல்லாதவளாயினும் கொண்ட நாயகன் நீக்கிவிடுதற்குக் கூடாத 
வளாயிருத்தலால் விட்டொழியாத இடுக்கண் தருவதென்று சொல் 
லப்படும் காரணத்தைப்பற்றி முற்காலத்தில் நூல்களில் மணத்துக் 
குக் கடியென்று பெயரிட்டனர் நூல்களைக் கற்றுச் சொல்லியல் 
புணர்ந்த புலவர். 


அதிகாரம் . ) செல்வநிலையாமை . 

57 
அருமையுடையாளை அருமை என்றும் , மிடியைத் தருவதனை 
மிடி என்றுங் கூறியது ஓர் மரபு வழுவமைதி . அருமையாலென் 
னும் ஏதுப்பொருளதாகிய மூன்றனுருபும் , காரணத்தின் என்னும் 
அப் பொருளதாகிய ஐந்தனுருபும் விரவி அடுக்கி என்றாரென்னும் 
வினைகொண்டன . கடியென்னும் இடுகுறியாகிய உரிச்சொல்லைக் 
கடுமையதென்னும் பொருளதாகிய காரணப்பெயராகக் கொண்ட 
மையால் இது பிரிநிலை நவிற்சியணி , கடுமை பகுதி , இ - ஒன் றன் 
படர்க்கை விகுதி , விகுதிப்புணர்ச்சியில் மை யீறும் , விகுதி யுயிரா 
தல் பற்றி உகரமும் கெட்டது சந்தி . கடுமை இங்குத் துன்பத் 
தின் மேலது . இவ்வாறு கொடுமை (வளைவு ) என்னும் பண்படியா 
கக் கொடி , கருமையென்னும் பண்படியாகக் கரி என்னும் பெயர்கள் 
வருதல் காண்க . மேல் முறை என்பன பண்பாகுபெயர்கள் . 

The wife may possess no excellence , may beget no child ; 
still it is hard for the husband to break the marriage bond . 
As this is so and as the bond is sure to keep one permanently 
in wretchedners, the sages of yore made the bond in their books 
a sylonym of avoid . 

(56 ) 
57. ஊக்கித்தாங் கொண்ட விரதங்க ளுள்ளுடையத் 

தாக்கருந் துன்பங்க டாந்தலை வந்தக்கா 
னீக்கி நிறூஉ முரவோரே நல்லொழுக்கங் 
காக்குந் திருவத் தவர் . 

இ - ள் . ஊக்கி - முயன்று , தாம் கொண்ட- தாம்பூண்ட , விர 
தங்கள் - தவங்கள் , உள் உடைய - தம்மில் கலங்கும்படி , தாக்கு 
அரு துன்பங்கள் - நீக்குதற் கருமையாகிய துன்பங்கள் , தலைவந்தக் 
கால் - தம்மிடத்து வந்தால் , நீக்கி - (அத் துன்பங்களை ) நீங்கச் 
செய்து , நிறூஉம் - ( விரதங்களை ) நிலைக்கச்செய்யும் , உரவோரே - 
பேரறிவுடையோரே, நல் ஒழுச்கம் - நல்லொழுக்கங்களை , காக்கும் 
விடாமற் செய்யும் , திருவத்தவர் - (கண்டோரால் விரும்பப்படும் ) 
அழகிய தவமுடையார் 

போ - ரை . முயன்று தாம் பூண்ட தவங்கள் தம்மில் கலங் 
கும்படி நீக்குதற் கருமையாகிய துன்பங்கள் தம்மிடத்து வந்தால் 
அத் துன்பங்களை நீங்கச்செய்து விரதங்களை நிலைக்கச்செய்யும் பேர 
றிவுடையோரே நல்லொழுக்கங்களை விடாமற் செய்யும் (கண்டோ 
சால் விரும்பப்படும் ) அழகிய தவமுடையார் . 


58 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[க - ஆம் 


ஊக்கல் - ஊக்கங்கொள்ளல் ; அது தன் காரியமாகிய முயல 
லின் மேல் நின்றது . பின்னுள்ள தாம் அசை . தாக்குதலாகிய கார 
ணம் நீக்குதலாகிய காரணத்தின்மேலது . தாக்குதல் - பொருதல் . 
அது முதனிலைத் தொழிற்பெயர் . நிறூ உம் சொல்லிசை யளபெ 
டையாதலால் பதப்பிரிவிலும் அதனை நீக்காதுகொள்க . நில் என் 
னுந் தன்வினைப் பகுதி , பிறவினைப்படுத்தும் துவ்விகு திப் புணர்ச்சி 
யில் தகரத் திரிபும் லகரக்கேடுமாகிய சந்தி பெற்ற நிறு பகுதி , உம் 
பெயரெச்ச விகுதி , பகுதி உகரம் ஊகாரமான தும் அளபெழுந்த 
தும் நீட்டல் விகாரம் , விகுதி உகரக்கேடு முதற்குறை . ஏ - பிரிநிலை . 
திருவத்தவர் என்பதில் அ சாரியை . 

When troubles hard to resist arise, to shake them in the 
vows that they have made with lofty minds , men of determined 
will set them aside , and are firm in their rows . Sach only 
are the blessed ones that guard Virtue s patb . 

(57 ) 
E8 . தம்மை யிகழ்ந்தமை தாம்பொறுப்ப தன்றிமற் 

றெம்மை யிகழ்ந்த வினைப்பயத்தா - லும்மை 
யெரிவாய் நிரயத்து வீழ்வர்கொ லென்று 
பரிவதுஉஞ் சான்றோர் கடன் . 

இ - ள் . தம்மை இகழ்ந்தமை (பிறர் ) தம்மை அவமதித் 
ததை , தாம் பொறுப்பது உம் அன்றி - தாம் பொறுத்துக் கொள்ளு 
தலுமல்லாமல் , மற்று எம்மை - இகழ்தற்குக் காரணமில்லாத எம் 
மை , இகழ்ந்த - இகழ்ந்ததனாலாகிய, வினைப்பயத்தால் - தீவினையா 
கிய பயனால் , உம்மை - மறுமையில் , எரிவாய் - தீ நிரம்பிய , நிரய 
த்து - நரகத்தில் , வீழ்வர் என்று - வீழ்வாரென்று , பரிவதும் - 
( அவரிடத்து ) இரக்கங்கொள்ளுதலும் , சான்றோர் கடன் - தவ 
வொழுக்கம் நிறைந்தவரது கடமையாம் . 

பொ - ரை . பிறர் தம்மை அவமதித்ததைத் தாம் பொறுத் 
துக்கொள்ளுதலு மல்லாமல் இகழ்தற்குக் காரணமில்லாத எம்மை 
இகழ்ந்ததனாலாகிய தீவினையாகிய பயனால் மறுமையில் தீ நிரம்பிய 
நரகத்தில் வீழ்வாரென்று அவரிடத்து இரக்கங்கொள்ளுதலும் - தவ 
வொழுக்கம் நிறைந் தவரது கடமையாம் . 

பொறுத்தலும் புரிவ தும் கடனெனவே பொறுக்காமல் வெ 
குளி கொள்ளல் கடனன்றென்பதாயிற்று , இங்கு இகழ்தல் " ஆற் 
றுவாராற்ற லிகழாமை ” என்பதிற்போல அவமதித்தலை யுணர்த் 


அதிகாரம் .] 


செல்வநிலையாமை . 


59 


திற்று . பொறுப்பதென்பத னீற்றில் எதிரது தழீ இய எச்சவும்மை 
தொகுத்தல் . நிரயத்து வீழ்தல் திண்ணமாதலால் கொல் அசை 
நிலைப் பொருளது . இகழ்ந்த காரணத்தினா லுண்டாம் பயன் தீவி 
னையே யாதலால் வினைப்பயனென்பது இருபெயரொட்டுப் பண்புத் 
தொகைநிலைத் தொடரென்க. அளபெடை இன்னிசைக்கண் வக் 
தது . மற்றுப் பிறிதென்னும் பொருளது . 

The duty of the wise is not only to forbear when others 
speak contemptuous words to them , but also to grieve with 
pity , saying , Alas ! as a 

consequence of speaking 
temptuous words to us the hell fire will be the lot of these in 
their future birth , 

( 38 ) 
59. மெய்வாய்கண் மூக்குச் செவியெனப் பேர்பெற்ற 

வைவாய வேட்கை யவாவினைக் 
கலங்காமற் காத்துய்க்கு மாற்ற லுடையான் 
விலங்காது வீடு பெறும் . 


Con 


--கைவாய் 


இ - ள் . மெய் வாய் கண் மூக்குச் செவி என - உடம்பு வாய் 
கண் மூக்குச் செவிகெளென்று , பேர் பெற்ற - பெயர்களைப் பெற் 
றுள்ள , ஐவாய - ஐம்பொறிகளை வழியாகவுடைய , வேட்கையினை - 
விருப்பங்களையும் , அவாவினை - ( அவற்றிற்குரிய பொருள்களைப் 
பெறவேண்டுமென்னும் ) ஆசையையும் , காத்து - (தன்னிடத் துண் 
டாகாமல் ) காத்து , கை வாய் - தவவொழுக்கத்தில் , கலங்காமல் -- 
கலங்கு தலில்லாமல், உய்க்கும் - தன்னைச் செலுத்தவல்ல , ஆற்றல் 
உடையான் - மனவலி யுடையான் , விலங்காது தவறுத லுண்டா 
காமல் , வீடு பெறும் - வீட்டுலகத்தை அடைவான் . 


பொ - ரை . உடம்பு , வாய் , கண் , மூக்கு ,செவிகளென்று பெயர் 
களைப் பெற்றுள்ள ஐம்பொறிகளை வழியாகவுடைய விருப்பங்களை 
யும் , அவற்றிற்குரிய பொருள்களைப் பெறவேண்டுமென்னும் ஆசை 
யையும் தன்னிடத்துண்டாகாமல் காத்து தவ வொழுக்கத்தில் 
கலங்குத லில்லாமல் தன்னைச் செலுத்தவல்ல மனவலியுடையான் 
தவறுத லுண்டாகாமல் வீட்டுலகத்தை அடைவான் . 


ஊறு , சுவை , ஒளி, நாற்றம் , ஓசை யென்னும் ஐம்புலன்களின் 
மேலும் செல்லும் விருப்பத்துக்கு வழியா யிருத்தலால் ஐம்பொறி 
களை இவா யென்றார் . வாய இடமடியாகப் பிறந்த குறிப்புப் பெய 


60 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கா - ஆம் 
ரெச்சம் . குறிப்புமுற்றுப் பெயரெச்சமாய் வேட்கையென்னும் 
பெயர் கொண்டதெனினும் பொருந்தும் . விகுதி அ பலவின் படர் 
க்கையதென்க . ஐயுருபை வேட்கை யென்பதனோடுங் கூட்டுக . 
வேட்கையவா வேணவா என வருதலு முண்டு. 

He who, with a steady will , can control the desires that find 
entrance through the five senses , body , month , eye , nose , and 
ear and can direct them to flow in the path of righteousness 
shall unfailingly obtain salvation . 

( 59 ) 
60. துன்பமே மீதூரக் கண்டுந் துறவுள்ளா 

ரின்பமே காமுறுவ ரேழையா - ரின்ப 

சைதொறு மற்றத னின்னாமை நோக்கிப் 
பசைதல் பரியாதா மேல் . 

இ - வீ . ஏழையார் - அறிவில்லார் , துன்பமே - துன்பமொன் 
றே , மீ தூர - மிகுதியாக வர , கண்டும் > உணர்த்தும் , துறவு - துறவு 
நிலையை , உள்ளார் - அடைய நினையாமல் , இன்பமே - ( இல்வாழ்க் 
கையில் சிறிதாக வரும் ) இன்பத்தையே , காமுறுவர் - விரும்பா நிற் 
பார் , மேல் - மேலாகிய அறிவுடையார், இன்பம் - இன்பமானது , 
இசை தொறும் - ( தம்மிடத்து ) வருந்தோறும் , அதன் - அவ்வின் 
பத்துக்குக் காரணமாகிய , இன்னாமை - துன்பத்தை , நோக்கி - சீர் 
தூக்கி , பசைதல் - ( அவ்வின்பத்தை ) விரும்புதலை , பரியாது 
கொள்ளார் . 

பொ - ரை . அறிவில்லார் துன்பமொன்றே மிகுதியாக வர 
உணர்ந்தும் துறவு நிலையை அடைய நினையாமல் இல்வாழ்க்கையில் 
சிறிதாக வரும் இன்பத்தையே விரும்பாதிற்பார் . மேலாகிய அறி 
வுடையார் இன்பமானது தம்மிடத்து வருந்தோறும் அவ்வின்பத் 
துக்குக் காரணமாகிய துன்பத்தைச் சீர்தூக்கி அவ்வின்பத்தை 
விரும்புதலைக் கொள்ளார் . 

இன்பத்துக்குக் காரணமாகிய துன்பமென்றது ஐம்புல நுகர்ச் 
சிப் பொருள்களை உழந்து தேடுதலால் வருந் துன்பத்தை . துன் 
பத்தி னளவுக்கு அதனாற்பெறும் இன்பம் சிற்றளவினதென உணர 
மாட்டாமையால் , அவரை ஏழையார் எனவும் , உணரவல்லாருக்கு 
அவ்வின்பத்தை விரும்பலும் ஒருபாரமாகத் தோன்றலால் பசை 
தல் பரியாது எனவும் கூறினர். பரித்தல் - சுமத்தல் . ஏ இரண் 
டும் பிரிநிலை. மேல் - பண்பாகுபெயர் . 


அதிகாரம் . ] செல்வநிலையாமை . 

61 
Though they see pain only preponderating , the weak - mind , 
od think not of renunciation , but desire eagerly pleasure 
alone. The great beholding pain at the root of every pleasure, 
do not care to indulge in ito 

(60) 
Chapter YII -The Absence of Anger . 


7 - ம் அதிகாரம் : சினமின்மை . 


அஃதாவது கோபஞ் செய்தற்குக் காரணமாகிய குற்ற மொரு 
வனிடத்துண்டான காலத்துக் கோபஞ் செய்யாமையை உணர்த்து 
வது , காமவெகுளி மயக்கமாகிய மூன்றில் , சினம் அருண் முதலிய 
வற்றைக் கொடுத்தலால் அது துறவினர்க் காகாதென அதன 
தின்மை துறவின் பின் வைக்கப்பட்டது ; ஆயினும் இது யாவருக் 
கும் பொதுவெனக் கொள்க . 
61. மதித்திறப் பாரு மிறக்க மதியா 

மிதித்திறப் பாரு மிறக்க - மிதித்தேறி 
யீயுந் தலைமே விருத்தலா லஃதறிவார் 
காயுந் கதமின்மை நன்று . 

இ - ள் . மதித்து - ( தம்மை ) நன்குமதித்து , இறப்பாரும் - நடப் 
பவரும் , இறக்க - நடக்கக்கடவர் , மதியாது - நன்குமதியாமல் , மிதி 
த்து - இழிவுபடுத்தி , இறப்பாரும் - நடப்பவரும் , இறக்க - நடக்கக் 
கடவர் , ஈயும் - ( நாலறிவுயிரின தாகிய ) ஈயும் , மிதித்து - காலான்மிதி 
த்து , தலைமேல் ஏறி இருத்தலால் - தம்முடைய தலையின்மேல் ஏறி 
யிருத்தலால் , அஃது அறிவார் - அவ்வீயி னறியாமையை அறியும் 
இயல்பினர் , காயும் - ( தம்மை அவமதித்தோரைக் ) கோபிக்கின்ற , 
கதம் இன்மை - கோபமிலராதல் , நன்று -நன்மையைத் தருவதாம் . 

பொ - ரை , தம்மை நன்குமதித்து நடப்பவரும் நடக்கக்கடவர் . 
நன்கு மதியாமல் இழிவுபடுத்தி கடப்பவரும் நடக்கக்கடவர் . காலறி 
வுயிரின தாகிய ஈயும் காலான்மிதித்துத் தம்முடைய தலையின் மேல் 
ஏறியிருத்தலால் அவ்வீயி னறியாமையை அறியு மியல்பினர் தம்மை 
அவமதித்தோரைக் கோபிக்கின்ற கோபமிலராதல் நன்மையைத் 
தருவதாம் . 

மதியாது ஈறு தொகுக்கப்பட்டது . முன்னுள்ள மிதித்தல் 
இழிவுபடுத்தலுக்காயிற்று . இருத்தலாலென்னும் ஏதுப்பொருட்டா 
கிய மூன்றனுருபு இன்மை என்னுங் குறிப்புத் தொழிற் பெயர் 


62 

நாலடியார் மூலமும் உரையும் . (எ ஆம் 
கொண்டது . துறந்தார்க்கு நட்பும் பகையும் கூடாமையின் மதித் 
திறப்பாரு மிறக்க மிதித் திறப்பாரு மிறக்க என்றும் , மிதித்திறப் 
பதற்குக் காரணம் அறிவு நூல் கேட்குஞ் செவியறிவில்லாமையாத 
லால் அவரொரு பொருளல்லரென்பார் ‘ ஈயும் என்றும் , கதம் தான் 
காரணமாக நின்று மிதித்திறப்பார்மேற் சாபம் விடுவித்துச் செய்த 
தவத்தை இழப்பித்தலால் அஃதில்லாமை நன்று என்றுங் கூறி 
னர் . 


Those that esteem 08 and pass on , let them do so ; those that 
despise og and trample over os as they pass , let them also do 
so . As even the fly tramples over their head whon it soars, 
it is well that those who know it , should not burn with rage . ( ) 
62. தண்டாச் சிறப்பிற்றம் மின்னுயிரைத் தாங்காது 

கண்டுழி யெல்லாந் துறப்பவோ - மண்டி 
யடிபெயரா தாற்ற விளிவந்த போழ்தின் 
முடிகிற்கு முள்ளத் தவர் . 

இ - ள் . மண்டி (தவவொழுக்கத்தில் ) மிகுதியுஞ் சேர்ந்து , 
ஆற்ற - மிகுதியும் , இளிவந்த போழ்தின் - ( அத் தவவொழுக்கத்துக் 
குச்) குறைவு நேரிட்டபோது , அடிபெயராது - அந் நிலையில் தளரா 
மல் நின்று , முடிகிற்கும் - இறக்கவல்ல , உள்ளத்தவர் - ஊக்கமு 
டைய முனிவர் , தம் இன் உயிரை . தம் இனிமையாகிய உயிரை , 
தண்டாத - கெடுதலில்லாத , சிறப்பின் சிறந்த தவவொழுக்கத்தில் , 
தாங்காது - கொண்டிராமல் , கண்ட உழி எல்லாம் - கண்ட விடங் 
களிலெல்லாம் , துறப்ப ஓ - செல்லவிடுவரோ? விடார் . 

பொ - ரை . தவவொழுக்கத்தில் மிகு தியுஞ் சேர்ந்து மிகுதியும் 
அத் தவவொழுக்கத்துக்குக் குறைவு நேரிட்டபோது அந் நிலையில் 
தளராமல் நின்று இறக்கவல்ல ஊக்கமுடைய முனிவர் தம் இனிமை 
யாகிய உயிரைக் கெடுதலில்லாத சிறந்த தவவொழுக்கத்தில் கொண் 
டிராமல் கண்ட விடங்களி லெல்லாம் செல்ல விவேரோ ? விடார் . 

கண்டவிடங்களென்றது காம வெகுளி மயக்கங்களை . வினையா 
கிய மாசு தீர்ந்து சுத்தமான அந்தக்கரணங்களை யுடையாராதலால் 
கண்டுழி எல்லாந் துறவாராயினார் . முடிகிற்கு மென்பதற்கு முடிக்க 
வல்ல எனப் பொருளுரைத்தல் , இது தன்வினை யாவதல்லது பிற 
வினை யாவதன் றாதலால் குற்றமென்க . அழியாத வீடுபேற்றைத் 
தருவதாதலால் தவவொழுக்கத்தைத் தண்டாச் சிறப்பு என்சர் . 


அதிகாரம் . ] 


செல்வநிலையாமை . 


63 


ஓ - எதிர்மறை . முடிகிற்கு மென்னுங் காரியப் பொருட்டாகிய பெய 
ரெச்சம் உள்ளத் தவரென்னும் பெயரின் முதனிலையாகிய உள்ள 
மென்னுங் காரணப்பெயர் கொண்டது . இதனை இருசொல்லாகக் 
கொண்டு உள்ளம் தவரெனப் பிரித்தலுங் கூடும் . 

Will those noble souls who are so much attached to their 
Path as to shuffle off their mortal coil if swerving from it 
should be inevitable, allow themselves to be led away by every 
trifle , without establishing themselves in the Path that is 
their delight . 

( 62 ) 
63. காவா தொருவன்றன் வாய் திறந்து சொல்லுஞ்சொ 

லோவாதே தன்னைச் சுடுதலா - லோவாதே 
யாய்ந்தமைந்த கேள்வி யறிவுடையா ரெஞ்ஞான்றுங் 
காய்ந்தமைந்த சொல்லார் கறுத்து . 

இ - ள் . ஒருவன் - ( அறிவில்லாத ) ஒருவன் , தன் வாய் காலாது 
தன் வாயைக் காக்கமாட்டாமல் , திறந்து சொல்லும் - திறந்து சொ 
ல்லுகின்ற , சொல் - கடுஞ்சொல் , தன்னை - சொல்லிய அவனை , 
ஓவாதே - விட்டொழியாமலே நின்று , சுடுதலால் - வருத்துதலால் , 
ஓவாதே - இடைவிடாமலே , ஆய்ந்து - (அறிவு நூல்களை ) ஆராய் 
ந்து , அமைந்த - நிரம்பிய , கேள்வி - மெய்ஞ்ஞானக் கேள்வியை 
யுடைய , அறிவுடையார் - துறவினர் , எஞ்ஞான்றும் - எக்காலத் 
தும் , கறுத்து - கோபித்து , காய்ந்து அமைந்த - அக் கோபித்தலால் 
அமைந்த சாபமொழிகளை , சொல்லார் - சொல்லார்கள் . 

போ - னா . அறிவில்லாத ஒருவன் தன் வாயைக் காக்கமாட்டா 
மல் திறந்து சொல்லுகின்ற கடுஞ்சொல் சொல்லிய அவனை விட் 
டொழியாமலே நின்று வருத்துதலால் , இடைவிடாமலே அறிவு 
நூல்களை ஆராய்ந்து நிரம்பிய மெய்ஞ்ஞானக் கேள்வியையுடைய 
துறவினர் எக்காலத்தும் கோபித்து அக் கோபித்தலால் அமைந்த 
சாபமொழிகளைச் சொல்லார்கள் . 

காவாதென்றதனால் சொல் கடுஞ்சொலென்பது பெற்றாம் . 
துறவினர் தம்மை ஒருவன் வைத கடுஞ்சொல் அவனையே சார்ந்து 
வருத்துதலால் தாம் தமது தவம் குறையும்படிச் சாபமொழிகளைக் 
கூறார் என்பது , சொல் தன்னை வருத்துதலாவது அதனாலாகிய 
வினைப்பய னடைதல் . ஏ இரண்டும் தேற்றம் . கரக்கமாட்டாத 
இழிவை முடித்தற்கு வாய் திறந்தென வேண்டாது கூறினர் . ஒரு 


64 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ எ - ஆம் 


- 


வன் வைத வைவு அவனையே வருத்துமென்ப தறிந் திருத்தலால் 
தாம் சினந்து கெடுஞ்சொல் சொல்லாரெனினும் பொருந்தும் . காய் 
ந்து - காரணப்பொருட்டாகிய இறந்தகாலச் செயவெனெச்சத் திரிபு . 
அமைந்த - இறந்தகால வினைப்பெயர் . 

The words which one utters, opening his mouth , ungvar 
dedly, scorch oneself ceaselessly . Men of deep erudition who 
have heard ceaselessly, will never lose temper and utter words 
that indicate anger . 

( 63 ) 
64. நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் 

வேர்த்து வெகுளார் விழுமியோ - ரோர்த்ததனை 
உள்ளத்தா னுள்ளி யுரைத்துரா யூர்கேட்பத் 
துள்ளித்தூண் முட்டுமாங் கீழ் . 

இ -ள் . நிகர் அல்லார் - ( தம்மோடு ) ஒப்பல்லாதவர் , நேர்வித்து 
( தம்மை ) ஒப்பாக்கிக்கொண்டு , நீர் அல்ல - இனிமையல்லாத சொற் 
களை , சொல்லியக்கால் - சொல்லினால் , விழுமியோர் சிறந்த துறவு 
நிலையுடையோர் , வெகுண்டு வேர்க்கார் - கோபங்கொண்டு வேர்க் 
கார் , அதனை - அக் கடுஞ்சொல்லை , உள்ளத்தான் உள்ளி - மனத்தாற் 
கருதி , ஓர்ந்து - ஆராய்ந்து , ஊர் கேட்ப - ஊரிலுள்ளார் கேட்கும் 
படி , உரைத்து - (பலரோடும் ) சொல்லி , உராய் - ( சுவர் முதலியவற் 
றில் ) உராய்ந்து , துள்ளி - துடித்து , தூண் முட்டும் - தூணினிடத்து 
முட்வொர் , கீழ் - கீழானவர் . 

பொ - ரை , தம்மோடு ஒப்பல்லாதவர் தம்மை ஒப்பாக்கிக் 
கொண்டு இனிமையல்லாத சொற்களைச் சொல்லினால் சிறந்தது றவு 
நிலையுடையோர் கோபங்கொண்டு வேர்க்கார் . அக் கடுஞ் சொல்லை 
மனத்தாற் கருதி ஆராய்ந்து ஊரிலுள்ளார் கேட்கும்படி பலரோடும் 
சொல்லிச் சுவர் முதலியவற்றில் உராய்ந்து துடித்துத் தூணினிட 
த்து முட்டுவார் கீழானவர் . 

நேர்வித்து என்பதில் விவ்விகுதி தொகுக்கப்பட்டது. நீர் இனி 
மைக்காயிற்று . அல்ல பண்படியாகப் பிறந்த குறிப்பு வினைப் 
பெயர் . வேர்த்தல் வெகுளலின் காரியமாதலால் வேர்த்து வெகுளார் 
என்பதனைப் பின் முன்னாக நிறுத்தி விகுதி பிரித்துக்கூட்டுக . ஓர்க் 
தென்பது தொடைநோக்கி ஓர்த்தென வலித்தலாயிற்று . விழுமி 
யோர் பல கடுஞ் சொற்களுக்கும் வெகுளாமை தோன்ற நீரல்ல என் 
றும் , கீழாயினோர் கடுஞ்சொல் ஒன்றுக்கும் வெகுளா திரா ரென்பது 
தோன்ற அதனை என்றுங் கூறினர். உராய் இறந்தகால வினையெச் 


அதிகாரம் . ] செல்வநிலையாமை . 

65 
சம் . உரா பகுதி . உகாத்தின் திரிபாகியய் விகுதி . உசாவுதல் - உராய் 
தல் . ஊர் - இடவாகு பெயர் . கீழ் -பண்பாகுபெயர் . 

When men inferior to them túrn round and speak un 
becoming words, the noble oues do not fret and fume with 
anger . The base ones brood over them , pablish them in the 
hearing of the whole town , leap, and dash their head against 
a post . 

(64 ) 
65. இளையா னடக்க மடக்கங் கிளைபொரு 

ளில்லான் கொடையே கொடைப்பய -னெல்லா 
மொறுக்கு மதுகை யுரனுடை யாளன் 
பொறுக்கும் பொறையே பொறை . 

இ - ள் . இளையான் - இளமைப்பருவ முடையான் , அடக்கம் ஏ 
அடங்கியொழுகுதலே , அடக்கம் - அடக்கமாம் , கிளை - கிளைப்பதற் 
குக் காரணமாகிய , பொருள் இல்லான் - மிக்க பொருளில்லர் தவன் , 
கொடையே - கொடுத்தலே , கொடைப்பயன் - கொடையாகிய பய 
னாம் , எல்லாம் - யாவரையும் , ஒறுக்கும் - வெல்லவல்ல, மதுகை - 
வலியையும் , உரன் - அவ் வலியை (காலம் இடமறிந்து காட்டவல்ல ) 
அறிவையும் , உடைய - உடையானாகிய , ஆளன் - ஆளுதற் றொழிலு 
டையான் , பொறுக்கும் - ( பிறர் குற்றத்தைப் ) பொறுத்துக்கொள்ளு 
கின்ற, பொறையே . பொறுமையே , பொறை - பொறுமையாம் . 

பொ - ரை . இளமைப்பருவ முடையான் அடங்கி யொழுகுதலே 
அடக்கமாம் . கிளைப்பதற்குக் காரணமாகிய மிக்க பொருளில்லாத 
வன் கொடுத்தலே கொடையாகிய பயனாம் . யாவரையும் வெல்ல 
வல்ல வலியையும் , அவ் வலியைக் காலம் இடமறிந்து காட்டவல்ல 
அறிவையும் உடையானாகிய ஆளுதற் றொழிலுடையான் பிறர் குற் 
றத்தைப் பொறுத்துக்கொள்ளுகின்ற பொறுமையே பொறுமை 
யாம் . 

முதுமையோனடக்கம் , பொருளுடையர்ன் கொடை , மதுகை 
புரங்களில்லான் பொறை யிவற்றினின்றும் பிரித்தலால் ஏ பிரிநிலை . 
கொடையே என்னும் ஏகாரத்தை அடக்கமென்பதனோடுங் கூட்டுக . 
பொருளுடைமைக்குப் பயன் கொடையே யாதலின் கொடையென 
வாளா கூறாது கொடைப்பயன் என்றார் ; பொருள் ஒருவன் பெருகு 
தற்குக் காரணமாதலால் கிளையென்னும் அடைகொடுத் தோதப்பட் 
டது . அடக்கம் அடங்குதலென்னும் பொருட்டாய்த் தன்வினைத் 
தொழிற்பெயராவதல்லாது பிறவினைத் தொழிற் பெயராகாமையா 


- 


66 

நாலடியார் மூலமும் உரையும் . ( எ-ஆம் 
லும் , அம் விகுதி தன்வினைப்பகுதியோ டன்றிப் பிறவினைப் பகு , 
யோடு புணர்தலின்மையாலும் அடக்க மென்பதற்கு அடக்குதலெ 
னப் பொருள் கொள்ளுதல் குற்றமென்க . கொடை , பொறை : ஐ 
விகுதி தொழிற்பெயர் . எல்லாமென்னுந் திணைப்பொதுப்பெயர் ஒறு 
க்கு மென்றதனால் உயர் திணைக்காயிற்று . 

The youth s self - restraint is self - restraint . The munifi 
cence of one who owos not increasing wealth is munificence 
indeed . The forbearance shown by the man who bas the 
strength and the means to avenge tbe wrongs done to him , is 
the trae patience . 

( 65) 
66. கல்லெறிந் தன்ன கயவர்வா யின்னாச்சொ 

லெல்லாருங் காணப் பொறுத்துய்ப்ப - ரொல்லை 
யிடுநீற்றாற் பையவிந்த நாகம்போற் றத்தங் 
குடிமையான் வாதிக்கப் பட்டு . 

இ - ள் . இடு நீற்றால் - (மந்திரித்து ) வீசிய நீற்றினால் , ஒல்லை - 
அவ் வீசியகாலத்தில் , பை அவிந்த - ( ஆடுங்காலத்து விரித்த ) படம் 
அடங்கிய , காகம்போல் -நாகத்தைப்போல , தம் தம்- தம் தம்முடைய , 
குடிமையான் - உயர்குடிப்பிறப்பின் தன்மையால் , வாதிக்கப்பட்டு - 
வருத்தப்பட்டு , எறிந்தது கல் அன்ன - எறிந்ததாகிய கல்லை ஒத்த ,, 
கயவர் வாய் - கீழ்மக்கள் வாயினின்றும் வரும், இன்னாச்சொல் - துன் 
பக்தருஞ் சொற்களை , எல்லாரும் - பகைவர் நட்பினர்களாகிய யாவ 
ரும் , காண - பார்க்கையில் , பொறுத்து - பொறுத்துக்கொண்டு , 
உய்ப்பர் - ( மனத்தை நன்னெறியில் ) செலுத்துவர் . 

பொ - ரை . மந்திரித்து வீசிய நீற்றினால் அவ் வீசிய காலத்தில் 
ஆடுங்காலத்து விரித்த படம் அடங்கிய நாகத்தைப்போலத் தம் தம் 
முடைய உயர்குடிப்பிறப்பின் தன்மையால் வருத்தப்பட்டு, எறிந்த 
தாகிய கல்லை ஒத்த கீழ்மக்கள் வாயினின்றும் வரும் துன்பம் தருஞ் 
சொற்களைப் பகைவர் நட்பினர்களாகிய யாவரும் பார்க்கையில் பொறு 
த்துக்கொண்டு மனத்தை நன்னெறியில் செலுத்துவர் . 

காண என்னும் வினையெச்சம் காரண காரியப் பொருள் தன்றி 
நிகழ்காலத்தில் வந்தது . பெருமைக் குணமில்லாரைக் கயவரென் 
பது வழக்கு . இன்னாமையைத் தருஞ் சொல்லை இன்னாச்சொலென் 
மது ஒர் மரபு வழுவமைதி . ஒல்லை காலவிரைவு . தனியரா யிருந்த 
காலத்தினும் பலர் கூடியகாலத்தில் சினங் கொள்ளுதல் யாவர்க்கு 


அதிகாரம் . ] செல்வநிலையாமை . 

67 
மியல்பாக , இவர் சினங் கொள்ளாத சிறப்புத் தோன்ற எல்லாருங் 
காணப் பொறுத்து என்றார் . 

When the base ones barl down their bitter words as 
stones , the noble ones forbear and let thetn pass in the presence 
of all , constrained by a sense of their birth , even as a serpent 
puts down its crest immediately sacred ash is thrown on it .(66) 
67. மாற்றாராய் நின்று தம் மாறேற்பார்க் கேலாமை 

யாற்றாமை யென்னா ரறிவுடையா - ராற்றாமை 
நேர்த்தின்னா மற்றவர் செய்தக்காற்றாமவரைப் 
பேர்த்தின்னா செய்யாமை நன்று . 

இ - ள் . மாற்றார் ஆய் நின்று - பகைவராய் நின்று , தம் மாறு - 
தமது பகையை , ஏற்பார்க்கு - ஏற்கத்தக்க வலியில்லார்க்கு ; ஏலாமை 
{ அவரது பகைமை ) ஏற்று நில்லாமையை , ஆற்றாமை - வலியில் 
லாமை , என்னார் - என்று சொல்லார் , அறிவுடையார்- பேரறிவுடை 
யோர் , ( ஆதலால் ) அவர்- அவ் வலியில்லார், நேர்வித்து - ( தம்மைச் ) 
சமனாக்கிக்கொண்டு , இன்னா - துன்பம் திருவனவற்றை , செய்தக் 
கால் - செய்வாராயின் , ஆற்றாமை - ( தம்மிலெழுங் கோபத்தீயைத் ) 
தணிக்காமல் , தாம் - (வலியோராகிய ) தாம் , பேர்த்து - மீட்டு , அவ 
ரை - அவரை , இன்னா செய்யாமை - துன்பம் தருவன செய்யாமை , 
நன்று - நன்மை தருவதாம் . 

பொ - ரை .பகைவராய் நின்று தமது பகையை ஏற்கத்தக்க 
வலியில்லார்க்கு அவரது பகைமை ஏற்று நில்லாமை 

மையை வலியில் 
லாமை என்று சொல்லார் போறிவுடையோர் . ஆதலால் அவ்வலியில் 
லார் தம்மைச் சமனாக்கிக்கொண்டு துன்பந் தருவனவற்றைச் செய் 
வாராயின் தம்மி லெழுங் கோபத் தீயைத் தணிக்காமல் வலியோ 
ராகிய தாம் மீட்டு அவரைத் துன்பந் தருவன செய்யாமை நன்மை 
தருவதாம் . 

ஆற்றாமை இரண்டனுள் முன்னது எதிர்மறைத் தொழிற் 
பெயர் ; பின்னது எதிர்மறை வினையெச்சம் , மாறு ஏற்பார் என்றது 
மறுக்க வலியில்லாமையால் மாறு ஏற்பாராயினாரென விளக்குதலால் 
எற்பாரை வலியில்லா சென்றார் . இன்னாவைத்தருஞ் செயல்களை 
இன்னா என்றது காரியவாகுபெயர். இன்னாமை - இனிமையல் 
லாமை , அஃதாவது துன்பம் . இங்கு மையீறு கெட்டு இன்னா என 
நின்றது . குவ் விகுதி ஏற்று நன்கு என்பதுபோல இன்னாங்கு என 


68 

நாலடியார் மூலமும் உரையும் . ( எ - ஆம் 
வும் வரும் , வினைமுதனிலையோடன்றி மற்ற முதனிலையோடு எதிர் 
மறை யாகாரம் புணராதென்னும் இலக்கண முணராதார் இன்னா 
என்பதில் ஆ எதிர்மறை யென்பர் . பேர்த்து வினைமாற்றுப் பொருள 
தாகிய இடைச்சொல் . அவரை என்னும் இரண்டாவதை எழாவ 
தாகத் திரிக்கின் இன்னா செய்யாமையில் இன்னாவைச் செய்யாமை 
என இரண்டாவதை விரிக்க . 

When men stand forth as our enemies and challenge os to 
fight, to decline to fight, the wise call not lack of strength . 
Even when they have attacked us and done as evil , it is good 
not to do ihem evil in return , led away by anger . 

( 67 ) 
68. நெடுங்கால மோடினு நீசர் வெகுளி 

கெடுங்கால மின்றிப் பரக்கு - மடுங்காலை 
நீர்கொண்ட வெப்பம் போற் றானே தணியுமே 
சீர்கொண்ட சான்றோர் சினம் . 

இ- ள் . நீசர் வெகுளி - கீழ்மக்களுடைய கோபம் , நெடு காலம் 
ஓடினும் - பலநாள் சென்றாலும் , கெடுங்காலம் - இல்லாத தாகுங் 
காலம் , இன்றி - இல்லாமல் , பாக்கும் - பெருகும் , சீர்கொண்ட - 
சிறந்த தவவொழுக்கத்தைக் கொண்ட , சான்றோர் சினம் - ஞான 
நூற் கேள்வியால் ) நிறைந் தவரது கோபம் , அடுங்காலை - காய்ச்சுங் 
காலத்தில் , நீர்கொண்ட - நீர்பெற்ற , வெப்பம்போல் வெப்பத்தைப் 
போல , தானே தணியும் - தானே ஆறிப்போம் . 

பொ - ரை . கீழ்மக்களுடைய கோபம் பலநாள் சென்றாலும் இல் 
லாத தாகுங்காலம் இல்லாமல் பெருகும் . சிறந்த தவவொழுக்கத் 
தைக்கொண்ட ஞான நூற் கேள்வியால் நிறைந்தவரது கோபம் 
காய்ச்சுங் காலத்தில் நீர்பெற்ற வெப்பத்தைப் போலத் தானே ஆறி 
ப்போம் .. 


பாக்கும் செய்யுமென் முற்று ; பர பகுதி , க் சந்தி , கு சாரியை , 
உம் எதிர்காலவிகுதி , உகரக்கேடு சந்தி . சான்றோர் சினத்துக்கு 
அடுங்காலை நீர்கொண்ட வெப்பத்தை யுவமை கூறினமையால், அது 
பிறர் துன்பந் தருவன செய்யும் துணையு நிகழுமென்பதும் , தானே 
தணியு மென்றதினால் பிறர் வேண்டுகோளும் , பேர்த்தும் இன்னா 
செய்தலுமின்றிக் கெடுமென்பது மாயிற்று . ஏ பிரிநிலை . 

The wrath of the base ones , though it may rage long, will 
not have its end but spread on and on . The indignation of 


- 


அதிகாரம் . ] செல்வநிலையாமை. 

69 
perfect men of worth will cool down of its own accord even as 
the heat of the water heated while being boiled . 

( 68 ) 
69. உபகாரஞ் செய்ததனை யோராதே தங்க 

ணபகார மாற்றச் செயினு -- முபகாரம் 
தாஞ்செய்வ தல்லாற் றவற்றினாற் றீங்கூக்கல் 
வான்றோய் குடிப்பிறந்தார்க் கில் . 

இ-ள் . உபகாரஞ் செய்ததனை - ( தாம் ) உபகாரஞ் செய்ததை , 
ஓராது உணராமல் , தங்கண் - தம்மிடத்து , அபகாரம் அபகார 
ந்தை , ஆற்ற - மிகவும் , செயினும் - ( ஒருவர்) செய்தாராயினும் , உப 
காரம் - உபகாரத்தையே , தாம் செய்வது அல்லால் - தாம் செய்வ 
தல்லாமல் , தவற்றினால் - ( அவர் செய்த ) அபகாரத்தால் , தீங்கு - 
( பிரதி ) அபகாரத்தை , ஊக்கல் - செய்ய முயலல் , வான்தோய் - 
விண்ணுலகத்தை அளாவிய , குடி பிறந்தார்க்கு - உயர்குடியில் பிறந் 
தவர்க்கு , இல் - உண்டாகாது . 

பொ - ரை . தாம் உபகாரஞ் செய்ததை யுண ராமல் தம்மிடத்து 
அபகாரத்தை மிகவும் ஒருவர் செய்தாராயினும் , உபகாரத்தையே 
தாம் செய்வதல்லாமல் அவர் செய்த அபகாரத்தால் பிரதி அபகாரத் 
தைச் செய்ய முயலல் விண் ணுலகத்தை அளாவிய உயர் குடியில் 
பிறந்தவர்க்கு உண்டாகாது . 

ஓராதென்றதனால் உபகாரம் காரணமின்றிச் செய்த தென்பது 
பெற்றாம் . தவறு முதனிலைத் தொழிற்பெயர் , அது அபகாரத்தின் 
மேலது . வான் இடவாகுபெயர் . வான்றோய் குடியென்பது " வானு 
யர் தோற்றம் ” என்றாந்போன்ற இலக்கணை . 

Though men do not remember the good received anił do 
mach.evil to then , they who are born of a family of far - en 
chiag fame do good only and never even think of returning 
eril provoked by the evil deeds, 

( 69 ) 
70. கூர்த்துநாய் கௌவிக் கொளக்கண்டுத் தம்வாயால் 

பேர்த்து நாய் கௌவினா ரீங்கில்லை - நீர்த்தன்றிக் 
கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்காற் சொல்பவோ 
மேன்மக்க டம்வாயான் மீட்டு , 

ஓ.ள். நாய் - நாயானது , கூர்ந்து - (சினம் ) மிகுந்து , கௌவிக் 
கொள்ள -கௌவிக்கொள்ள , கண்டும் கண்டிருந்தும் , தம் வாயால் , 


70 

நாலடியார் மூலமும் உரையும் . ( அ - ஆம் 
( கடியுண்ட ) தம்முடைய வாயினால் , பேர்த்துக் கௌவினார் . அதற்கு 
மாறாகக் கடித்தவர் , ஈங்கு இல்லை - இவ்வுலகத்தில் இலர் , ( அது 
போல ) கீழ் மக்கள் - கீழானவர் , நீர்த்து அன்றி - இனிமையுடைய 
சொல்லை அல்லாமல் , கீழ் ஆய - இழி பொருளைத் தருஞ்சொற்களை , 
சொல்லியக் கால் - சொல்லினால் , மேன்மக்கள் - மேலானோர் , மீட்டு - 
பிரதியாக , சொல்பவோ - ( கீழாய சொல்லைச் ) சொல்லார் . 

பொ - ரை . நாயானது சினம் மிகுந்து கௌவிக்கொள்ளக் கண் 
டிருந்தும் , கடியுண்ட தம்முடைய வாயினால் அதற்குமாறாகக் கடித் 
தவர் இவ்வுலகத்தில் இலர் . அதுபோலக் கீழானவர் இனிமையுடைய 
சொல்லை அல்லாமல் இழிபொருளைத் தருஞ் சொற்களைச் சொல்லி 
னால் மேலானோர் பிரதியாகக் கீழாய சொல்லைச் சொல்லார் . 

உவமை அஃது அவர்க் கியல்பென்பதை விளக்கியது . இஃது 
இல்பொருளுவமை . பொருளின திழிவைச்சொல்லின்மே லேற்றிக் 
கீழாய என்றார் ; இஃது இறந்தகால வினைப்பெயர் . ஓ எதிர்மறை . 
தம் வாயா லெனவேண்டாது கூறியவதனால் , இன்சொற்களோடு பயி 
ன்ற வாய் என்பது முடிந்தது . நீர்த்தென ஒருமையாற் கூறினர் ; 
இன்சொலொன்றுங் கூறியறியா ரென்பதை யுணர்த்தற்கு . 

Though a dog , in rage , may bite them , note there are in 
this world who bite the dog in tarn . When the low - born utter , 
not fitting bat low words , will the high - minded , in reply , 
utter such words with their mouth ? 

(70 ) 
Chapter VIII - Patience . 
8 - ஆம் அதிகாரம் : பொறையுடைமை . 
அஃதாவது ஒருவன் காரணத்தினாலாயினும் , அறிவின்மையா 
லாயினும் தம்மிடத்துக் குற்றஞ் செய்வானாயின் தாமும் அவனிடத் 
துக் குற்றஞ் செய்யக் கருதாமல் பொறுமை யுடையராதல் . முன் 
சினமின்மையைக் கூறிக் குறைவறாமையால் அதனையே பொறை 
யுடைமையெனக் கூறினமையின் இஃது அதன்பின் வைக்கப்பட் 


71. கோதை யருவிக் குளிர்வரை நன்னாட 

பேதையோ டியாது முரையற்க - பேதை 
யுரைப்பிற் சிதைந்துரைக்கு மொல்லும் வகையான் 
வழுக்கிக் கழிதலே நன்று . 


2 


அதிகாரம் . ) செல்வநிலையாமை . 

71 
இ - ள் . கோதை - மாலைபோல விழுகின்ற , அருவி - அருவியினை 
யுடைய , குளிர்வரை - குளிர்ச்சியாகிய மலையைச் சார்ந்த , நல் நாட - 
கல்ல நாட்டரசனே , பேதையோடு - அறிவில்லானிடத்து , யாதும் 
நன்மையைத் தருஞ் சொல்லையும் , உரையற்க - சொல்லா திருக்கக் 
கடவாய் , உரைப்பின் - சொல்லுவாயாயின் , பேதை - அவ்வறிவி 
லான் , சிதைந்து - கோபித்து , உரைக்கும் - ( கடுஞ்சொல் ) சொல்லு 
வான் , ( ஆதலால் ) ஒல்லும் வகையான் - கூடும் வகையினால் , வழுக்கி . 
( அவனினின்றும் ) தப்பி , கழிதலே - நீங்கிவிடுதலே , நன்று - நன்மை 
யைத் தருவதாகும் . 

பொ - ரை . மாலைபோல விழுகின்ற அருவியினையுடைய குளிர் 
ச்சியாகிய மலையைச் சார்ந்த நல்ல நாட்டரசனே ! அறிவில்லானிட 
த்து நன்மையைத் தருஞ் சொல்லையும் சொல்லா திருக்கக்கடவாய் . 
சொல்லுவாயாயின் அவ்வறிவிலான் கோபித்துக்கடுஞ்சொல் சொல்லு 
வான் . ஆதலால் கூடும்வகையினால் அவனினின்றும் தப்பி நீங்கிவிடு 
தலே நன்மையைத் தருவதாகும் . 

நன்னாட என்றது ஆடூஉ முன்னிலை . இச் செய்யுள்கள் செய் 
தவர்கள் முனிவர்களாதலாற் பெண்பாலார் பெயரையும் வாயாற்கூற 
அஞ்சிப் பெரும்பாலும் ஆடூஉ முன்னிலையாற் கூறினர் . பேதை பண் 
பாகுபெயர் . ஏ தேற்றம் . மூன்றனுருபு ஏழாவதனிடப் பொருளது , 
உருபு மயக்கமன்று . 

0 , Lord of the cool mountain regions where the garland 
like torrents flow down the hills , speak uot a word to the fo.l. 
If you speak, the fool will torture your words and bother you . 
It will be well , therefore, only to avoid him by giving 
excuses . 

( 71 ) 
72. நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கான் மற்றது 

தாரித் திருத்த றகுதிமற் - றோரும் 
புகழ்மையாக் கொள்ளாது பொங்குநீர் ஞாலஞ் 
சமழ்மையாக் கொண்டு விடும் . 

இ.ள். நேர் அல்லார் - ( தமக்குச் ) சமனல்லாதவர் , நீர் அல்ல . 
இனிமையல்லாத சொற்களை , சொல்லியக்கால் - சொல்லினால் , ( தவ 
வொழுக்கமுடையார் ) தரித்து - பொறுத்து , இருத்தல் - ( தம் மன 
த்தை ஒழுக்கத்தில் ) இருத்துதல் , தகுதி - உரியதாகும் , மற்றது - 
பொறுத்திராமையை, பொங்கு நீர் - கடலாற் சூழப்பட்ட , ஞாலம் 
பூமியிலுள்ள உயர்ந்தோர் , புகழ்மை ஆக - புகழின் தன்மையாக , 


- 


72 

நாலடியார் மூலமும் உரையும் . ( அ - ஆம் 
கொள்ளாது க்ருதார் , சமழ்மை ஆக . இழிவின் தன்மையாக , 
கொண்டுவிடும் - கருதாமலிரார் . 

பொ - ரை . தமக்குச் சமனல்லாதவர் இனிமையல்லாத சொற் 
களைச் சொல்லினால் தவவொழுக்கமுடையார் பொறுத்துத் தம் மன 
த்தை ஒழுக்கத்தில் இருத்துதல் உரியதாகும் . பொறுத்திராமை 
யைக் கடலாற் சூழப்பட்ட பூமியிலுள்ள உயர்ந்தோர் புகழின் தன் 
மையாகக் கருதார் ; இழிவின் தன்மையாகக் கருதாமலிரார் . 

தவத்தின் வளர்ச்சிக்குப் பொறை இன்றியமையாத தாதலால் 
அவர்க்கு அது தகுதியாயிற்று . தரித்தென்பது தாரித்தென நீட்டல் 
பெற்றது . உலகங் கண்ணாக உடையது உணர்வு மிகுதி யுடையாரை 
யாதலால் ஞாலம் ஆகுபெயராய் அவரையுணர்த்திற்று . அது சொல் 
லால் அஃறிணையாதலான் கொள்ளாதன அத் திணைவினை கொண் 
டது . பொங்குநீர் ஞாலமென்னும் இயற்பெயர்ப் பொருளை விசே 
டிக்க வந்தது . அவ் விசேடணம் வினைத்தொகைப் புறத்துப்பிறந்த 
அன்மொழித்தொகைக் காரணப்பெயர் . கொண்டுவிடும் என்பதில் 
விடு விகுதி துணிவுப் பொருண்மை விகுதி . இருத்தல் பிறவினைத் 
தொழிற்பெயர் ; பகுதி இருத்து . மற்று ஒரும் அசை . 

When men who are beneath us speak upseemly words, 
it is proper conduct to forbear and be calm. A contrary course, 
the world surrounded by the foaming waters regards not as 
worthy of praise but a despicable one . 

( 72 ) 
73. காதலாற் சொல்லுங் கடுஞ்சொ லுவந்துரைக்கு 

மேதிலா ரின்சொலிற் றீதாமோ - போதெலா 
மாதர்வண் டார்க்கு மலிகடற் றண்சேர்ப்ப 
வாவ தறிவார்ப் பெறின் . 
இ - ள் . போது எல்லாம் 

பேரரும்புகளிலெல்லாம் , மாதர் 
வண்டு - அழகாகிய வண்டுகள் , ஆர்க்கும் - ஒலிக்கின்ற, மலி கடல் - 
(வளம் ) நிறைந்த கடலினது , தண்சேர்ப்ப -குளிர்ச்சியாகிய துறைவ 
னே , ஆவது- ( ஒருவன் ) தான் பெருகுதற்குக் காரணமாகிய நன்மை 
யை , அறிவார் - அறிந்து சொல்ல வல்லாரை , பெறின் - பெற்றிருப் 
பானாயின் , காதலாற் - (தன்னிடத்து ) உள்ளன்புடையார் , சொல் 
லும் - சொல்லுகின்ற, கடுசொல் - ( செவிக்கு ) இனிமையல்லாத 
சொல் , உவந்து - மேலன்பு காட்டி , உரைக்கும் - சொல்லுகின்ற , 
ஏதிலார் உள்ளன் பில்லாதவரது ,இன்சொலின் - ( செவிக்கு ) இனிமை 


. 


- 


அதிகாரம் . ) பொறையுடைமை. 

73 
யாயுள்ள சொல்லினும் , தீது ஆமோ தீமையைத் தருவதாகுமோ ? 
ஆகாது . 

பொ - ரை . பேரரும்புகளிலெல்லாம் அழகாகிய வண்டுகள் 
ஒலிக்கின்ற வளம் நிறைந்த கடலினது குளிர்ச்சியாகிய துறைவனே ! 
ஒருவன் தான் பெருகுதற்குக் காரணமாகிய நன்மையை அறிந்து 
சொல்லவல்லாரைப் பெற்றிருப்பானாயின் , தன்னிடத்து உள்ளன் 
புடையார் சொல்லுகின்ற (செவிக்கு ) இனிமையல்லாத சொல் மேல 
ன்புகாட்டிச் சொல்லுகின்ற உள்ளன்பிலாரது ( செவிக்கு ) இனிமை 
யாயுள்ள சொல்லினும் தீமையைத் தருவதாகுமோ ? ஆகாது . 

முன் காதலாரென் றமையால் ஏ திலார் அஃதில்லாருக்காயிற்று . 
ஏதிலார் பண்படியாகப் பிறந்த பெயர் . எதில் பகுதி , ஏது வினாப் 
பெயர் . வடமொழியாயின் உகரங்கெடாது நிற்றல்வேண்டுமாதலால் 
அஃது அன்று . அதன்பொருள் உறவு யாது மில்லாரென்பது . ஐந்த 
னுருபு எல்லைப்பொருளது . ஓ - எதிர்மறை . ஆவது ஒன்றன் படர்க் 
கை எதிர்கால வினைப்பெயர் . அறிவாரென்பது உயர் திணைப் பெய 
ராதலாலும் , இரண்டாம் வேற்றுமைத் தொகையாதலாலும் , அறி 
வார்ப் பெறினென இயல்பின் விகாரமாயது . 

O Lord of the cold shores of the flooding sea where lovely 
bees hum on the flowerbuds ! Can the harsh words of those 
dear to us who mean good , be worse than the sweet words of 
strangers ? 

- ( 73 ) 
74. அறிவ தறிந்தடங்கி யஞ்சுவ தஞ்சி 

யுறுவ துலகுவப்பச் செய்து - பெறுவதனா 
லின்புற்று வாழு மியல்பினா ரெஞ்ஞான்றுந் 
துன்புற்று வாழ்த லரிது . 

இ - ள் . அறிவது - அறிதற்குரிய நூல்களை , அறிந்து - ( விப 
ரீத ஐயமில்லாமல் ) அறிந்து , அடங்கி - ( அவை கூறிய வழியில்) 
அடங்கி நடந்து , அஞ்சுவது அஞ்சவேண்டிய தீச் செயல்களை , 
அஞ்சி - ( செய்வதற்கு ) அஞ்சி , உறுவது - ( தம்மை ) நீங்காதனவா 
கிய அறங்களை , உலகு உவப்பச்செய்து - உயர்ந்தோர் ( கண்டு ) மகி 
ழும்படி செய்து , பெறுவதனால் - பெற்ற பொருள்களால், இன்பு 
உற்று - மகிழ்ந்து , வாழும் - வாழுகின்ற, இயல்பினார். - இயல்புடை 
யார் , எஞ்ஞான்றும் - வறியராகிய காலத்தும் , துன்பு உற்று வாழ்தல் - 
துன்பத்தை யடைந்து உயிர்வாழ்தல் , அரிது - இல்லை . 


7 . 


74 

நாலடியார் மூலமும் உரையும் . [ அ - ஆம் 
பொ - ரை . அறிதற்குரிய நூல்களை விபரீத ஐயமில்லாமல் 
அறிந்து அவை கூறிய வழியில் அடங்கி நடந்து , அஞ்சவேண்டிய 
தீச் செயல்களைச் செய்வதற்கு அஞ்சித் தம்மை நீங்கா தனவாகிய 
அறங்களை உயர்ந்தோர் கண்டு மகிழும்படி செய்து , பெற்ற பொருள் 
களால் மகிழ்ந்து வாழ்கின்ற இயல்புடையார் வறியவராகிய காலத் 
தும் துன்பத்தை யடைந்து உயிர் வாழ்தல் இல்லை . 

அறிவது , அஞ்சுவது , உறுவது , பெறுவது என்னும் செயப் 
பாட்டு வினையாலணையும் பெயர்கள் சாதியொருமை . இவற்றினி 
டையே படு விகுதி தொகுத்தல் பெற்றது . அறிதற்குரிய நூல்கள் 
அறம் , பொருள், இன்பம் , வீடு இவற்றை உணர்த்துவன . 

Those who know what should be known , and regulate 
their life in accordance with such knowledge , who fear what 
should be feared , who perform deeds that come in their way 
and gain the approbation of the world for such actious , who 
by nature rejoice in whatever they obtain , hardly taste mi 
sery s cup . 
75. வேற்றுமை யின்றிக் கலந்திருவர் நட்டக்காற் 

றேற்ற வொழுக்க மொருவன்க - ணுண்டாயி 
னாற்றுந் துணையும் பொறுக்க பொறானாயின் 
நூற்றாதே தூர விடல் . 

இ - ள் . இருவர் - இரண்டுபேர் , வேற்றுமை இன்றி - (கான் 
நீ என்கிற ) வேறுபாடு இல்லாமல் , கலந்து நட்டக்கால் - (மனம் ) 
கலந்து சிநேகித்தால் , ஒருவன்கண் - (இருவருள் ) ஒருவனிடத்து , 
தேற்றாத ஒழுக்கம் - (மற்றவர்க்கு ) அறிவிக்கக்கூடாத தீய ஒழுக் 
கம் , உண்டு ஆயின் - உளதானால் , ஆற்றும் துணையும் - ( மற்றவன் ) 
பொறுத்துக்கொள்ளுமளவும் , பொறுக்க - பொறுத்துக்கொள்ளக் 
கடவன் , பொறான் ஆயின் - பொறுத்துக்கொள்ளக்கருத்திலனானால் , 
தூற்றாதே - ( செய்தவனது தீய ஒழுக்கத்தைப் ) பலரறியச் சொல் 
லாமலே , தூரவிடல் - ( அவனது நட்பைத்) தூரவிடக்கடவன் . 

பொ - ரை . இரண்டுபேர் நான் நீ என்கிற வேறுபாடு இல்லா 
மல் மனம் கலந்து சிநேகித்தபின் இருவருள் ஒருவனிடத்து மற்ற 
வர்க்கு அறிவிக்கக்கூடாத தீய ஒழுக்கம் உளதாயின் மற்றவன் 
பொறுத்துக்கொள்ளுமளவும் பொறுத்துக்கொள்ளக்கடவன் . பொ 
றுத்துக்கொள்ளக் கருத்திலனானால் செய்தவனது தீய ஒழுக்கத் 


அதிகாரம் .] பொறையுடைமை . 

75 
தைப் பலரறியச் சொல்லாமலே அவனது நட்பைத் தூர விடக்கட 
வன் . 


தேற்றாத வொழுக்கத்தை இவன் தூற்றுவானாயின் அதனா 
லுண்டாம் மானக்கேடும் , அவனைப் பலகாலம் பல்வழியால் ஆராய் 
ந்து நட்புக்கொண்டிலனென்னும் பழிப்பும் தன்னைச் சார்தலால் 
தூற்றாதே எனப் பிரிநிலை ஏகாரங் கொடுத்தோதினார் . தேற்றா த 
என்னும் வினை தன்வினை பிறவினை இரண்டுக்கும் பொதுவாதலால் , 
அதற்கு அறிந்து செய்யாத எனவும் உரைக்க . பிறவினையானபோது 
காரியப்பொருட்டாய்ச் செயப்படுபொருள் கொண்டதெனவும் தன் 
வினையாய் நின்றபோது காரணப்பொருட்டாய்க் காரியப் பெயர் 
கொண்டதெனவுங் கொள்க . 

When two have united in sincerest friendship , if one is 
found to have taken to vicious courses , the other should endure 
as ,best he can . And if he can t endure, he should not expose 
the wretch , but leave him alone and go afar off . 

( 75 ) 
76. இன்னா செயினு மினிய வொழிகென்று 

தன்னையே தானோவி னல்லது-- துன்னிக் 
கலந்தாரைக் கைவிடுதல் கானக நாட 
விலங்கிற்கும் விள்ள லரிது . 

இ - ள் . கானக நாட - காட்டைச்சார்ந்த நிலத்தையுடையானே , 
விலங்கிற்கும் - மிருகங்களுக்கும் , விள்ளல் - (மருவியிருந்து ) பிரி 
தல் , அரிது - இலது , ( ஆதலால் ) இன்னா செயினும் - ( நட்பினர் )) 
துன்பந் தருவனவற்றைச் செய்தாராயினும் , இனிய - (காம் முன் 
செய்த தீவினைப்பயன் இவர் வழியாக வந்தன ஆதலால் ) அவை 
இனிமையுடன் , ஒழிக என்று - ( தீங்கென்று கொள்ளுதலை ) ஒழியக் 
கடவோமென்று , தன்னையே - ( அத் தீவினைசெய்த ) உன்னையே ,, 
தான் நோவின் - நீ நொந்துகொள்ளுதலினின்று , அல்லது - நீங்கி 
அவரை நொந்து கொள்ளுதலில் , துன்னி - சார்ந்து , கலந்தாரை - நட் 
டோரை , கைவிடுதல் - கைவிடாதே . 

பொ - ரை . காட்டைச்சார்ந்த நிலத்தையுடையானே ! மிருகங் 
களுக்கும் மருவியிருந்து பிரிதல் இலது . ஆதலால் நட்பினர் துன் 
பந் தருவனவற்றைச் செய்தாராயினும் , நாம் முன் செய்த தீவினைப் 
பயன் இவர் வழியாக வந்தன ஆதலால் அவை இனிமையுடன் நீங் 
கென்று கொள்ளுதலை ஒழியக்கடவோமென்று அத் தீவினை செய்த 


6 


காலடியார் மூலமும் உரையும் . 


( அ -ஆம் 


உன்னையே நீ நொந்து கொள்ளுதலினின்று நீங்கி அவரை நொந்து 
கொள்ளுதலில் சார்ந்து நட்டோரைக் கைவிடாதே . 

ஏ - பிரிநிலை . கோ - முதனிலைத் தொழிற்பெயர் . ஐந்தனுருபு நீக் 
கற்பொருளது . அல்லது - குறிப்பு வினைப்பெயர் . துன்னி என்னும் 
இறந்தகால வினையெச்சம் கைவிடுதலென்னும் ஏவலொருமை எதிர் 
மறை வினை கொண்டது ; ஒரு சொல்லின் தன்மையதாகிய கைவி 
பகுதி , து சாரியை , அல் எதிர்மறை எவலொருமை விகுதி , உகரக் 
கேடு சந்தி . விலங்கு - முதனிலைத்தொழிலாகுபெயர் . செயினுமென்ற 
வும்மை செய்யாமையின் மிகுதியை விளக்கி நிற்றலால் எதிர்மறை . 
விலங்கிற்கு மென்றது இறிவு சிறப்பும்மை . தான் , தன் முன்னிலை 
யில் படர்க்கை வந்த வழுவமைதி . 

Even if they do evil deeds, think , they are pleasant , and 
blame yourself if you feel excited , but purt not from them 
whom you took to friends . O Lord of the woodlands ! Even 
to beasts separation is hard . 

( 76 ) 
77. பெரியார் பெருநட்புக் கோடறாஞ் செய்த 

வரிய பொறுப்பவென் றன்றோ - வரியரோ 
வொல்லெ னருவி யுயர்வரை நன்னாட 
நல்ல செய்வார்க்குத் தமர். 

இ - ள் . ஒல் என் - ஒல்லென ஒலிக்கும் , அருவி - அருவியை 
யுடைய , உயர் வரை நல் நாட உயர்வாகிய மலையைச் சார்ந்த நல்ல 
நாட்டை யுடையானே , நல்ல - ( கட்டோர்க்கு ) இதமாயினவற்றை , 
செய்வார்க்கு - செய்பவர்க்கு , தமர் - உறவாவோர் , அரியரோ - 
இலரோ ? ( பலருளர் ) , பெரியார் பெருமைக்குணமுடையார் து , பெரு 
நட்பு - மேன்மையாகிய நட்பினை , கோடல்- (சிறியோர் ) தேடிக்கொ 
ள்ளுதல் , தாம் செய்த - ( அறிவின் சிறுமையால் ) தாம் செய்த , அரிய 
பிறரால் ( பொறுத்தல் ) கூடாத தீயசெயல்களை , பொறுப்ப என்று 
அன்றோ - பொறுப்பார்களென்று கருதியேயாம் . 

பொ - ரை . ஒல்லென ஒலிக்கும் அருவியையுடைய உயர்வா 
கிய மலையைச் சார்ந்த நல்ல நாட்டை யுடையானே ! நட்டோர்க்கு 
இதமாயினவற்றைச் செய்பவர்க்கு உறவாவோர் இலரோ ? பலருளர் . 
பெருமைக்குணமுடையாரது மேன்மையாகிய நட்பினைச் சிறியோர் 
தேடிக்கொள்ளுதல் அறிவின் சிறுமையால் தாம் செய்த (பிறரால் 
பொறுத்தல் கூடாத ) தீயசெயல்களைப் பொறுப்பார்களென்று 
கருதியேயாம் . 


அதிகாரம் . ] பொறையுடைமை. 

777 
ஆதலால் பெரியார் பொறையுடையராயிருத்தல் வேண்டுமென் 
பது இசையெச்சம் . என்று இடைச்சொலடியாகப் பிறந்த இறந்த 
கால வினையெச்சம் . என் பகுதி, ற் இறந்தகால இடைநிலை , உ வினை 
யெச்சவிகுதி . அன்று என்னும் பண்படியாகப் பிறந்த ஒன் றன் பட 
ர்க்கைக் குறிப்பு வினைமுற்றுக்கு வினைமுதல் கோடல் . ஓ எதிர் 
மறை . இவ்விரண்டு எதிர்மறையுங் கூடித் தேற்றப்பொருள் தந் 
தன . அரியரோ என்பதும் அது . 

Is it not for the reason that they forgive faults hard ( for 
others ) to bear that the worthy friendship of the great is sought ? 
O Lord of the lofty hills among which are resounding waterfalls , 
will those that do pleasant things ever want friends ? ( 77) 
78. வற்றிமற் மாற்றப் பசிப்பினும் பண்பிலார்க் 

கற்ற மறிய வுரையற்க - வற்றம் 
மறைக்குந் துணையார்க் குரைப்பவே தம்மைத் 
துறக்குந் துணிவிலா தார் . 

இ - ள் . வற்றி-(உண்ட உணவு) முழுதும் அற்றமையால் , ஆற்ற 
மற்றுப் பசிப்பினும் - மிகுதியும் பசித்தாலும் , பண்பு இல்லார்க்கு 
( அப் பசியை நீக்கவல்ல ) இயல்பில்லாதவர்க்கு , அற்றம் - (தமது ) 
இல்லாமையை , அறிய - ( அவர்) அறிந்துகொள்ளும்படி , உரையற்க 
வெளிப்படுத்தா தொழியக்கடவர் , தம்மை - தம்முயிரை , துறக்கும் . 
விடவல்ல , துணிவு இல்லாதார் - துணிவில்லாதவர், அற்றம் - இல் 
லாமையை , மறைக்கும் - இல்லாமற் செய்யவல்ல , துணையார்க்கு - 
நட்பினர்க்கு , உரைப்ப - சொல்லுவார் . 

போ - ரை . உண்ட உணவு முழுதும் அற்றமையால் மிகுதி 
யும் பசித்தாலும் அப் பசியை நீக்கவல்ல இயல்பில்லாதவர்க்குத் 
தமது இல்லாமையை அவர் அறிந்துகொள்ளும்படி வெளிப்படுத்தா 
தொழியக் கடவர் . தம்முயிரை விடவல்ல துணிவில்லாதவர் இல் 
லாமையை இல்லாமற்செய்ய வல்ல நட்பினர்க்குச் சொல்லுவார் . 

தம்மைத் துறக்குந் துணிவுள்ளார் அவர்க்கும் உரையாரென் 
பது குறிப்பெச்சம் . வற்றி காரணப்பொருட்டாகிய இறந்தகாலச் 
செயவெனச்சத் திரிபு . இல்லார்பசி காலமுறை தவறாது உண்பார் 
பசியினுந் துன்பஞ் செய்வதாதலால் மற்றுப்பசிப்பினு மென்றும் , 
பொறாமல் மறைக்குந் துணையார்க் குரைத்தல் தமக்குக் கருத்தன் 
மையின் உரைக்க என்னாமல் உரைப்ப என்றுங் கூறினர். மற்று 


78 

நாலடியார் மூலமும் உரையும் . [ அ - ஆம் 
வினைமாற்றுப் பொருளது. அற்றம் - தொழிற்பெயர் . அறு பகுதி , 
அம் புடைபெயர்ச்சி விகுதி , பகுதி முற்றியலுகரமாதலால் றகரமிர 
ட்டல் விரித்தல் விகாரம் , உகரக்கேடு சந்தி . ஏ - ஈற்றசை , மானங் 
கெடாத இரவுங் கூடாதென்பது கருத்து . வற்றி என்பதற்கு உடல் 
ளைக்க என உரைத்தலுமாம் . 

Even when being consumed with hunger, let not men 
speak of their want to those who would not relieve them . Men 
who dare not end their lives , will ( as the next best thing) tell 
their wants to such of their, friends as have both the ability 
and the willingness to relieve them . 

( 78 ) 
79. இன்பம் பயந்தாங் கிழிவு தலைவரினு 

மின்பத்தின் பக்க மிருந்தைக்க - வின்ப 
மொழியாமை கண்டாலு மோங்கருவி நாட 
பழியாகா வாறே தலை , 

இ - ள் . ஓங்கு அருவி நாட - உயர்ந்த அருவியையுடைய நாட் 
டானே , இன்பம் - இன்பத்தை , பயந்த - தந்த , ஆங்கு - அவ்வொழு 
க்கத்தில் , இழிவு - துன்பம் , தலை - நின்னிடத்து , வரினும் - நேரிடி 
னும் , இன்பத்தின் பக்கம் - இன்பத்தின் பக்கத்தில் , இருந்தைக்க . 
விரும்பி நின்ற உனக்கு , இன்பம் ஒழியாமை - ( ஓரொழுக்கத்தில் ) 
இன்பம் இடைவிடாது வருதலை , கண்டாலும் - அறிந்தாலும் , பழி - 
( அறிவுடையோரால் ) பழித்தல், ஆகாத ஆறே - உண்டாகாத ஒழுக் 
கமே , தலை - தலைமையானது . 

போ - ரை . உயர்ந்த அருவியையுடைய நாட்டானே ! இன்பத் 
தைத் தந்த அவ்வொழுக்கத்தில் துன்பம் நின்னிடத்து கோரிடினும் 
இன்பத்தின் பக்கத்தில் விரும்பி நின்ற உனக்கு ஒரொழுக்கத்தில் 
இன்பம் இடைவிடாது வருதலை அறிந்தாலும் அறிவுடையோரால் 
பழித்தல் உண்டாகாத ஒழுக்கமே தலைமையானது . 

ஆதலால் பழியாகாத ஆற்றிலே ஒழுகுக என்பது இசை யெச் 
சம் . இன்ப துன்பங்க ளிரண்டில் ஒருவர் விழைவது இன்பமொன் 
றுமே ஆதலின் இன்பத்தின் பக்க மிருந்தைக்க என்றும் , இன்பம் 
ஒழியாது வருதலின் அருமை நோக்கி ஒழியாமை கண்டாலும் என் 
றுங் கூறினார் . முன்னது இறந்தது தழீஇய எச்சவும்மை , பின்னது 
எதிர்மறை யும்மை . இருந்தை என்னு முன்னிலை யொருமை பிறந்த 
கால வினைப் பெயர் இருந்தைக்கு எனக் குவ்வுருபேற்று , " கு ஐ 


அதிகாரம் . ] பொறையுடைமை . 

79 
ஆனெனவரூஉமிறு தி , அ ஒடு சிவணுஞ் செய்யுளுள்ளே என்பது 
ஒத்தாதலின் அக் குவ்வுருபு அகரத்தைப்பொருந்தி இருந்தைக்க 
என - நின்றது . இதனை வியங்கோள் வினையாக்கி உரைக்கினும் 
பொருந்தும் . 

A certain course may at first yield pleasure and soon after 
there may be pain ; it may even be that you who are a plea 
sure - seeker have a novel experience of a succession of pleasant 
things only , Still , O Lord of the land of high waterfalls ! the 
guiltless path is best. 

( 79 ) 
80. தான் கெடினுந் தக்கார்கே டெண்ணற்க தன்னுடம்பி 

னூன்கெடினு முண்ணார்கைத் துண்ணற்க - வான் கவிந்த 
வையக மெல்லாம் பெறினு முரையற்க 
பொய்யோ டி டைமிடைந்த சொல் . 

இ - ள் . தான் கெடினும் - ( ஒருவன் ) தான் கெடுவானாயினும் , 
தக்கார் கேடு - மேலோர் கெடுதலை , எண்ணற்க - ஆராயாதொழி 
யக்கடவன் , தன் உடம்பின் - தன்னுடலினது , ஊன் கெடினும் - 
தசை யழிவதாயினும் , உண்ணார் கைத்து - அநுபவிக்கத் தகாதவ 
ருடைய பொருளை , உண்ணற்க - அநுபவியா திருக்கக்கடவன் , வான் 
கவிந்த - ஆகாயத்தால் கவியப்பட்ட , வையகம் எல்லாம் - பூமி முழு 
மையும் , பெறினும் - பெறுவானாயினும் , பொய்யோடு - பொய்யுடன் , 
இடை மிடைந்த - இடையில் கலப்புற்ற , சொல் - சொற்களை , உரை 
யற்க - சொல்லா தொழியக்கடவன் . 

பொ - ரை . ஒருவன் தான் கெவொனாயினும் மேலோர் கெடு 
தலை ஆராயா தொழியக்கடவன் . தன்னுடலினது தசை யழிவதாயி 
னும் அநுபவிக்கத் தகாதவருடைய பொருளை அநுபவியா திருக்கக் 
கடவன் . ஆகாயத்தால் கவியப்பட்ட பூமி முழுமையும் பெறுவானாயி 
னும் பொய்யுடன் இடையில் கலப்புற்ற சொற்களைச் சொல்லா 
தொழியக்கடவன் . 

தக்கார் கெடுதலால் தன்கேடும் , உண்ணார் கைத் துண்ணலால் 
தன்னுடம்பின் ஊன்கேடும் ஒழிதலும், பொய்யோ டிடைமிடைந்த 
சொல் உரைத்தலால் வையகமெல்லாம் பெறுதல் கூடுதலும் உளவா 
வன ஆயினும் அவை செய்யற்க என்பது . உம்மைகள் மூன்றும் 
உயர்வு சிறப்பு . உண்ணத்தகாதார் தெய்வம் , குரு , தன்னைத் தேறி 
னோர் , எளியர் முதலானேர் . கைத்து என்பதில் அத்துச்சாரியை 


80 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கூ -ஆம் 
எனக்கொண்டு உண்ணார் கைத்துண்ணற்க என்பதற்கு உண்ணத் 
தகாதவரிடத் துண்ணற்க என வுரைத்தலும் பொருந்தும் . கைத்து 
இடமடியாகப் பிறந்த பெயர் ; கை பகுதி , த் சந்தி , து ஒன்றன் படர் 
க்கை விகுதி . வையகமெல்லாம் - ஒருமையிற் பன்மை வந்த வழுவ 
மைதி . 

Though one may be on the brink of ruin , let not one plan 
the ruin of the just ; though one s body may waste, let not one 
eat of unworthy hands ; though one may gain the whole world 
under the sky , let not one speak word mixed with falsehood . () , 


Chapter IX - Against Adultery . 
9 - ம் அதிகாரம் : பிறர்மனை நயவாமை . 
அஃதாவது காம மயக்கத்தால் பிறருடைய மனையாளை விரும் 
பாமையை யுணர்த்துவது . துறவியர் தாம் விட்ட காம வின்பத்தை 
மீண்டும் கொள்ளல் கூடாமைபற்றி இஃது அதன்பின் வைக்கப்பட் 
டது . இதுவும் பொது . 
81. அச்சம் பெரிதா லதற்கின்பஞ் சிற்றளவா 

னிச்ச நினையுங்காற் கோக்கொலையா - னிச்சலுங் 
கும்பிக்கே கூர்த்த வினையாற் பிறன்றா 
நம்பற்க நாணுடை யார் . 

இ - ள் . அச்சம் - ( பிறன் மனையாளை விரும்பி ஒழுகலால் வரும் ) 
அச்சம் , பெரிது - பேரளவை யுடையது , அதற்கு அவ்வச்சத்தி 
னளவுக்கு , இன்பம் - ( அவ்வொழுக்கத்தால் வரும் ) இன்பம் , சிறு 
அளவு - சிறிய அளவை யுடையது , நிச்சம் - அவ்வொழுக்கத்தின் 
உண்மையை , நினையுங்கால் - ஆராயுமிடத்து , கோ - அரசனால் , 
கொலை - வருத்து தலுளது , நிச்சலும் - எப்போதும் , கும்பிக்கே - 
கும்பிபாக மென்னும் நாகத்துக்கே , கூர்த்த - காரணமாய் மிகுந்த , 
வினை - பாவமுளது , ( ஆதலால் ) நாண் உடையார் ( பகை பழிபா 
வங்களுக்கு ) அஞ்சுதலுடையார் , பிறன் தாரம் - பிறனுடைய மனை 
யாளை , நம்பற்க - விரும்பா திருக்கக் கடவர் . 

பொ - ரை . பிறன் மனையாளை விரும்பி ஒழுகலால் வரும் அச்சம் 
பேரளவை யுடையது . அவ்வச்சத்தி னளவுக்கு அவ்வொழுக்கத்தால் 
வரும் இன்பம் சிறிய அளவையுடையது . அவ்வொழுக்கத்தின் உண் 
மையை ஆராயுமிடத்து அரசனால் வருத்துதலுளது . எப்போதும் 


அதிகாரம் . ] பிறர்மனை நயவாமை : 

81 
கும்பிபாகமென்னும் நரகத்துக்கே காரணமாய் மிகுந்த பர்வமுளது . 
ஆதலால் பகை பழி பாவங்களுக்கு அஞ்சுதலுடையார் பிறனுடைய 
மனையாளை விரும்பா திருக்கக்கடவர் . 

எப்போது மென்றது நினைத்தல் , முயலுதல் , உண்ணுதல் நிக 
ழுங்காலத்தை.கும்பிபாகமென்பது கும்பி எனக் குறைந்து நின்றது ! 
ஏ - பிரிநிலை . குவ்வுருபு இரண்டில் முன்னது ஐந்தாவதற்குரிய எல் 
லைப் பொருளது ; பின்னது நிமித்தகாரண காரியப்பொருளது . நம் 
பற்க - நசையாகிய குறிப்புணர்த்தும் உரியடியாகப் பிறந்த எதிர்மறை 
வியங்கோள் . 

The fear is great , the pleasure for all that is brief. If 
divalged , it will cost them their life by the King s decree . Each 
day the sin takes them nearer to the gate of hell , Men of 
digvity should not covet their neighbour s wife . 

( 81 ) 
82. அறம்புகழ் கேண்மை பெருமையிந் நான்கும் 

பிறன்றார் நச்சுவார்ச் சேரா - பிறன்றார் 
நச்சுவார்ச் சேரும் பகைபழி பாவமென் 
றச்சத்தோ டிந்தாற் பொருள் . 

இ -ள் . அறம் - அறமும் , புகழ் - புகழும் , கேண்மை - நட்பும் , 
பெருமை - பெருமித நடையும் , இந்நான்கும் - ஆகிய இந் நான்கும் , 
பிறன் தாரம் - பிறனுடைய மனையாளை , நச்சுவார் - விரும்பி நடக்கு 
மியல்பினரை , சேரா - அடையா , பிறன் தாரம் - பிறன் மனையாளை , 
நச்சுவார் - விரும்பி நடக்கும் அவ்வியல்பினரை , பாவம் - பாவமும் , 
பழி - குடிப்பழியும் , பகை என்று - பகையும் , அச்சத்தோடு - அஞ்சி 
நடத்தலோடு , இந் நாற்பொருள் - இந் நான்கு பொருளும் , சேரும் - 
( தாமே வந்து ) அடையும் . 

பொ - ரை . அறமும் , புகழும் , நட்பும் , பெருமித நடையும் 
ஆகிய இந் நான்கும் பிறனுடைய மனையாளை விரும்பி நடக்கு மியல் 
பினரை அடையா . பிறன் மனையாளை விரும்பி நடக்கும் அவ்வியல் 
பினரைப் பாவமும், குடிப்பழியும் , பகையும் , அஞ்சி நடத்தலோடு இந் 
கான்கு பொருளுக் தாமே வந்தடையும் . 

அறம் , புகழ் , கேண்மை , பெருமை யென்பவற்றிற் கேற்கப் 
பாவம் , பழி , பகை , அச்சம் என்பவை முறை நிரனிறையாயினும் 
செய்யுள் நோக்கிப் பிறழவைத்தனர். பாவமென்னும் பண்பும் , பகை 


82 

காலடியார் மூலமும் உரையும் . [ 5 - ஆம் 
பழி , அச்சமென்னும் தொழிலும் பொருளென்றது நியாய நூலார் 
மதம்பற்றி . பெருமையும் , அச்சமும் நடையின்மே னின் றன . முற் 
றும்மை விகாரத்தால் தொக்கது . 

Virtue , fame , friendship , greatness : these four approach 
hot the men who desire other s wife . Hatred , disgrace , guilt, 
fear : these four abide with them that covet their neighbour s 
wife . 

( 82 ) 
83. புக்கவிடத் தச்சம் போதரும்போ தச்சந் 

துய்க்குமிடத் தச்சந் தோன்றாமற் - காப்பச்ச 
மெக்காலு மச்சந் தருமா லெவன்கொலோ 
வுட்கான் பிறனில் புகல் . 

இ-ள் . புக்க இடத்து - (பிறன்மளையாளை விரும்பிப் ) புகுந்த தனி 
யிடத்தில் , அச்சம் - அச்சமுளது , போதரும்போது - தன்னிடம் 
மீண்டு வரும்போது , அச்சம் - அச்சமுளது , துய்க்குமிடத்து - அநு 
பவிக்கையில் , அச்சம் - அச்சமுளது , தோன்றாமல் - ( அத் தீயொழுக் 
கம் ) வெளிப்படாதபடி, காப்பு - காத்துக்கொள்ளுதலில் , அச்சம் - 
அச்சமுளது , எக்காலும் - எக் காலத்திலும் , அச்சம் தரும் - ( அவ் 
வொழுக்கம் ) அச்சத்தைத் தரும் , உட்கான் - இவ்வச்சங்களைக் கரு 
தாதவனாகி , பிறன் இல் - பிறன் மனையாளிடத்து , புகல்-விரும்பிச் 
செல்லல் , எவன் - எத்தன்மையது ? 

பொ - ரை . பிறன் மனையாளை விரும்பிப் புகுந்த தனியிடத்தில் 
அச்சமுளது , தன்னிடம் மீண்டு வரும்போது அச்சமுளது , அது 
பவிக்கையில் அச்சமுளது, அத் தீயொழுக்கம் வெளிப்படாதபடி 
காத்துக்கொள்ளுதலில் அச்சமுளது , எக்காலத்திலும் அவ்வொழுக் 
கம் அச்சத்தைத் தரும் . இவ்வச்சங்களைக் கருதாதவனாகிப் பிறன் 
மனையாளிடத்து விரும்பிச் செல்லல் எத்தன்மையது ? / 

துய்க்குமிடத்து நிகழ்கால வினையெச்சம் ; துய் பகுதி , க் சந்தி , 
கு, உம் சாரியை , உகரக்கேடு சந்தி , இடத்து நிகழ்கால வினையெச்ச 
விருதி . முன்னுள்ள அச்சம் நான்கனீற்றில் உளது சொல்லெச்சம் . 
அக்காலு மென்பதில் உம்மை முற்ற தலால் எகரவினா எஞ்சாமைப் 
பொருளது.எக்காலுமச்சந் தருமெனவே பிறர்மனை நயத்தலால் இன் 
பஞ்சிறிதுமில்லை யென்பது . போதரு மென்பதில் போ படர்க்கை 
மிடத்துச் சொல்லாயினும் அதனோடு தா என்னும் தன்மையிடத்துச் 
சொல் புணர்ந்து போதா என ஒருசொற் றன்மைப்பட்டு இவ்விடத் 
துக்குரியதாயிற்று . தன்மை என்றது அண்மையை , 


அதிகாரம் . ] 


பிறர்மனை நயவாமை . 


23 


In entering in there is fear ; in returning home there is 
fear; during enjoyment there is fear ; in keeping the secret 
there is fear ; it brings fear at all times . Why does he, withhoat 
reflecting on these fears , covet his neighbour s wife . ( 83 ) 


84. காணிற் குடிப்பழியாங் கையுறிற் கால் குறையு 

மாணின்மை செய்யுங்கா லச்சமா - நீணிரயத் 
துன்பம் பயக்குமாற் றுச்சாரி நீ கண்ட 
வின்ப மெனக்கெனைத்தாற் கூறு . 

இ.ள். காணின் - (பிறன் மனையாளை விரும்பிச் செல்லுதலை 
அயலவர் ) காண்பாராயின் , குடி - நினது குடிக்கு , பழி ஆம் - பழி 
உளதாகும் , கை உறின் - ( கொண்டான் முதலியோர் ) கையி லகப்பட் 
டால் , கால் குறையும் - கால் குறைபடும் , ஆண் இன்மை - ஆண்மை 
யில்லாமையாகிய தீ யொழுக்கத்தை , செய்யுங்கால் - செய்யாநிற்கை 
யில் , அச்சம் ஆம் - அச்சமுளதாம் , நீள் நிரயம் - பெருநரகத்தினது , 
துன்பம் - துன்பத்துக்குக் காரணமாகிய பாவத்தை , பயக்கும்- ( அவ் 
வாணின்மை ) தரும் , துச்சாரி - தீயொழுக்க முடையானே , நீ கண்ட 
இன்பம் - நீ அநுபவித்த இன்பம் , எனைத்து - எவ்வளவையுடையது , 
எனக்குக் கூறு- ( அவ்வொழுக்கத்தை இகழும் ) எனக்குச் சொல் . 

பொ - ரை . பிறன்மனையாளை விரும்பிச் செல்லுதலை அயலவர் 
காண்பாராயின் நினது குடிக்குப் பழி உளதாகும் . கொண்டடான் முதலி 
யோர் கையிலகப்பட்டால் கால் குறைபடும் . ஆண்மையில்லாமையா 
கிய தீயொழுக்கத்தைச் செய்யாநிற்கையில் அச்சமுளதாம் . பெரு 
நரகத்தினது துன்பத்துக்குக் காரணமாகிய பாவத்தை அவ்வாகனின் 
மை தரும் . தீயொழுக்கமுடையானே ! நீ அநுபவித்த இன்பம் எவ் 
வளவை யுடையது ? ( அவ்வொழுக்கத்தை இகழும் ) எனக்குச் 
சொல் . 


எனவே அத் தீயொழுக்கம் இம்மை மறுமை யிரண்டிடத்தும் 
துன்பந் தருமென்பதாயிற்று , இத் தீயொழுக்கத்தைப் பாரதித 
மென்னும் இன்ப நூலுடையானை நோக்கிக் கூறியது இச் செய்யுள் . 
பிறன் மனையடைதற் பொருட்டுத் திரிவது காலாதலால் அதன்மேல் 
வைத்துக் கால் குறையு மென்றாராயினும் அதனை உபலக்கணமாசக் 
கொண்டு எனையுறுப்புங் குறையுமெனவுங் கொள்க . உட்பகையாகிய 
காமத்தை அடக்கும் திண்மையில்லாமல் அதற்குள்ளாகி யொழுகலை 
ஆணின்மை என்றார் . செய்யுங்காலென்பதும் நிகழ்கால வினையெச் 


. 


84 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கூ - ஆம் 
சம் . காரணமாகிய பாவத்தைக் காரியமாகிய துன்பமென்றது உப 
சார வழக்கு . 

If noticed , you bring disgrace to your family . If seized , 
you will lose your legs . There is fear daring the anmanly act . 
Eternal hell will be your end . O man of wicked conduct , tell 
me what reasure of delight is yours ? 

( 84 ) 


85. செம்மையொன் றின்றிச் சிறியா ரினத்தராய்க் 

கொம்மை வரிமுலையா டோண்மரீஇ - யும்மை 
வலியாற் பிறர்மனைமேற் சென்றாரே யிம்மை 
யலியாகி யாடியுண் பார் . 

இ - ள் . உம்மை - முற்பிறப்பில் , சிறியார்-கீழோருடைய , இனத் 
தர் ஆய் - கூட்டத்தோடு நட்புச் செய்தவராகி , செம்மை ஒன்றும் - 
நடுவுநிலைமை சிறிதும் , இன்றி - இல்லாமல் , வரி - தொய்யிலாகிய 
கோல மெழுதிய , கொம்மை முலையாள் - வட்டமாகிய முலையை 
யுடைய பெண்ணினது , தோள் மரீஇ - தோள்களை விரும்பி , வலி 
யால் - ( பொருளுடல்கரினது ) வலியினால் , பிறர் மனைமேல் - பிறர் 
மனையாளாகிய அவளிடத்து , சென்றாரே - சென்றவரே , இம்மை - 
வருபிறப்பில் , அலி ஆகி - பேடிகளாகி , ஆடி - நடனஞ்செய்து , உண் 
பார் - ( அதனால் வரும் பொருளால் ) உயிர் வாழ்பவர் . 

பொ - ரை . முற்பிறப்பில் கீழோருடைய கூட்டத்தோடு நட்புச் 
செய்தவராகி நடுவு நிலைமை சிறிதும் இல்லாமல் தொய்யிலாகிய கோல 
மெழுதிய வட்டமாகிய முலையையுடைய பெண்ணினது தோள்களை 
விரும்பிப் பொருளுடல்களினது வலியினால் பிறர் மனையாளாகிய 
அவளிடத்துச் சென்றவரே வருபிறப்பில் பேடிகளாகி நடனஞ் 
செய்து அதனால் வரும் பொருளால் உயிர்வாழ்பவர் . 

அவர்வுதற்குக் காரண மாதல்பற்றிக் கொம்மைவரியென விசே 
டணந் தந்து முலையாள் எனவும் , பொருளுடல்களினது வலியுடை 
யாசாஞ் சிறப்புச் கருதிச் சென்றார் எனவும் , சென்ற இழிபு கருதி 
அலி எனவும் கூறினர் . சென்றார் , அலி முறையே சிறப்பு இழிப்பு 
களைப்பற்றி வந்த பால்வழுவமைதிகள் . நடுவு நிலைமையாவது தன் 
மனைவியைப் பிறனொருவன் கூடப் பொருதவன் அது பிறனுக்கு 
முண்டெனக் கருதிச் செய்யாமை . ஒன்றென்பத னீற்றில் இழிவு 
சிறப்பும்மை தொகுத்தல் . மருவல் - விரும்புதல் . பிறர்மனை சுட்டுப் - 
பொருளது . 


அதிகாரம் . ] பிறர்மனை நயவாமை . 

85 
It is those who , in a former birth , without any regard to 
right, associated with the low and ombraced beautifal women , 
and , because of their strength , approached their neighbour s 
wife, that, born as hermaphrodites low , dance and earn their 
bread ., 

( 85) 
86. பல்லா ரறியப் பறையறைந்து நாட்கேட்டுக் 

கல்யாணஞ் செய்து கடிப்புக்க - மெல்லியற் 
காதன் மனையாளு மில்லாளா வென்னொரு 
னே தின் மனையாளை நோக்கு . 

இ - ள் . நாள்கேட்டு - (தந்தை முதலியோர் ) நல்லநாள் விசா 
ரித்து , பல்லார் - (உறவினர் முதலிய ) பலரும் , அறிய - அறியும்படி , 
பறை அறைந்து - பறை கொட்டுவித்து , கல்யாணம் செய்து - கல் 
யாணஞ் செய்யப்பட்டமையால் , கடி புக்க - ( தன்னா லிடப்பட்ட ) 
காவலிலுள்ள, காதல் - தன்னிடத்து விருப்பமுள்ள , மெல் இயல் 
மென்மையாகிய தன்மையையுடைய , மனையாளும் - மனைவியும் , இல் 
லாள் ஆக - தன் மனையினிடத்து இருக்கையில் , ஒருவன் - ஒருவன் , 
ஏதில் மனையாளை அயலான் மனைவியை , நோக்கு - கருதுதல் , 
என் 

பொ - ரை . தந்தை முதலியோர் நல்லநாள் விசாரித்து உற 
வினர் முதலியபலரும் அறியும்படி பறைகொட்டுவித்துக் கல்யாணஞ் 
செய்யப்பட்டமையால் தன்னாலிடப்பட்ட காவலிலுள்ள தன்னி 
டத்து விருப்பமுள்ள மென்மையாகிய தன்மையையுடைய மனைவி 
யும் தன்மனையினிடத்து இருக்கையில் ஒருவன் அயலான் மனைவி 
யைக் கருதுதல் யாது காரணம் ? 

அறைந்து என்பதில் பிறவினை விகுதியாகிய விவ் விகுதியும் , 
கல்யாணஞ் செய்து என்பதில் செயப்பாட்டு வினைப்பொருண்மை 
விகு தியாகிய படு விகுதியும் தொகுத்தலாயின . பின்னுள்ள வினை 
யெச்சம் காரணப் பொருட்டாகிய செயவெனெச்சத் திரிபு . தனக் 
குப் பணிந்து நடக்கும் ஒழுக்கமும் , தன்னின் இளைமையு முடையா 
ளென்பார் மெல்லியன் மனையாள் என்றார் . பகுதிப்பொருள் விகுதி 
யாகிய மையீறு கெட்ட எ தின்மை பண்பாகுபெயர் . உம்மை -உயர்வு 
சிறப்பு . பல்லாரென்பத னீற்றில் முற்றும்மை தொகுக்கப்பட்டது . 

His loving wife, the tender one, who, on an auspicious day , 
after drumbeat which annonnced the matter to many , was 
wedded to him and is now guarded by him , dwells in his house 
what means this man s glance at another s wife ? ( 86 ) 

8 


- 


யா 


எது காரணம் ? 


86 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ க - ஆம் 


உடையது . 


87. அம்ப லயலெடுப்ப வஞ்சித் தமர்பரீஇ 

வம்பலன் பெண்மரிஇ மைந்துற்று - நம்பு 
நிலைமையி னெஞ்சத்தான் றுப்புரவு பாம்பின் 
றலைநக்கி யன்ன துடைத்து . 

இ - ள் . அயல் - அயலிலுள்ளார் , அம்பல் எடுப்ப - தன்பழி யெடுத் 
துக் கூறவும் , தமர்- (அஃதறிந்த ) உறவினர் , அஞ்சி. - பயந்து , பரீஇ . 
வருந்தவும் , வம்பலன் - பிறனுடைய , பெண் - மனையாளை , மரீஇ - 
சேர்ந்து , மைந்து - பாவமாகிய குற்றத்தை , உற்று - அடைந்து , நம் 
பும் - அவ் விருப்பமும் , நிலைமை இல் - நிலைத்தலின்மையாகிய , கெஞ் 
சத்தான் - மனமுடையானது , துப்புரவு - அநுபவம் , பாம்பின் தலை 
விடப் பாம்பினது தலையை , நக்கினால் அன்னது - நக்கினாலொத்த 
அபாயத்தை , உடைத்து 

போ - ரை . அயலிலுள்ளார் தன் பழியெடுத்துக் கூறவும் அல் 
தறிந்த உறவினர் பயந்து வருந்தவும் பிறனுடைய மனையாளைச் சேர் 
ந்து பாவமாகிய குற்றத்தை யடைந்து அவ் விருப்பமும் நிலைத்தலின் 
மையாகிய மனமுடையானது அநுபவம் விடப்பாம்பினது தலையை 
நக்கினாலொத்த அபாயத்தை யுடையது . 

அவ் விருப்பமும் நிலைத்தலில்லாமை என்றது முன் மருவின 
பிறன் மனைவிபால் வைத்த விருப்பம் சின்னாள் சென்றபின் குறை 
ந்து வேறு பிறன் மனைவிபால் வைத்தல்பற்றி. உம்மை - இழிவு சிற 
ப்பு . நம்பு விருப்பாகிய குறிப்புணர்த்தும் உரிச்சொல் . உ.வமையால் 
ஒருகாலத்து மரணமும் நேருமென்பது . பரீஇ செயவெனெச்சத் 
திரிபு . வம்பலன் உரியடியாகப் பிறந்தபெயர் ; வம்பு ( நிலையின்மை ) 
பகுதி , அல் சாரியை , அன் ஆண்பாற் படர்க்கை விகுதி , உகரக்கேடு 
சந்தி ; இதன்பொருள் நட்புப்பகை யிரண்டும் நிலையில்லான் என்பது ; 
இஃது இங்குப் பிறனென்னும் பொருளில் வந்தது . 

He near s his neighbour s wife and sins , overcome by pas 
sion, while neighbours declaim on his guilt , and relations dread 
and pity the wretch . The enjoyment of such a man of unstendy 
mind is like that of the mau wlo licks a serpent s head . 87 ) 
88. பரவா வெளிப்படா பல்லோர்கட் டங்கா 

வுரவோர்கட் காமநோ யோா கொடிதே 
விரவாரு ணாணுப் படலஞ்சி யாது 
முரையாதுள் ளாறி விடும் . 


அதிகாரட் . ) 


பிறர்மனை நயவாமை . 


87 


- 


இ - ள் , உரவோர் கண் - அறிவுடையாரிடத்துத் தோன்றும் , 
காம கோய் - காம நோய்கள் , பரவா - பெருகமாட்டா , வெளிப்படா 
(உள்ளே பெருகின் புறத்தே தோன் றமாட்டா , பல்லோர்கண் 
தங்கா - ( புறத்தே தோன் றின் ) பின் அறிந்த பலரிடத்தும் தங்க 
மாட்டா, ( ஆதலால் அவை ) ஓ கொடிதே - மிகக் கொடுமை - யுடை 
யன்வே ஆம் , விரவாருள் - பகைவரிடத்து , நாணுப்படல் - ( அவ்வறி 
யுடையோர் ) நாணு தலை , அஞ்சி - அஞ்சுதலால் , யாதும் - ( அக் காம 
நோய்கள் ) சிறிதும் ,உரையாது - ( தம்மை ) வெளிப்படுத்தாமல் , உள் 
ஆறிவிடும் - உள்ளே அடங்கிப்போம் . 

பொ - ரை . அறிவுடையாரிடத்துத் தோன்றும் காம நோய்கள் 
பெருக மாட்டா ; உள்ளே பெருகின் புறத்தே தோன்றமாட்டார் புற 
த்தே தோன்றின் பின் அறிந்த பலரிடத்தும் தங்கமாட்டா ; ஆத் 
லால் அவை மிகக் கொடுமையுடையனவேயாம் . பகைவரிடத்து அவ் 
வறிவுடையோர் நாணுதலை அஞ்சுதலா லக்காம நோய்கள் சிறிதும் 
தம்மை வெளிப்படுத்தாமல் உள்ளே யடங்கிப்போம் . 

தோன்றிய இடப்பன்மைபற்றிக் காமநோய் பலவாயின . பல் 
லோர்கட் டங்காமையாகிய கொடுமை பற்றித் தோன்றிய செறலால் 
பன்மைப்பால் கொடிதென ஒருமைப்பாலானது பால்வழுவமைதி .- 
ஓ - இழிவுசிறப்பு . ஏ - தேற்றம் . மனத்தையும் உடலையும் வருத்துத் 
லால் காமம் நோயெனப்பட்டது . பல்லோர்கட் டங்காமையாவது மற் 
றோரும் அறிய அப் பல்லோருந் தூற்றுதல் . அஞ்சி செயவெனெச்சத் 
திரிபு . உரையாதென்னும் எதிர்மறை வினையெச்சம் அஃறிணைக் 
கண் கிளக்குகபோலக் கூறும் மரபு வழுவமை தியாகிய இலக்கணை . 

It thrives not , nor reveals itself, nor settles itself on many , 
the (lisease of lust that affects the wise; Oh ! 0 ! it is horrible . 
Ljest they should incur shame in the midst of their foes, they 
utter not a word , and it is healed within . 

(38 ) 


89. அம்பு மழலு மவிர்கதிர் ஞாயிறும் 

வெம்பிச் சுடினும் புறஞ்சுடும் - வெம்பிக் 
கவற்றி மனத்தைச் சுடுதலாற் காம 
மவற்றினு மஞ்சப்படும் . 

இ - ள் . அம்பும் - ( எய்யப்பட்ட ) அம்பும் , அழலும் - தீயும் , அவிர் 
கதிர் - விளங்குகின்ற கிரணங்களை யுடைய , ஞாயிறும் - சூரியனும் , 
வெம்பி - கொதித்து , சுடினும் - வருத்தினும் , புறம் சுடும் - உடலை 


88 

நாலடியார் மூலமும் உரையும் . ( கூ - ஆம் 
வருத்தும் , காமம் - காமமானது , வெம்பி . வெப்பமுடையதாகி , 
மனத்தைக் கவற்றி - மனத்தைக் கவலைப்படுத்தி , சுடுதலால் - வரு 
த்து தலால் , அவற்றினும் - அவ்வம்பு முதலியவற்றிற்கு அஞ்சுதலி 
னும் ,) , அஞ்சப்படும் - ( அக் காமத்தை ) அஞ்சுதலே தகுதி . 

பொ - ரை . எய்யப்பட்ட அம்பும் தீயும் விளங்குகின்ற கிரணங் 
களையுடைய சூரியனும் கொதித்து வருத் தினும் உடலை வருத்தும் . 
காமமானது வெப்பமுடையதாகி மனத்தைக் கவலைப்படுத்தி எருத் 
துதலால் அவ்வம்பு முதலியவற்றிற்கு அஞ்சுதலினும் அக் காமத்தை 
அஞ்சுதலே தகுதி . 

சுடினுமென்னும் எதிர்மறை உம்மை அவ்வம்பு முதலிய மூன் 
றும் தம்மியல்பின்மிக்குச் சுடமாட்டாமையை உணர்த்திற்று . சுடு 
தல் அம்புக்கின்று ; ஆயினும் அழல் , ஞாயிறு என்னும் மிகுதிபற்றி 
அவற்றின் வினைகொண்டது . ஆதலால் அம்பு மழலும் ஞாயிறும் சுடி 
னுஞ் சுடுமென்றது ஓர் மரபு வழுவமைதி . அம்பு வெம்புதல் உடை 
யான் தொழிலை உடைமையின் மேலேற்றிக் கூறும் அவ்வழுவமைதி . 
யடும் தேற்றப்பொருள் தரும் ஒருவகைத் தொழிற்பெயர் . 

Arrow and fire and the resplendent san may rage and 
barn , bat these burn the onter man . Lust rages , worries and 
barns the mind, and is hence to be feared more than they . ( 89) 
90. ஊரு ளெழுந்த வுருகெழு செந்தீக்கு 

நீருட் குளித்து முயலாகு - நீருட் 
குளிப்பினுங் காமஞ் சுடுமே குன் றேறி 
யொளிப்பினுங் காமஞ் சுடும் . 

இ - ள் . ஊருள் - ( ஒருவன் தானிருக்கும் ) ஊரில் , எழுந்த பற்றி 
எழுந்த , உருகெழு - வெப்பமிக்க , செம் தீக்கு - செந்நிறமாகிய பெருந் 
தீயினின்றும் , நீருள் குளித்தும் - ( ஆறு குள முதலிய ) நீரில் குளித் 
தும் , உயல் ஆகும் - தப்புதல் கூடும் , காமம் - காமத் தீ , நீருள் குளிப் 
பினும் - நீரில் மூழ்கியிருப்பினும் , சுடுமே - சுடாமலிராது , காமம் - 
அக் காமத் தீ , குன்று ஏறி - மலை மீதேறி , ஒளிப்பினும் - ( குகை முத 
லியவற்றில் ) ஒளித்திருப்பினும் , சுடும் - சுடாமலிராது . 


போ - ரை . ஒருவன் தானிருக்கு மூரில் பற்றி யெழுந்த வெப்ப 
மிக்க செந்நிறமாகிய பெருந்தீயினின்றும் ஆறு குள முதலிய நீரில் 
குளித்துந் தப்புதல் கூடும் . காமத் தீ நீரில் மூழ்கியிருப்பினும் சுடாம 


ஈகை. 


அதிகாரம் . ] 

89 
லிராது . அக் காமத் தீ மலைமீதேறி குகை முதலியவற்றி லொளித் 
திருப்பினுஞ் சுடாமலிராது . 

ஊருளெழுந்த உருகெழு என்ற விசேடணத்தால் செந்தீ என் 
றது பெரும் தீயை என்பதுபெற்றாம் . ஐந்தாவத னீங்கற்பொருளில் 
வந்த குவ்வுருபு உயலென்னும் தொழிற்பெயர் கொண்டது . குளி 
த்துமென்ற உம்மை அப்புறப்பட்டன்றி எனப் பொருள் தருதலால் 
இறந்தது தழீஇய எச்சவும்மை . நீங்காது உடனின்று சுடுங்கொ 
இமை கருதி இருமுறை காமஞ் சுடுமென்றார் . தேற்றப் பொருள 
தாகிய ஏகாரத்தைப் பின்னுங் கூட்டுக . உரு என்னும் பண்படி 
விகுதி பெறின் உருப்பமெனப் பம் விகுதி பெறும் . 

One may escape from the fierce red fire that rises in the 
village by plunging in water. Though one may plunge in 
water , last will burn , and though one may get up a hill and 
hide himself there, still lust will burn . 


( 90 ) 


Chapter X - Liberality . 

10 - ம் அதிகாரம் : ஈகை , 
அஃதாவது வறியராய் இரந்தவர்க்கு மறுக்காமல் ஈதலையுணர்த் 
துவது . ஈகை காரியவாகுபெயர் . பிறன்மனை நயத்தலாகிய தீமை 
செய்தாரையும் பொறுத்து , அவர் இரப்பினும் வேண்டியதை ஈய 
வேண்டுமென்றற்கு இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . இஃது 
இல்லறத்தானை நோக்கிற்று . 
91. இல்லா விடத்து மியைந்த வளவினா 

லுள்ள விடம்போற் பெரிதுவந்து- மெல்லக் 
கொடையொடு பட்ட குணனுடை மாந்தர்க் 
கடையாவா மாண்டைக் கதவு , 

இ -ள் . இல்லாத இடத்தும் - ( மிக்க பொருள் ) இல்லாத நிலை 
மையிலும் , இயைந்த அளவினால் - ( தம்மிடத்து ) இசைந்துள்ள 
பொருள்களின் மட்டில் , உள்ள இடம்போல் - மிக்க பொருளுள்ள 
நிலைமையில் மகிழ்வதுபோல , பெரிது உவந்து - மிகுதியும் மகிழ்ந்து , 
மெல்ல - சிறிதாக , 

சிறிதாக , கொடையொடு - கொடுத்தலாகிய நற்செய 
லோடு , பட்ட - நீங்குதலில்லாத , குணன் உடைய மாந்தர்க்கு - நற் 
குணமுடைய மக்களுக்கு , ஆண்டைக்க தவு - துறக்க வுலகத்துக் 
கதவுகள் , அடையா ஆம் - மூடப்படாதன ஆகும் . 


- 


20 

நாலடியார் மூலமும் உரையும் . க 0 - ஆம் 
போ - ரை . மிக்கபொருள் இல்லாத நிலைமையிலும் தம்மிடத்து 
இசைந்துள்ள பொருள்களின் மட்டில் மிக்க பொருளுள்ள நிலைமை 
யில் மகிழ்வதுபோல மிகுதியும் மகிழ்ந்து சிறிதாகக்கொடுத்தலாகிய 
நற்செயலோடு நீங்கு தலில்லாத நற்குணமுடைய மக்களுக்குத் துற 
க்க வுலகத்துக் கதவுகள் மூடப்படாதன ஆகும் . 

அளவினாலென்பது வேற்றுமை மயக்கம் . பெரிதுவக்காராயின் 
கொடுத்தல் நடவாதாதலால் பெரிதுவந்து என்றும் , ஆண்டைக் 
கதவு அடைக்கப்படாமைக்குக் காரணம் கொடையே அன்றிக் குண 
முமாமென் பார் கொடையொடு குணனுடை மாந்தர் என்றுங் கூறி 
னார் . ஈற்றில் ஐகாமச்சாரியை பெற்று நின்ற முதனீண்ட ஆண்டை 
யென்னுஞ் சுட்டுப்பெயர் , முதனிலையாகிய அகரஞ் சேய்மையைக் 
சுட்டுவதாதலால் துறக்கத்தின்மேல் நின்றது . உயர்வு பற்றிக் கதவு 
பன்மைப் பாலாயிற்று . 

Even in adverse ciroanstances , their nature is , as in the 
prosperous times , to give , so far as their means would permit , 
with extreme gladness . To these good men the gates of Heaven 
are never closed .. 

( 91 ) 
92. முன்னரே சாநாண் முனி தக்க மூப்புள 

பின்னரும் பீடழிக்கு நோயுள் -- கொன்னே 
பரவன்மின் பற்றன்மின் பாத்துண்மின் யாதுங் 
கரவன்மின் கைத்துண்டாம் போழ்து . 

இ - ள் . முன்னர் - எதிரில் , சாம் நாள் - இநக்கும் நாளும் , முனி 
தக்க - வெறுக்கத்தக்க , மூப்பு - முதுமையும் , உள - உண்டாயிருக் 
கின்றன , பின்னரும் - அவை யன் றியும் , பீடு - ( வலி முதலியவர் 
றின்) மிகுதியை , அழிக்கும் - கெடுப்பதற்குரிய , நோய் உள - நோய் 
களும் உண்டாயிருக்கின்றன , ( ஆதலால் ) கைத்து உண்டு ஆம்போ 
ழ்து - ( மிக்க ) பொருளுண்டா யிருக்குங்காலையில் , சொன்னே - பய 
னில்லாமலே ; பரவன்மின் - ( மேலும் பொருள் தேடுதல் கருதி ) பல 
விடங்களிலும் செல்லாதிரும் , பற்றன்மின் - இறுகப்பிடியாதிரும் , 
பாத்து - (பிரமசாரி முதலிய பதின்மருக்கும் ) பகுத்தீந்து , உண்மின் 
( நீ விரும் ) உண்ணும் , யாதும் - சிறிதும், கரவன்மின் - இரப்பவரை ) 
மறுக்காமலிரும் . 

பொ - ரை . எதிரில் இறக்கும் நாளும் வெறுக்கத்தக்க முதுமை 
யும் உண்டாயிருக்கின்றன . அவை யன்றியும் வலி முதலியவற்றின் 


அதிகாரம் . ) * கை . 

91 
மிகுதியைக் கெடுப்பதற்குரிய நோய்களும் உண்டாயிருக்கின் றன . 
ஆதலால் , மிக்க பொருளுண்டாயிருக்குங் காலையில் பயனில்லாமலே 
மேலும் பொருள்தேடுதல் கருதிப் பலவிடங்களிலுஞ் செல்லாதி 
ரும் . இறுகப் பிடியா திரும் . பிரமசாரி முதலிய பதின்மருக்கும் 
பகுத் தீந்து நீவிரும் உண்ணும் . சிறிதும் இரப்பவரை மறுக்காம 
லிரும் . 

பரவுதல் பலவிடங்களிலுஞ் செல்லுதல் . தம்முள் குறித்த 
ஒரெண்ணினளவு தேடுவோமெனக் கொண்டார்க்கே இப் பரவுதல் 
உண்டாவதாதலால் அது பற்றுதற்கும் , பாத்துண்ணாமைக்கும் , 
காத்தலுக்குங் காரணமாதல்பற்றி முதற்கண் வைத்தனர் . கொன் 
பயனின்மைப் பொருளதாகிய இடைச்சொல் . பாத்து என்னும் இற 
ந்தகால வினை யெச்சத்தின் பகுதியாகிய பா பகு என்னும் முதனி 
லைத் தனிவினையின் மரூஉ . பிரமசாரி முதலிய பதின்மர் : - பிரம் 
சாரி , வானப்பிரஸ்தன் , சந்நிய சி , ஆதரித்தவரால் துறக்கப்பட்ட 
வர், தரித்திரர் , ஒருவருமின்றித் தம்பால் வந்திறந்தவர் , தென்புலத் 
தார் , தெய்வம் , விருந்தினர் , சுற்றத்தார் . முனிய என்னும் செயவே 
னெச்சம் ஈறு தொகுக்கப்பட்டது . 

Before are death s day and detestable age ; and behind are 
diseases that destroy all grace . 

Waste not your energies by 
wandering far and near ; cling not to earthly possessions ; share 
your food with others; while there is wealth , deny not alms . ( 92) 
93. நடுக்குற்றுத் தற்சேர்ந்தார் துன்பந் துடையார் 

கொடுத்துத்தாந் துய்ப்பினு மீண்டுங்கா லீண்டு 
மிடுக்குற்றுப் பற்றினு நில்லாது செல்வம் 
விடுக்கும் வினையுலந்தக் கால் . 

இ - ள் . சொடுத்து - (இரப்போர்க்குக் ) கொடுத்து , தாம் துய்ப் 
பினும் - தாம் அநுபவிப்பினும் , ஈண்டுங்கால் வளருங் காலத்திலே , 
ஈண்டும் - , 

வளராதிற்கும் , விடுக்கும் - (தப்பாமல் ) விடுத்தற்குரிய , 
வினை - நல்வினை , உலந்தக்கால் - முடிந்ததானால் , இடுக்கு உற்று 
உலோப குணத்தைப் பெற்று , பத்தினும் - தாம் இறுகப்பிடிப்பி 
னும் , நில்லாது - நிலைபெறாது , செல்வம் - பொருட்செல்வம் , ( இஃ 
தறியாதார் ) நடுக்கு உற்று - (வறுமையால் ) தளர்ச்சியை அடைந்து , 
தற்சேர்ந்தார் - தம்மைச் சார்ந்தவரது , துன்பம் துடையார் - ( அவர் 
வேண்டி வந்த பொருளை யீத்து ) துன்பத்தை ஒழிக்கார் . 


t 


92 

நாலடியார் மூலமும் உரையும் . [ 50 - ஆம் 
பொ - ரை . இரப்போர்க்குக் கொடுத்துத் தாம் அநுபவிப்பினும் 
வளருங்காலத்திலே வளரா நிற்கும் ; தப்பாமல் விடுத்தற்குரிய நல் 
வினை முடிந்ததானால் உலோபகுணத்தைப் பெற்று தாம் இறுகப் 
பிடிப்பினும் நிலைபெறாது பொருட்செல்வம் . இஃதறியாதார் வறுமை 
யால் தளர்ச்சியை யடைந்து தம்மைச் சார்ந்தவரது ( அவர் வேண்டி 
வந்த பொருளையீந்து ) துன்பத்தை யொழிக்கார் . 


நடுங்கு , இடுங்கு என்னும் முதனிலைகள் புடைபெயர்ச்சி விகுதி 
யாகிய தல் புணர்ந்து கெட்டமாத்திரையில் நடுக்கு இடுக்கு எனத் 
திரிந்தன ஆதலால் இவை முதனிலை திரிந்த தொழிற்பெயரென்டர் . 
தற்சேர்ந்தாரென்பதில் தன் பன்மையினொருமைவந்த வழுவமைதி . 
இஃதறியாதார் என்பது இசை எச்சம் . இச் செய்யுள் ஏற்புழி எடுத் 
துக்கூட்டும் அடிமறிச் செய்யுள் . 

They relieve not the safferings of men who , poverty - struck , 
draw vear them . Though they give and enjoy , wealth will 
increase when increase it must ; and though held with strength , 
it will not stay but leave them when the doeds ( that brought it ) 
have worked themselves out , 

( 93) 
94. இம்மி யரிசித் துணையானும் வைகலு 

நும்மி லியைவ கொடுத்துண்மி - னும்மைக் 
கொடாஅ தவரென்பர் குண்டுநீர் வையத் 
தடா அ வடுப்பி னவர் . 


இ - ள் . குண்டு நீர் - கடலாற் சூழப்பட்ட , வையத்து - உலகத் 
தில் , அடாத - ( தமக்கென்று உணவு ) சமைக்காத , அடுப்பின் அவர் - 
அடுப்பினையுடைய அவ்விரப்போரை , உம்மை - முற்பிறப்பில் , கொடா 
தவர் - ( தம்பால் இரந்தோர்க்கு ) ஈயாதவர் , என்பர் - என்று அறி 
வுடையோர் கூறுவர் , ( ஆதலால் ) வைகலும் - நாடோறும் , நும்மில் 
உம்மிடத்து , இயைவ - அடைந்துள்ள பொருள்களில் , இம்மி அரிசி - 
இம்மியென்னும் அளவைக்கொண்ட அரிசியினது , துணை ஆனும் - 
அளவுள்ள பொருளை ஆயினும் , கொடுத்து- ( அறத்தின் பொருட்டுக் ) 
கொடுத்து , உண்மின் - ( பொருளுடையீர் ) உண்ணுங்கோள் , 
பொ - ரை . கடலாற் சூழப்பட்ட வுலகத்தில் தமக்கென்று 

சமைக்காத அடுப்பினையுடைய அவ்விரப்போரை முற் 
பிறப்பில் தம்பால் இரந்தோர்க்கு ஈயாதவரென்று அறிவுடையோர் 


உணவு 


அதிகாரம் .] ஈகை. 

93 
கூறுவர் . ஆதலால் நாடோறும் உம்மிடத் தடைந்துள்ள பொருள் 
களில் இம்மி யென்னும் அளவைக்கொண்ட அரிசியினது அளவுள்ள 
பொருளையாயினும் அறத்தின் பொருட்டுக் கொடுத்துப் பொருளு 
டையீர் ! உண்ணுங்கோள் . 

இம்மி என்பது மிகச்சிறிதென்பற்குக் காட்டியதோரளவு . அது 
அணு இருபத்தொன்று கொண்டது . அவ்வளவைக்கொண்ட பெர் 
ருள் மத்தங்காய்ப்புல்லரிசி . இம்மி அரிசி பண்புத்தொகை நிலை . 
துணை பண்பாகுபெயர் . ஆன் ஆபினென்பதன் மரூஉ . குண்டுநீர் 
பண்புத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகையாகிய கா 1 
ணப்பெயர் . குண்டு - ஆழம் . அடுப்பினவர் “ தெருண்டவறிவினர் ” 
என்றாற்போல இன்சாரியை நிற்க இரண்டனுருபு தொக்கது.அடா 
வடுப்பினென் றமையால் அவர் இரப்போர்மே னின்றது . சுட்டு இழி 


ப்பில் வந்தது . 


Be it but a fraction of & grain of rice , every day, after 
giving according to your ability , eat . Those who gave not in 
their former birth, men say , on this earth surrounded by deep 
waters, are those on whose hearth nothing is cooked . ( 94 ) 
95. மறுமையு மிம்மையு நோக்கி யொருவற் 

குறுமா றியைவ கொடுத்தல் - வறுமையா 
லீத லிசையா தெனினு மிரவாமை 
யீத லிரட்டி யுறும் . 

இ - ள் . இயைவ - ( ஒருவன் தன்னால் கொடுப்பதற்கு ) இசைந்த 
பொருள்களை , மறுமையும் - மறுமைப் பயனையும் , இம்மையும் - இம் 
மைப் பயனையும் , நோக்கி - நன்குணர்ந்து , ஒருவற்கு - ( இருந்த ஒரு 
வனுக்கு , உறும் ஆறு - உரிமையாம் வழியில் , கொடுத்தல் - கொடுக் 
கக்கடவன் , ஈதல் - ( அவ்வாறு ) கொடுத்தல் , வறுமையால் - வறுமை 
பினால் , இசையாது எனினும் - இசையா தாயினும் , இரவாமை - 
( தான் பிறர்பால் ) யாசிக்காமையால் , ஈதல் - ஈதலால் வரும் மேம் 
பாட்டினும் , இரட்டி - இருமடி மேம்பாடு , உறும் - அடைவான் . 

பொ - ரை . ஒருவன் தன்னால் கொடுப்பதற் கிசைந்த பொருள் 
களை மறுமைப் பயனையும் இம்மைப் பயனையும் நன்குணர்ந்து இர 
ந்த ஒருவனுக்கு உரிமையாம் வழியில் கொடுக்கக்கடவன் . அவ்வாறு 
கொடுத்தல் வறுமையினா லிசையாதாயினும் தான் பிறர்பால் யாசிக் 
காமையால் ஈதலால் வரும் மேம்பாட்டினும் இருமடிமேம்பாடு அடை 
வான் . 


94 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ க 0 ஆப் 


மறுமை இம்மை இரண்டும் இடவாகுபெயர் . அவ்விரண்டின் 
பயனாவன முறையே துறக்க இன்பம் , புகழ் முதலியன . ஈதல் கரு 
வியாகு பெயர் . உறுமாறென் றமையால் ஒருவன் இரப்போனுக் 


காயிற்று . 


- 


Regarding the other world and this , let one give to another 
( who begs ) , according to one s ability , in the proper manner . 
Even if on account of poverty, giving should be impossible, to 
refrain from beyging would be twice as meritorious as giving . () 
96. நடுவூருள் வேதிகைச் சுற்றுக்கோட் புக்க 

படுபனை யன்னர் பலர்நச்ச வாழ்வார் 
குடிகொழுத்தக் கண்ணுங் கொடுத்துண்ணா மாக்க 
ளிடுகாட்டு ளேற்றுப் பனை . 

இ - ள் . பலர் நச்சு - பலரும் விரும்பும்படி , வாழ்வார் - வாழ்பவர் , 
நடுவூருள் - ஊர் நடுவில் , வேதிகைச்சுற்று - மேடையின் வட்டத்தி 
னால் , கோள் புக்க - கொள்ள ( அதனடுவில் ) உள்ள , படுபனை 
னுண்டாகும் பெண்பனையை , அன்னர் - ஒப்பாவர் , குடி - ( தம்மு 
டைய ) குடும்பம் , கொழுத்தக்கண்ணும் - ( தம்பால் ) செல்வ மிக்க 
விடத்தும் , கொடுத்து - (ஏற்போர்க்குக் ) கொடுத்து , உண்ணாத 
மாக்கள் - (தாமும் ) அனுபவியாத மனிதர்கள் , இடுகாட்டுள் - சுடு 
காட்டிலுள்ள , ஏற்றுப்பனை அன்னர் - ஆண்பனையை யொப்பாவர் . 

பொ - ரை . பலரும் விரும்பும்படி வாழ்பவர் ஊர்நடுவில் மேடை 
யின் வட்டத்தினால் கொள்ள அதனடுவில் உள்ள பயனுண்டாகும் 
பெண்பனையை யொப்பாவர் . தம்முடைய குடும்பம் தம்பால் செல்வ 
. மிக்க விடத்தும் ஏற்போர்க்குக் கொடுத்துத் தரமும் - அனுபவியாத 
மனிதர்கள் சுடுகாட்டிலுள்ள ஆண்பனையை யொப்பாவர் . 

பலர்.கச்ச வாழ்வார்பால் நச்சிவந்த பலரும் முன் தங்குதற் கிடம் 
பெறுவாசென்பார் படுபனையாகிய உவமையை வே திகைச் சுற்றுக் 
கோட்புக்க என விசேடித்தும் , பெருஞ்செல்வத்தினரென்பார் குடி 
கொழுத்தக்கண்ணும் என்றும் , அறத்தின் பொருட்டுக் கொடுத்த 
லில்லாமையால் அச் செல்வப்பயன் பெறுத லிலரென்பார் அவரை 
ஏற்றுப்பனை என்றுங் கூறினர் . முன்னுள்ள அன்னரென்னுங் 
குறிப்புவினை முற்றைப் பின் வாக்கிய்த் துக்குங் கூட்டுக , பண்புத்தற் 
கிழமைப்பொருட்டாகிய ஊர் நடு என்னும் ஆறாம் வேற்றுமைத் 
தொகைநிலைத் தொடர் பின் முன்னாக நின்றமையால் நடுவூரென் 
பது இலக்கணப்போலி . ஒருசார் விலங்கின் ஆணின் பெயராகிய 


அகோரம் .] 


ஈகை. 


95 


ஏறு என்பதைப் பனைக்குக் கூறியது ஓர் மரபுவழுவமைதி . ஒருசார் 
விலங்குக்குரியதை “ ஆனுட னெருமை பன்றி யாய்மயிர்க் கவரி 
சங்கு , மானொடு மரைபுல்வாயு மாறுகொள் சுரவும் ஏறாம் ” என்னும் 
ரிகண்டாலு முணர்க . 

Those who are in affluent circumstances and whom manj 
look up to for help , are like the fertile palmyra that is grown 
in an altar s enclosure in the heart of the town . Those who , 
even when their house is in a flourishing condition , do neither 
give nor enjoy are like the sterile palm in the cemetery . ( 96 ) 
97. பெயற்பான் மழைபெய்யாக் கண்ணு முலகஞ் 

செயற்பால செய்யா விடினுங் - கயற்புலால் 
புன்னை கடியும் பொருகடற் றண்சேர்ப்ப 
வென்னை யுலகுய்யு மாறு . 

இ - ள் . கயல் - சேல்மீனினது , புலால் - முடை நாற்றத்தை , 
புன்னை - புன்னை மலர்கள் , கடியும் - ( தம் மணத்தால் ) விலக்கு 
கின்ற , பொருகடல் - ( அலைகளால் கரையைத் ) தாக்குகின்ற கடலி 
னது , தண் சேர்ப்ப -குளிர்ந்த துறையையுடையானே , பெயல் - பெய் 
தலையுடைய , பால் - கார்ப்பருவத்தில் , மழைபெய்யாக் கண்ணும் - 
மழைபெய்யாவிடினும் , உலகம் -- உயர்ந்தோர் , செயல் - செய்தலா 
கிய , பால் - வகைப்பட்ட அறங்களை , செய்யாவிடினும் - செய்யா 
விட்டாலும் , உலகு - உலகத்துயிர்கள் , உய்யும் ஆறு - ( இறவாமல் ) 
வாழும் விதம் , என்னை - உளதாவதேது ? 

பொ - ரை . சேல்மீனினது முடை நாற்றத்தைப் புன்னைமலர் 
கள் தம் மணத்தால் விலக்குகின்ற அலைகளால் கரையைத் தாக்கு 
கின்ற கடலினது குளிர்ந்த துறையையுடையானே ! பெய்தலையு 
டைய கார்ப்பருவத்தில் மழை பெய்யாவிடினும் உயர்ந்தோர் செய்த 
லாகிய வகைப்பட்ட அறங்களைச்செய்யாவிட்டாலும் , உலகத்துயிர்க 
ளிறவாமல் வாழும் விதம் உள தாவதேது ? 

காலவகையாறனுள் கார்ப்பருவமொன்றாகலின் அதனைப்பெயற் 
பாலென்றும் , உலகு உய்தலுக்குச் செயற்பால செய்தல் மழை பெய் 
தல்போல இன்றியமையாத தாதலின் அதனோடு இதனையும் உடன் 
வைத்துக் கூறினார் . மாதர் . கண்களுக்கு உவமை கூறுஞ் சிறப்புக் 
கருதிக் கயலென்றாராயினும் மற்ற மீன்களினது புலாலு முண்டெ 
னக்கொள்க . புன்னை முதலாகு பெயர் . என்னை - எவனென்பதன் 


மரூஉ 


96 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ க 0 -ஆம் 


ன 


When the rain that should fall , falls not, or wllen the 
world does not what it ought to do , O Lord of the foaming 
sca s cool shore wliere , the fragraut punnai flowers absorb the 
bad odour of fish ! how can the world get on ? 

( 97 ) 
98. ஏற்றகை மாற்றாமை யென்னானுந் தாம்வரையா 

தாற்றாதார்க் கீவதா மாண்கட நாற்றின் 
மலிகடற் றண்சேர்ப்ப மாறீவார்க் கீதல் 
பொலிகட னென்னும் பெயர்த்து . 

இ - ள் . மலிகடல்- (வளம் ) நிறைந்த கடலினது , தண்சேர்ப்பு . 
தண்ணிய துறையையுடையானே , ஆற்றின் - ( கொடுத்தலைச் ) செய் 
தால் , மாறு ஈவார்க்கு - ( தாம் ஈந்ததற்குப் ) பிரதி கொடுப்பவர்க்கு . 
ஈதல் - கொடுத்தல் , பொலிகடன் என்னும் - விளக்கமாகிய கடனெ 
ன்று சொல்லப்படும் , பெயர்த்து - பெயருடையது , ( ஆதலால் ) ஏ 
ற்ற கை- ( தம்மிடத்து ) ஏந்திய கையை , மாற்றாமை - இல்லையென 
மறுக்காமல் , என் ஆனும் - எவ்வளவு சிறியதையாயினும் , ஆற்றாதார் 
க்கு - ( பிரதிசெய்ய ) வலியில்லாத இரப்போர்க்கு , தாம் வரையாது - 
தாம் ( அவரை ) ஏற்றுக்கொண்டு , ஈவது - கொடுப்பதே , ஆண் கடன் 
ஆம் - ஆண்மகனது கடமையாம் . 

பொ - ரை . வளம் நிறைந்த கடலினது தண்ணிய துறையை 
யுடையானே ! கொடுத்தலைச் செய்தால் தாம் ஈந்ததற்குப் பிரதிகொடு 
ப்பவர்க்குக் கொடுத்தல் விளக்கமாகிய கடனென்று சொல்லப்படும் 
பெயருடையது . ஆதலால் தம்மிடத்து எந்திய கையை இல்லையென 
மறுக்காமல் எவ்வளவு சிறியதையாயினும் பிரதிசெய்ய வலியில்லாத 
இரப்போர்க்குத் தாமவரை ஏற்றுக்கொண்டு கொடுப்பதே ஆண்மக 
னது கடமையாம் . 

அவரை ஏற்றுக்கொள்ளலாவது முகமலர்ந்து இன்சொல்லா லு 
பசரித்தல் . வரைதல் - நீக்குதல் . என் - ஓர்வகை வினாப்பெயர் ; 
இங்கு இரண்டனுருபு தொகை ; " என்னாலும் அளப்பரிது ” என 
மூன்றனுருபும் , " என்னுக் கடைவுடையேன்யான் ” , “ என்னுக்கோ 
வளர்கின்றதே என நான்கனுருபு மேற்றுவால் காண்க . ஆனென் 
பது ஆயினென்பதன் மரூஉ . இவ்வாறே ஆயில் , ஆல் , எனின் , 
எனில் , ஏல் என வரும் . யாவரும் அறிந்ததென்பார் பொலிகடன் 
என்றார் . 


Without denying to an outstretched hand, to give with a 
glad heart , as his means would pernit , to those in want , is the 


அதிகாரம் . ] 


F கை . 


97 


duty of a man . Lord of the foaming sea s cool shore ! A gift 
to those that can return the gift is to be named a loan indeed . 
99. இறப்பச் சிறிதென்னா தில்லென்னா தென்று 

மறப்பயன் யார்மாட்டுஞ் செய்க - முறைப்பு தவி 
னையம் புகூஉந் தவசி கடிஞைபோல் 
பைய நிறைத்து விடும் . 

இ - ள் . இறப்பச்சிறிது - ( ஒருவன் நம்மால் கொடுக்கப்படும்பொ 
ருள் ) மிகச்சிறிது , என்னாது - என்று ( தனக்குள் ) எண்ணாமல் , இல் 
என்னாது - ( அதுபற்றி ) இல்லை என்று மறுக்காமல் , அறப்பயன் . 
அறமாகிய பயனை , யார்மாட்டும் - ( ஏற்போர் ) எல்லாரிடத்தும் , என் 
றும் - எந்நாளும் , செய்க - செய்துவரக்கடவன் , ( அப்படிச் செய்து 
வரின் அது ) முறை - முறையாக , புதவின் - ( வீடுகளின்) வாயிலில் , 
ஐயம் - பிச்சைக்கு , புகும் - நுழைகின்ற , தவசி - விரதியினது , கடி 
ஞைபோல் - பிட்சாபாத்திரத்தைப்போல , பைய - மெல்ல , நிறைத்து 
விடும் - ( அறத்தினால் அவனுயிரை ) நிரம்பச்செய்துவிடும் . 

பொ - ரை , ஒருவன் நம்மால் கொடுக்கப்படும் பொருள் மிகச் 
சிறிதென்று தனக்குள் எண்ணாமல் அதுபற்றி இல்லையென்று மறுக் 
காமல் அறமாகிய பயனை ஏற்போ ரெல்லாரிடத்து மெந்நாளும் 
செய்துவரக் கடவன் . அப்படிச் செய்துவரின் அது முறையாக வீடு 
களின் வாயிலில் பிச்சைக்கு நுழைகின்ற விரதியினது பிட்சா பாத் 
திரத்தைப்போல மெல்ல அறத்தினா லவனுயிரை நிரம்பச் செய்து 
விடும் . 

இல்லென்னாதென்ற குறிப்பாலும் , அதிகாரத்தாலும் அறம் 
ஈகையின் மேல தாயிற்று . ஐயம் புகுகின்ற தவசியினது ஏந்குங் கலத் 
தைப் புகுதலானது இரக்கப்படு பொருளால் நிரப்புவதுபோல எக்கா 
ளும் சிறிது சிறிதாக அறத்தைச் செய்யின் அவ்விடைவிடாத செயல் 
அவனுயிரை அறத்தால் நிரப்புமென்பது . உம்மை முற்றும்மை யாத 
லால் யார் என்னும் வினாப் பெயரின் முதனிலையாகிய யா எஞ்சா 
மைப் பொருளது . கடிஞை உயிர்க்கு உவமமெனக் கொள்க ; அறப் 
பயனை அநுபவிப்பது அவ்வுயிராதலால் . 

Say not at any time, This is very little nor I have 
nanght to give but give to all thy virtuous charity. As the 
bowl of the niendicant that goes from door to door gets filled , 
this will slowly perfect thy soul . 

( 19 ) 
9 


98 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க 0 - ஆம் 
100. கடிப்பிடு கண்முரசங் காதத்தோர் கேட்ப : 

ரிடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்ப 
ரடுக்கிய மூவுலகுங் கேட்குமே சான்றோர் 
கொடுத்தா ரெனப்படுஞ் சொல் . 


இ - ள் . கடிப்பு இது - குறுந்தடியால் அடிக்கப்பட்ட , கண்முர 
சம் - கண்ணையுடைய முரசொலியை, காதத்தோர் கேட்பர் - காத 
தூரத்திலுள்ளோர் கேள்விப்படுவர் , இடித்து முழங்கியது - ( மேகம் ) 
இடியாநின்று முழங்கியதை , ஓர்யோசனையோர்கேட்பர் -ஒருயோசனை 
தூரத்தினுள்ளோர் கேள்விப்படுவர் , சான்றோர் - ( ஞானவொழுக்கள் 
களில் ) நிறைந்தவர்க்கு , கொடுத்தார் - அவர் வேண்டியதை ( இவர் ) 
கொடுத்தார் , எனப்படும் சொல் - என்று ( அறிவுடையோரால் ) சொல் 
லப்படும் புகழ் , அடுக்கிய- ( ஒன்றின்மே லொன்றாக ) அடுக்கப்பட்ட , 
மூவுலகும் - மூவுலகத்துள்ளாரும் , கேட்கும் - கேள்விப்படுவார் . 


பொ - ரை , குறுந்தடியால் அடிக்கப்பட்ட கண்ணையுடைய முர 
சொலியைக் காத தூரத்திலுள்ளோர் கேள்விப்படுவர் . மேகம் இடி 
யாநின்று முழங்கியதை யொரு யோசனை தூரத்திலுள்ளோர் கேள் 
விப்படுவர் . ஞானவொழுக்கங்களில் நிறைந்தவர்க்கு அவர் வேண்டி 
யதை யிவர் கொடுத்தாரென்று அறிவுடையோரால் சொல்லப்படும் 
புகழ் ஒன்றின்மே லொன்றாக அடுக்கப்பட்ட மூவுலகத்துள்ளாருங் 
கேள்விப்படுவார் . 


முரசத்துக்குக் கண்ணென்றது தோல் விசித்த பக்கத்தை . 
முரசம் கருவியாகுபெயர் . சாதம் , யோசனை அவ்வொலிகள் சென்று 
பரவும் எல்லையைக் குறித்தன . இடித்தலும் முழங்கலும் ஒருகாலத் 
தாதலால் இடித்து இடியாரின்றென்பதன் திரிபு . இடித்தென்றத 
னால் மேகம் வருவிக்கப்பட்டது . மூவுலகும் கேட்குமென்றது பூமி 
முற்றுமுள்ளாரே யன்றிப் பாதலத்திலும் சுவர்க்கத்திலு முள்ளவர்க 
ளும் கொடுத்தார் புகழையெடுத்துக் கூறலை . சான்றோர் என்பதன் 
ஈற்றில் சவ்வுருபு தொகுத்தலாய் நின்றது . 


The sound of a beaten drum is heard through a distance 
of a kavadam , the thunder is heard through a whole yojana ; 
and in the three successive worlds are heard the words . Souls 
great bave their gifts given . 

( 107 } 


அதிகாரம் .] 


ஈகை. 


99 


Ch . Al - The effects of actions done in fomer - birth . 

11 - ம் அதிகாரம் : பழவினை . 
அஃதாவது முன்செய் வினையைப்பற்றிக் கூறுவது . ஈயத்த 
குந்த செல்வமுடைமைக்கும், அஃதில்லாது இரக்கத்தக்க வறுனம 
யுடைமைக்கும் முன் செய்த வினை காரணமாதல் பற்றி இஃது ஈகை 
யின்பின் வைக்கப்பட்டது . 
101. பல்லாவு ளுய்த்து விடினுங் குழக்கன்று 

வல்லதாந் தாய்நாடிக் கோடலைத் -- தொல்லைப் 
பழவினையு மன்ன தகைத்தேதற் செய்த 
கிழவனை நாடிக் கொளற்கு . 
இ - ள் . பல் ஆவுள் - பல பசுக்களுள் , உய்த்து விடினும் - செலு 
த்தி விட்டாலும் , குழக்கன்று - இளங்கன்று , தாய் - தன் தாயை , 
நாடிக்கோடலை - தேடிப் பெறுதலில் , வல்லது ஆம் - சதுரப்பாடு 
டையதாகும் , தொல்லைப் பழவினையும் - முன்செய்த வினையும் , தன் 
செய்த - தன்னைச் செய்த , கிழவனை - உரியவனை , நாடிக்கொளற்கு 
தேடிப் பெறுவதில் , அன்ன தகைத்தே - கன்றையொத்த தன்மை 
யுடையதேயாம் . 

பொ - ரை . பல பசுக்களுள் செலுத்திவிட்டாலு மிளங்கன்று 
தன் தாயைத் தேடிப் பெறுதலில் சதுரப்பா டுடையதாகும் . முன் 
செய்த வினையும் தன்னைச்செய்த உரியவனைத் தேடிப் பெறுவதில் 
கன்றையொத்த தன்மை யுடையதேயாம் . 

இளங்கன்று தன்னையீன்ற பசுவைப்பாலுண்ணுங் காலத்தில் 
ரேடி யடைவது போல முன்னைவினை தன்னைச் செய்தவனயே 
அடையுங்காலத்தில் வந்தடையுமென்பது கருத்து . கோடலை என் 
பது உருபு மயக்கம் , தொல்லைப்பழமை ஒருபொருட் பன்மொழி . ஏ 
தேற்றம் . குழக்கன்றென்பதைக் குழவு கன்றெனப்பிரிக்க . 

Though thrown amidst many cows , the tender calf is 
capable of seeking out its own mother ; even so , the good old 
Leeds can know their doer and make him reap the frait . ( 101 ) 
102. உருவு மிளமையு மொண்பொருளு முட்கு 

மொருவழி நில்லாமை கண்டு - மொருவழி 
யொன்றேயு மில்லாதான் வாழ்க்கை யுடம்பிட்டு 
நின்று வீழ்ந் தக்க துடைத்து . 





100 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கக- ஆம் 
இ - ள் , உருவும் - நல்ல உருவமும் , இளமையும் - பயன்படு மிள 
மையும் , ஒள் பொருளும் - ஒளியைத் தரவல்ல பொருளும் , உட்கும் 
( அச் செல்வங் காரணமாகப் ) பிறர் அஞ்சும் மதிப்பும், ஒருவழி - ஒரு 

நில்லாமை உண்டாயிராமையை , கண்டும் கண்டறிந் 
தும் , ஒன்றேயும் - ( நான் குள் ) ஒன்றையாவது , ஒருவழி - ஒருவாறு , 
இல்லாதான் - பெறுதலில்லானாகி , வாழ்க்கை - ( ஒருவன் ) உயிர் 
வாழ்தல் ; உடம்பு - உடலை , இட்டு நின்று - எடுத்துகின்று , வீழ்ந்தக் 
கது - ( முடிவில் ) வீழுக் தகுதியாகிய செயலை , உடைத்து - உடை 


வனிடத்து , 


-- 


யது . 


பொ - ரை . நல்ல வுருவமும் , பயன்படு மிளமையும் , ஒளியைத் 
தரவல்ல பொருளும் , அச் செல்வங் காரணமாகப் பிறாஞ்சும் மதிப் 
பும் ஒருவனிடத்து உண்டாயிராமையைக் கண்டறிந்தும் , நான்கு 
ளொன்றையாவது ஒருவாறு பெறுதலில்லானாகியொருவ னுயிர்வாழ் 
தல் உடலை யெடுத்து நின்று முடிவில் வீழுந் தகுதியாகிய செயலை 
யுடையது . 


பயன்படு மிளமையாவது எல்லா இன்பங்களையும் அனுபவிப் 
பதற்குரிய இளமை . உருவமுதலிய நான்கனுள்உருவொழிந்தமற்றை 
மூன்றில் ஒன்றேனும் , இரண்டுமேனும் ஒவ்வொருவனிடத் துண்டா 
வனவன்றி நான்கும் ஒருங்குநிற்ற லருமையாதல் கருதி ஒருவழி 
நில்லாமை என்றார் . கண்டறிவானாயின் உருவு செல்வம் உட்கு 
உண்டாதற்குக் காரணம் முன்செய் நல்வினையென்றுணர்ந்து அறத் 
தைச் செய்வான் ; அஃதில்லாமையால் அவன் வாழ்க்கை பயனில 
தாகி நின்று வீழ்ந்தக்க துடைத்தாயிற்று , வீழும் என்னும் பெயரெச் 
சம் ஈற்றுயிர் கெட்டு நின்றது . பலருள்ளும் தன்னுடையானுக்கு 
ஒளியைத் தரவல்லதாதலால் , பொருள் ஒண்பொருள் எனப்பட் 
டது , ஒளி - யாவரும் அறிய நிற்றல் , நின்றென்றது அவன் உயி 
ருளனாய்த் திரிதலை . வீழ்தலையே தக்கதென்றாராதலால் வீழ்ம் என் 
னும் பெயரெச்சம் தக்கதென்னும் செயற்பெயர் கொண்டது . ஒன் 
றேனு மில்லாமையைக் கண்டு தக்கதென்றமையால் இது தெளிவு 
பற்றி எதிர்காலம் இறந்தகாலமாயிற்று , 


Form and youth , glittering wealth and reverence last not 
in one place, If a man , knowing this , were to live without doing 
at least a single deed of virtue, his life lasts till bis body lasts , 
and perishes with it (Soulless like ) . 

( 102 ) 


அதிகாரம் . ] 


பழவினை . 


101 


103. வளம்பட வேண்டாதார் யார்யாரு மில்லை 

யளந்தன போக மவரவ ராற்றான் 
விளங்காய் திரட்டினா ரில்லைக் களங்கனியைக் 
காரெனச் செய்தாரு மில். 
இ - ள் . வளம்பட - மிக்க செல்வம் உண்டாம்படி , வேண்டா 
தார் - விரும்பி முயலாதவர் , யார் - யாவர் , யாரும் இல்லை - ஒருவரு 
மிலர் , ( அவ்வாறு வேண்டி முயலினும் ) விளங்காய் - விளங்காயை ; 
திரட்டினார் உம் - திரண்ட உருவின தாகச் செய்தவரும் , இல்லை - 
( இங்கே) இலர் , களங்கனியை - களம் பழத்தை , கார் என - கருமை 
யுடையதாக , செய்தாரும் - ( இங்கே ) செய்தவரும் , இல் - இலர் , 
( அவைபோல ) அவர் அவர் - அவரவர்கள் , ஆற்றான் - முற் பிறப் 
பில் ) செய்தவினையினால் , போகம் - (அநுபவிப்பதற்குரிய ) சுகங்கள் , 
அளந்தன - அளவு செய்யப்பட்டன , ஆதலால் தாம் வேண்டியவாறு 
உண்டாகாவாம் . 

பொ - ரை . மிக்க செல்வ முண்டாகும்படி விரும்பி முயலா 
தீவர் ஒருவருமிலர் . அவ்வாறு வேண்டி முயலினும் விளங்காயைத் 
திரண்ட வுருவின தாகச் செய்தவரு மிங்கே யிலர் . களம்பழத்தைக் 
கருமையுடையதாக இங்கே செய்தவரு மிலர் . அவைபோல அவரவர் 
கள் முற்பிறப்பில் செய்த வினையினா ல நுபவிப்பதற்குரிய சுகங்கள் 
அளவு செய்யப்பட்டன . ஆதலால் தாம் வேண்டியவாறு உண்டாகா 
வாம் . 

ஈற்றில் தத்துரைத்தது இசையெச்சம் . யாவர் என்னும் வினாப் 
பெயரின் மரூஉ ஆகிய ய ! ரென்பதன் முதனிலை இன்மைமேல் நின் 
றது . யாருமில்லை என்றது அதனை வற்புறுத்தற்கு . ஆற்று - முதனி 
லைத் தொழிற்பெயர் . மூன்றனுருபு கருத்தாப்பொருளது . அடுக்கு 
எஞ்சாமைப் பொருளது . திரட்டினாரென்பதனீற்றில் எதிரது தழீ 
இய எச்சவும்மை தொகுத்தல் . காரென்னுங் குணத்தின் பெயர் 
குணியின் மேல் நின்றது . 

Who would not be prosperous ? There can be none . All 
the enjoymentp are moted out according to thoir respective 
deeds . Nono , gave the rotand shape to thie woodapple frait , nor 
gave the blackberry its dusky line, 

(103 ) 


102 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[கக - ஆம் 


104. உறற்பால நீக்க லுறுவர்க்கு மாகா 

பெறற்பா லனையவு மன்னவா மாரி 
வறப்பிற் றருவாரு மில்லை யதனைச் 
சிறப்பிற் றணிப்பாரு மில் . 
இ - ள் . மாரி - மழை , வறப்பில் - பெய்யாத காலத்தில் , தருவா 
ரும் - பெய்விக்க வல்லவரும் , இல்லை - இலர் , சிறப்பில் - மிகப்பெய் 
யுங் காலத்தில் , அதனை - அம் மழையை , தணிப்பாரும் பெய்யா 
தொழியச் செய்ய வல்லவரும் , இல் - இலர் , ( அவைபோல ) உறல் 
பால - துன்பப்படுதலின் வகையனவாகிய பழவினைகளை , நீக்கல் .. 
பரிகரிக்குஞ் செயல்கள் , உறுவர்க்கும் முனிவர்களாலும் , ஆகா - உண் 
டாகா , பெறல்பால் - சுகப்படுதலின் வகையையுடைய , அனையவும் 
அந்நல்வினைகளும் , அன்ன - ( அவர்களால் ) பரிகரிக்குஞ் செயல்களை 
அடையமாட்டா . 

பொ - ரை . மழைபெய்யாத காலத்தில் பெய்விக்க வல்லவரு 
மிலர் . மிகப் பெய்யுங் காலத்தி லம்மழையைப் பெய்யாதொழியச் 
செய்ய வல்லவரு மிலர் . அவைபோலத் துன்பப்படுதலின் வகைய 
னவாகிய பழவினைகளைப் பரிகரிக்குஞ் செயல்கள் முனிவர்களாலு 
முண்டாகா . சுகப்படுதலின் வகையையுடைய அக்கல்வினைகளு மவர் 
களால் பரிகரிக்குஞ் செயல்களை யடையமாட்டா . 


உறல் பெறல் இரண்டும் முறையே துக்கத்தையும் , சுகத்தையு 
மடைதற்குரிய வினைகள் ; இப் பொருளிலே ஊறு பேறு என்பன வழ 
க்குதல் காண்க . குவ்வுருபு மூன்றாவதற்குரிய ஏதுப்பொருட்டில் 
வந்தது . நீக்கல் முயற்சியின் வகையைப்பற்றிப் பன்மையாயிற்று . 
வறப்பு , சிறப்பு என்னும் தொழிற் பெயர்கள் அவ்வக்காலத்தின் மேல் 
நின்றன . 

To put away predetermined ills is impossible even for saints 
and the gain you are destined to have passeth not out of your 
way . In time of drought none can command the rain to fall, 
and none can stop it when it is heavy in the season . 
105. தினைத்துணைய ராகித்தந் தேசுள் ளடக்கிப் 

பனைத்துணையார் வைகலும் பாடழிந்து வாழ்வர் 
நினைப்பக் கிடந்த தெவனுண்டா மேலை 
வினைப்பய னல்லாற் பிற . 


( 104 ) 


அதிகாரம் . ) 


பழ 


வி . னை . 


103 


போ - ரை . 


இ - ள் . 

பனைத் துணையார் பனையளவினராகிய பெரியோர் , 
தம் தேசு - தமது மகிமையை , உள் அடக்கி - தம்முள் அடங்க வை 
த்து , தினைத்துணையர் ஆகி - தினையளவினராகிய சிறியராகி , பாடு 
அழிந்து - பெருமை கெட்டு , வைகலும் வாழ்வர் - போகூழ் முடியு 
மளவும் உயிர்வாழ்வர் , ( அவ்வாறு வாழ்தல் ) உண்டு ஆம் - ( அநுபவிக் 
குமளவும்) உள்ளதாகின்ற, மேலை வினைப்பயன் - முன்செய் வினையி 
னது பயனே , அல்லால் - அல்லாமல் ( அஃதொழிந்து ) , நினைப்பக் 
கிடந்தது - எண்ணக்கிடந்தவை , பிற எவன் - வேறு எவை ? 
பனையளவினராகிய பெரியோர் தமது ம ! 

மகிமை 
யைத் தம்முள் அடங்க வைத்துத் தினையளவினராகிய சிறியராகிப் 
பெருமை கெட்டுப் போகூழ் முடியுமளவு முயிர்வாழ்வர் . அவ்வாறு 
வாழ்தல் அனுபவிக்குமளவு முள்ளதாகின்ற முன் செய்வினையினது 
பயனேயல்லாமல் அஃதொழிந்து எண்ணக்கிடந்தவை வேறு எ 

எவை ? 
தினை பனை என்பன சிறுமை பெருமைகட்குக் காட்டிய அள 
வை . கிடந்த தென்னும் வினைப்பெயர் பன்மையி னொருமை வந்த 
வழுவமைதி . மேலை பகுதிப்பொருள் விகு தியாகிய ஐயீற்றுப் பண் 
புப்பெயர் . கல்வி அறிவு சேள்வி முதலியவற்றாற் பெரியரும் மகிமை 
கெட்டு வாழ்தல் முன்செய் வினைப்பயனேயாமென்பது கருத்து . 

Men wiro rose like lofty palms , hiding all their glory with 
in , become small as the millet seed , and drag.on a miserable 
existence . To what else can we ascribe this than to the fruits 
of their deeds in a former birth ? 

( 105 ) 
106. பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் வீயவுங் 

கல்லாதார் வாழ்வ தறிதிரேல் - கல்லாதார் 
சேதன மென்னுமச் சேறகத் தின்மையால் 
கோதென்று கொள்ளாதாங் கூற்று . 
இ - ள் . பல்கேள்வி - பலவாகிய நூற்கேள்விகளால் , ஆன்ற - 
நிறைந்த , பயன் - ( பிறப்பின் ) பயனை , உணர்வார் - உணர்ந்து ஒழு 
கும் நல்லோர் , வீயவும்-இறக்கவும் , கல்லாதார் - ( அவையொன்றும் ) 
உணராத தீயோர் , வாழ்வது - ( நெடுநாள் ) உயிர்வாழ்தலின் காரண 
த்தை , அறி திர் எல் - அறியவிரும்புவீராயின் , கல்லாதார்.அ.ம் மூடர் , 
சேதனம் என்னும் - நல்லறிவென்று சொல்லப்படும் , அச் சேறு - அந் 
தச் சாரம் , அகத்து - உள்ளத்தில் , இன்மையால் - இலராதலால் , 
கூற்று - யமன் , கோது என்று - ( அவரைச் ) சாரமில்லாப்பொருளை 
ன்று கருதி , கொள்ளாது ஆம் - கொள்ளாமல் விடுவான் போலும் . 


104 


நாலடியார் மூலமும் உரையும் . 


க்க -ஆம் 


பொ - ரை . பலவாகிய நூற்கேள்விகளால் நிறைந்த பிறப்பின் 
பயனை யுண்ர்ந்தொழுகும் நல்லோ ரிறக்கவும் , அவையொன்றும் 
உணராத தீயோர் நெடுநா ளுயிர்வாழ்தலின் காரணத்தை யறிய 
விரும்புவீராயி னம் மூடர் நல்லறிவென்று சொல்லப்படும் அந்தச் 
சாரம். உள்ளத்தி லிலார்தலால் யமன் அவரைச் சாரமில்லாப் பொரு 
ளென்று கருதிக் கொள்ளாமல் விடுவான் போலும் . 

வீயவென்பது காரணகாரிய மிரண்டுமின்றி வந்ததாதலால் 
நிகழ்கால வினையெச்சம் . ஆன்ற என்னும் இறந்தகாலப் பெயரெச்சத் 
துக்கு அகலென்பதன் மரூஉ ஆகிய ஆலென்பது பகுதி . இன்மை 
குறிப்புத் தொழிற்பெயர் . அச்சேறு என்பதில் அகரச்சுட்டுப் பிறப் 
பின் பயனை உணர்த்தலைச் சுட்டி நின்றது . கல்லாதார் பலர் இறப் 
பினும் அவர் வாழ்தலொன்றுமே பயனுணர்வார் இறத்தலினும் அறி 
வுடையோர்க்குக் கவலை தருதலின் அதற்குக் காரணங் கூறுவாராயி 
னர் . பழவினையாகிய சாரணத்தை ஒழித்துக் கவி தான் கருதிய 
தொன்றைக் காரணமாக ஏற்றிக் கூறினமையின் இது தற்குறிப் 
பேற்ற அணி . 

Men of deep erudition who have solved the great problems 
of Life pass away, but the illiterate continue to live . Know ye 
the reason why ? The illiterate have not in them the sap of 
sapience so they are but refuse stalks, thus arguing Death 
takes them not . 

(106 ) 


107. இடும்பை கூர் நெஞ்சத்தா ரெல்லாருங் காண 

நெடுங்கடை நின்றுழல்வ தெல்லா - மடம்பம்பூ 
வன்னங் கிழிக்கு மலை கடற் றண்சேர்ப்ப 
முன்னை வினையாய் விடும் . 
இ . அடம்பம்பூ - அடம்பங் கொடியின் மலரை , அன்னம் - 
அன்னங்கள் , கிழிக்கும் - ( மூக்கால் ) கோதுகின்ற , அலை - அலைகளை 
வீசுகின்ற , கடல் - கடலினது , தண்சேர்ப்ப - குளிர்ச்சியாகிய துறை 
யையுடையானே , இடும்பைகூர் - துன்பம் மிகுகின்ற , நெஞ்சத்தார் - 
மனமுடையோர் , எல்லாரும் - ( அத் துன்ப மிகுதியில்லாத ) எல்லா 
ரும் , காண கண்டிரங்கும்படி , நெடுகடை - நெடுங்கால முடிவுவரை 
யும் , நின்று - இறவாமல் , உழல்வது எல்லாம் - வருந்தி உயிர்வாழ் 
வதற்கெல்லாம் , முன்னை வினை - பழவினையே , ஆய்விடும் - காரண 
மாய்விடும் . 


பழ வினை. 


சாகிய கடலினது , தண் சேர்ப்ப 
அதிகாரப் . ) 

105 
பொ - ரை . அடம்பங்கொடியின் மலரை யன்னங்கள் மூக்கால் 
கோதுகின்ற அலைகளை வீசுகின்ற கடலினது குளிர்ச்சியாகிய துறை 
யையுடையானே ! துன்பம் மிகுகின்ற மனமுடையோர் அத் துன்ப 
மிகுதியில்லாத எல்லாருங் கண்டிரங்கும்படி நெடுங்கால முடிவு 
வரையு மிறவாமல் வருந்தி உயிர்வாழ்வதற் கெல்லாம் பழவினையே 
காரணமாய்விடும் . 

- பிணி , வறுமை , மூப்பு முதலியவற்றால் வருவன என்பதற்கு 
இடும்பை எனப் பொதுப்படக் கூறினார். இடையே இறத்தல் வாழ்க் 
கைக்குக் கடையெனப் படுமாயினும் அதனோடு இதனிடை வேற்று 
மைதோன்ற மனிதர்க்கு வகுத்த நூறு பிராயம் பெருங்கடை எனப் 
பட்டது . இப் பிராயத்தின் பன்மை நோக்கி உழல்வதென்னுந் தொ 
ழில் பன்மையாயது . 

Lord of the cool sea shore where swans , amid waves , sport 
and tear to shreds the adambu flowers! If people , with heart 
full of grief, in sight of all , beg from door to door and suffer 
endless misery , it is the result of their deeds in a former birth . 
108. அறியாரு மல்ல ரறிவ தறிந்தும் 

பழியோடு பட்டவை செய்தல் - வளியோடி 
நெய்த னறவுயிர்க்கு நீள்கடற் றண்சேர்ப்ப 
செய்த வினையான் வரும் . 

இ - ள் . வளி ஓடி - காற்றுச் செல்லா நின்று , நெய்தல் நறவு - நெய் 
தற்பூவினது மணத்தை , உயிர்க்கும் - வீசுகின்ற, நீள் கடல் - நீண்ட 
யையுடையானே , அறிவது - அறியப்படும் நூற்பொருள்களை , அறி 
யாரும் - கற்றுணராதவரும் , அல்லர் - அல்லார் , அறிந்தும் - கற்று 
ணர்ந்தும் , பழியோடு பட்டவை - பழிப்போடு பொருந்திய கருமங் 
களை , செய்தல் - செய்தல் , செய்த வினையான் - ஊழினால் , வரும் - 
உண்டாகும் . 

பொ - ரை . காற்றுச் செல்லாநின்று நெய்தற்பூவினது 
த்தை வீசகின்ற நீண்ட வடிவினதாகிய கடலினது குளிர்ச்சியாகிய 
துறையை யுடையானே ! அறியப்படும் நூற்பொருள்களைக் கற்றுண 
ராதவரும் அல்லார் , கற்றுணர்ந்தும் பழிப்போடு பொருந்திய கருமங் 
களைச் செய்தல் ஊழினால் உண்டாகும் , 


- 


மண 


106 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கக - ஆம் 
அறியாரு மென்ற வுமை இழிவு சிறப்பு . அறிவது அறிந்தபின் 
பழிபோடு பட்டவை செய்பாரென்பதை உணர்த்தலால் அறிந்து 
மென்ற வும்மை உயர்வு சிறப்பு . ஓடி ஓடாநின்றென்னும் நிகழ்கால 
வினையெச்சத் திரிபு . நெய்தல் முதலாகுபெயர் . நீள்கடல் வினைத் 
தொகைக்குறிப்பு . 

Lord of the wide sea sliore where the breeze spreads the 
fragrance of the lilies as it blows ! They are not ignorant ; 
knowing what should be known, they do deeds that bring them 
reproacll : tliis comes from deeds done . 

( 108 ) 
109. ஈண்டுநீர் வையத்து ளெல்லாரு மெத்துணையும் 

வேண்டார்மற் றீய விழைபய னல்லவை 
வேண்டினும் வேண்டா விடினு முறற்பால 
தீண்டா விடுத லரிது . 
இ - ள் . ஈண்டு நீர் - பெருகிய கடலாற் சூழப்பட்ட , வையத்துள் 
பூமியில் , எல்லாரும் - யாவரும் , எத்துணையும் - எவ்வளவு சிறிதும் , 
தீய - துன்பமாயினவற்றை, வேண்டார் - விரும்பார் , விழைபயன் - 
விரும்பப்படும் பயன்கள் , நல்லவை - இன்பமாயினவேயாம் , வேண் 
டினும் - (நல்லவற்றை ) விரும்பினும் , வேண்டாவிடினும் - ( தீயவற் 
றை ) விரும்பாவிடினும் , உறற்பால - வருதலின் வகையாகிய அவை , 
தீண்டாமல் வந்து சேராமல் , விடுதல்- ( அவர்களை ) ஒழிதல் , அரிது - 


பொ -3 : ர . பெருகிய கடலாற் சூழப்பட்ட பூமியில் யாவரும் 
எவ்வளவு சிறி துத் துன்பமாயினவற்றை விரும்பார் . விரும்பப்படும் 
பயன்கள் இன்பமாயினவேயாம் . நல்லவற்றை விரும்பினுந் தீயவற் 
றை விரும்பாவிடினும் வருதலின் வகையாகிய அவை வந்து சேரா 
மல் அவர்களை யொழித லிலது . 

மன் அசை நிலை . ஆற்று நீர் , ஊற்று நீர் , வேற்று நீர் இம் மூவகை 
நீராலுங்கூடிப் பெருகிய நீராதலால் கடல் ஈண்டு நீர் எனப்பட்டது . 
தீண்டாமல் ஈறு தொகுக்கப்பட்டது . சுசமொன்றையே உலகோர் 
பயனாகக் கருது தலால் , அதனை விழைபயன் என்றார் . 

On the sea -girt earth none will desire for evil be it ever 
Ro little , the desired thing is always good . Bu it what they love 
or what they hate, the touch of that which should come they 
cannot slun . 

( 109 ) 


அதிகாரம் . ] பழ வினை. 

107 
110. சிறுகா பெருகா முறைபிறழ்ந்து வாரா 

வுறுகாலத் தூற்றாகா வாமிடத்தே யாகுஞ் 
சிறுகாலைப் பட்ட பொறியு மதனா 
லிறுகாலத் தென்னை பரிவு . 
ஈள் . சிறுகாலை - கருவில் அமையுங்காலத்தில் , பட்ட- அமை 
ந்து கிடந்த , பொறியும் - ஊழ்களும் , சிறுகா - ( தம்மளவில் ) குறை 
ந்துபோகா , பெருகா - வளரா , முறை பிறழ்ந்து - ( அடையுங்காலத் 
தினது ) முறைமை தவறி , வாரா - வரமாட்டா , உறுகாலத்து- துன் 
பல் வந்தகாலத்தில் , ஊற்று ஆகா -ஊன்று கோல்போ லுதவி ஆகா , 
ஆம் இடத்தே - உதவியாகுதற்குரிய காலத்தே , ஆகும் - உதவியா 
கும் , அதனால் - அப் போ கூழால் , இறுகாலத்து- ( தம் முயற்சி ) அழி 
யுங்காலத்தில் , பரிவு- ( அவ்வழிவைக்குறித்து ) இரங்குதல் , என்னை 


யாது ? 


பொ - ரை . கருவி லமையுங்காலத்தில் அமைந்து கிடந்த ஊழ்க 
ளுந் தம்மளவில் குறைந்து போகா ; வளா; அடையும் காலத்தினது 
முறைமை தவறி வரமாட்டா ; துன்பம் வந்த காலத்தி லூன்றுகோல் 
போலுதவியாகா; உதவியாகுதற்குரிய காலத்தே யுதவியாகும் . அப் 
போகூழால் தம்முயற்சி யழியுங்காலத்தி வவ்வழிவைக்குறித்து இர 
ங்குதல் யாது ? 


விடியலாகிய சிறுகாலை இங்கு கருவிலமையுங் காலத்தின் மேல் 
நின்றது ; அது பிறப்பிற்கு முதற்காலமாதலாலென்க , ஊழ் ஆகூழ் 
போகூழென இரண்டாகலால் பன்மையாயது . ஊன்றென்னும் முத 
னிலை தல் விகு திபுணர்ந்து கெட்டமாத் திரையில் ஊற்றென விகா 
ரப்பட்டதாதலால் , இது முதனிலை திரிந்த தொழிற்பெயரெனப் 
பட்டு , அத்தொழிற்குரிய கோலை உணர்த்தலால் தொழிலாகுபெய 
ராம் . பொறியுமென்ற உம்மை எதிரது தழீ இய எச்ச உம்மையாத 
லால் , ஊழின் காரியமாகிய சுகதுக்கங்களும் அவ்வாறாமென் 


The fates that are as old as birth , diminish not nor increase , 
nor como in order changed , nor are of help in affliction , but are 
of help when they ought to be so . Why grieve then when efforts 
fail ? 

( [ 19 ) 


108 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ 12 - ஆஃ 


Chapter XII -Truth . 
12 - ஆம் அதிகாரம் : மெய்ம்மை . 
அஃதாவது மக்கள் தம்மியல்பு குன்றாமையாகிய மெய்ம்மையை 
யுணர்த்துவது . அம் மெய்ம்மையும் ஊழினா னாதல்பற்றி இஃது 
அதன்பின் வைக்கப்பட்டது . 


111. இசையா வொருபொரு ளில்லென்றல் யார்க்கும் 

வசையன்று வையத் தியற்கை- நசையழுங்க 
நின்றோடிப் பொய்த்த னிரைதொடீஇ செய்ந்நன்றி . 
கொன்றாரிற் குற்ற முடைத்து . 
இ- ள் . நிரைதொடீஇ - முறையாகப்பூண்ட வளையலையுடையா 
ளே , இசையாத - ( ஒருவன் தன்னால் கொடுத்தற்கு ) இயலாத , ஒரு 
பொருள் - யாதேனும் ஒரு பொருளை , இல் என்றல் - ( ஏற்றோனுக்கு 
ஏற்ற காலத்தே) இல்லையென்று சொல்லுதல் , யார்க்கும் - பெருஞ் 
செல்வர்க்கும் , வசை அன்று - பழிப்பன்று, வையத்து - உலகத்தில் , 
இயற்கை - இயல்பாம் , நசை - ( ஏற்றோன் ) ஆசையால் , அழுங்க - 
வருந்தும்படி , நின்று - ( கொடுப்பேனென்ற நிலையில் ) 
நின்று , ஓடி - செல்லாநின்று , பொய்த்தல் - பொய்சொல்லல் , செய்ந் 
நன்றி - (ஒருவன் ) செய்த உபகாரத்தை , கொன்றாரின் - அழித்தா 
ருடைய குற்றத்தைப்போல , குற்றம் உடைத்து - குற்றமுடையது . 


நீங்காது 


பொ - ரை . முறையாகப் பூண்ட வளையலை யுடையாளே ! ஒரு 
வன் தன்னால் கொடுத்தற்கியலாத யாதேனு மொருபொருளை ஏற் 
றோனுக்கு ஏற்றகாலத்தே யில்லையென்று சொல்லுதல் பெருஞ் 
செல்வர்க்கும் பழிப்பன்று , உலகத்தில் இயல்பாம் . ஏற்றோன் ஆசை 
யால் வருந்தும்படி கொடுப்பேனென்ற நிலையில் நீங்காது நின்று 
செல்லா நின்று பொய் சொல்லல் ஒருவன் செய்த வுபகாரத்தை 
யழித்தாருடைய குற்றத்தைப்போலக் குற்றமுடையது . 

நிரைதொடி வினைத்தொகைப்புறத்துப் பிறந்த அன்மொழித் 
தொகைக் காரணப்பெயர் . செய்ந்நன்றியைக் கொன் றவரை உவ 
மித்தமையால் இவர்க்குப் பிராயச்சித்தமில்லை என்பதாம் . ஓடிப் 
பொய்த்தலாவது ஏற்றவன் பலமுறை வரும்படி பலநாள் கொடுப் 
பேனென்று பொய் கூறிவருதல் . ஒருபொரு ளென்பதில் ஒன்று 
ன்னதெனக் குறிக்கப்படாமைக்கண் வந்தது . 


அதிகாரம் . ] 


மெய்ம்மை . 


109 


O maid with many armleta ! To deny a thing that it may 
not be possible to give cannot be reproach to any one, it is but 
natural in the world . But to hold out hopes after hopes and 
in the end to disappoint is a sin which can be equalled by nono 
elsa than that of killing a benefit done . 

( 111 ) 
112. தக்காருந் தக்கவ ரல்லாருந் தந்நீர்மை 

யெக்காலுங் குன்ற விலராவ -- ரக்காரம் 
யாவரே தின்னினுங் கையாதாங் கைக்குமார் 
தேவரே தின்னினும் வேம்பு . 
இ - ள் . யாவர் தின்னினும் - நரகர் தின்றாலும் , அக்காரம் - சர்க் 
கரை , கையா து - கைக்காது , தேவரே தின்னினும் தேவர்களே தின்றா 
லும் , வேம்பு - வேம்பின் விதை , கைக்கும் கசக்கும் , (அவைபோல ) 
தக்காரும் - ( அறிவு ஒழுக்கங்களால் ) தகுதியுடையாரும் , தக்கவர் 
அல்லாரும் - தகுதியுடையா ரல்லாதவரும் , எக்காலும் - எக்காலத் 
திலும் , தம் நீர்மை - தம்முடைய இயற்கை , குன்றல் இலர் ஆவர் - 
குறைத லில்லாரா யிருப்பர் . 

பொ - ரை . நரகர் தின்றாலுஞ் சர்க்கரை கைக்காது ; தேவர்களே 
தின்றாலும் வேம்பின் விதை கசக்கும் . ( அவைபோல ) அறிவு ஒழுக் 
கங்களால் தகுதியுடையாருந் தகுதியுடையா ரல்லாதவரு மெக்கால 
த்திலுந் தம்முடைய வியற்கை குறைத லில்லாரா யிருப்பர் . ) 

எக்காலுமென்றது செல்வம் , வறுமை ,உயிர்க்கிறுதி முதலியன 
கேரிட்டகாலத்து மென்பதனை . தேவரே என்பதில் ஏ - உயர்வுசிற 
ப்பு . வேம்பு முதலாகு பெயர் . நீர்மை என்னும் எழுவாய் குன்றலென் 
னும் பயனிலை கொண்டது . ஆமிரண்டும் , எயும் அசை . பின்னே 
தேவரென்றதனால் யாவரென்றது நரகரை . முன்னுள்ள உம்மை 
இழிவு சிறப்பு . பின்னுள்ள உம்மை உயர்வு சிறப்போடு எதிர் மறைப் 
பொருளது . 

The worthy as well as the unworthy keep their natures 
ever unchanged . Sugar tastes not bitter whoever may eat it, 
and margosa tastes bitter be it gods that eat it. 

( 112 ) 
113. காலாடு போழ்திற் கழிகிளைஞர் வானத்து 

மேலாடு மீனிற் பலராவ - ரேலா 
விடரொருவ ருற்றக்கா லீர்ங்குன்ற நாட 
தொடர்புடையே மென்பார் சிலர் . 

10 


110 

நாலடியார் மூலமும் உரையும் . ( க 2. - ஆம் 
இ -ள். ஈர் குன்ற நாட - குளிர்ச்சியாகிய மலைகாட்டை யுடை 
யானே , கால் ஆடு போழ்தில் - (தாளாண்மை யுடையராய்த் திரியுங் 
காலத்தில் , பலர் -பலபேர் , வானத்துமேல் - ஆகாயத்தின் மேலிடத் 
தில் , ஆடு - விளங்குகின்ற , மீனின் - விண் மீன்களினும் , கழிகிளை 
ஞர் ஆவர் - மிக்க உறவினராவர் , ஏலாத - ( பாவரும் விரும்பி ) ஏற் 
றுக்கொள்ளாத , இடர் - வறுமைத் துன்பத்தை , ஒருவர் உற்றக்கால் 
ஒருவர் அடைவாராயின் , சிலர் - சிலரே , தொடர்பு உடையேம் - 
( முன்னே யாம் ) நட்புடையோம் , என்டார் - என்று சொல்லுவர் . 
பொ - ரை . குளிர்ச்சியாகிய மலை நாட்டை 

யுடையானே ! 
தாளாண்மை யுடையராய்த் திரியுங்காலத்தில் பலபே ராகாயத்தின் 
மேலிடத்தில் விளங்குகின்ற விண்மீன்களினும் மிக்க வுறவின 
பாவார் . யாவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளாத வறுமைத்துன்பத்தை 
யொருவ ரடைவாராயின் , சிலரே முன்னே யாம் நட்புடையோ 
மென்று சொல்லுவர் . 

மேல் இடவாகுபெயர் . சிலரென்பத னீற்றில் தேற்றேகாரம் 
விகாரத்தால் தொக்கது . கழிகிளைஞரென்ற துதெருங்கியவு றவினரை . 

When a mau moves prosperously on , kinsfolk are as nun 
erous as the stars in the heaven , and when he is subjected 
to bateful misery , O Lord ( of cool hill regious ! it is but a few 
that claim kinsbip with him . 

( 113 ) 
114. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றி 

னடுவண தெய்த விருதலையு மெய்து 
நடுவண தெய்தாதா னெய்து முலைப்பெய் 

டுவது போலுந் துயர். 
இ - ள் . வையத்து . உலகத்தில் , வடு இல்லாமல் - ( அவமதிப் 
பாகிய ) குற்றமில்லானா , மன்னிய - நிலைபெறும்படி , மூன்றில் - அறம் 
பொருளின்பமாகிய மூன்று பொருளில் , நடுவணது - ( அவற்றின் ) 
இடையில் நின்றதாகிய பொருளை , எய்த- ( ஒருவன் ) அடைய , இரு 
தலையும்- (அப்பொருளுக்கு ) முன்னும் பின்னும் நின்ற அறத்தையும் 
இன்பத்தையும் , எய்தும் - ( அதுகாரணமாக ) அடைவான் , நடுவ 
ண து - இடையில் நின்றதாகிய அப்பொருளை , எய்தாதான் - அடையா 
தவன் , உலைப்பெய்து - ( கொல்லன் ) உலையிலிட்டு , அடுவதுபோலும் 
சாய்ச்சுவதினாலுண்டாம் துன்பத்தை ஒக்கும் , துயர் - துன்பத்தை , 
எய்தும் ( பொருளின்மையால் ) அடைவான் . 


அதிகாரம் .) 


மெய்ம்மை . 


111 


பொ - ரை . உலகத்தி லவமதிப்பாகிய குற்றமில்லானாகி நிலை 
பெறும்படி அறம்பொருளின்பமாகிய மூன்று பொருளில் அவற்றி 
னிடையில் நின்றதாகிய பொருளை யொருவனடைய அப் பொரு 
ளுக்கு முன்னும் பின்னும் நின்ற அறத்தையு மின்பத்தையும் அது 
காரணமாக அடைவான் . இடையில் நின்றதாகிய அப் பொருளை 
அடையாதவன் கொல்லன் உலையிலிட்டுக் காய்ச்சுவதினாலுண்டா 
கும் துன்பத்தையொக்கும் துன்பத்தைப் பொருளின் மைய 


லடை 


வான் . 


" இல்லாரை எல்லாரும்எள்ளுவர் " ஆதலின் , வடுவிலாமல் மன் 
னீய வெனவும் , இம்மை மறுமை- வீடென்னும் மூன் றனையர் தருவ 
தா தலால் அறம் முதலிலும் , இம்மை மறுமை இரண்டனையுந்தருவ 
தாதலால் பொரு ளிடையிலும் , இம்மை ஒன்றையே தருவதாதலால் 
இன்பம் கடையிலும் வைத்து அறிவுடையோரால் எண்ணப்பட்ட 
மையால் பொருளை நடுவணது என்றும் , மற்ற இரண்டையும் இரு 
தலையும் என்றுங் கூறினர்.வைத்தமுறையே காலத்தைப்பற்றி அறம் 
முதலும் , இடத்தைப்பற்றி இன்பம் முதலுமாக நிற்றலாய் அவை 
பண்பாகுபெயரால் தலையெனப்பட்டன . அவெது எதிர்காலவினைப் 
பெயர் . இடைவிடாது நின்று வருத்துவதாகிய பொருளின்மைக்கு 
உவமித்தமையால் , உலைத் தீ யிடைவிடாது நின்ற கொல்லனுலைக்கா 
யிற்று . இலாமல் என்னும் எதிர்மறை வினையெச்சம் ஈறுதொகுத் 
தல் . மன்னிய என்னும் செய்யிய என்னும் வினையெச்சம் எய்த என் 
னும் செயவெனெச்சங் கொண்டது . 

Of the three things that endure on this faultless earth , 
when the middle thing is gained , things on both sides of it are 
gained also. One who gains not the middle thing, suffers pain 
like to that an animal would feel when put into a blacksmith s 
for ge. 

( 114) 
115. நல்லாவின் கன்றாபி னாகும் விலைபெறூஉங் 

கல்லாரே யாயினுஞ் செல்வர்வாய்ச் சொற்செல்லும் 
புல்லீரப் போழ்தி னுழவேபோன் மீதாடிச் 
செல்லாவா நல்கூர்ந்தார் சொல் . 
இ - ள் . நல் ஆவின் - உயர்சாதிப் பசுவினது , கன்று ஆயின் . 
கன்கு யிருப்பின் , நாகும் - இளங்கன்றும் , விலைபெறும் - மிக்க விலை 
யைப்பெறும் , ( அது போலக் ) கல்லாசே ஆயினும் - கல்வி யறிவில்லா 
சாயிருப்பினும் , செல்வர் - பொருட்செல்வ முடையாரது , . வாய்ச் 


112 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ கஉ ஆம் 


சொல் - வாய்ச்சொல்லானது , செல்லும் - (யாவராலும் ) ஏற்றுக் 
கொள்ளப்படும் , நல்கூர்ந்தார் சொல் - பொருட்செல்வ மில்லாரது 
சொற்கள் , புல் ஈரப்போழ் தின் - ( நிலம் ) சிறி தீரமாகிய காலத்தில் , 
உழவேபோல் - உழுதற்கருவியேபோல , மீது ஆடி - ( கேட்போர் ) 
உள்ளத்திற் பதியாமல் , செல்லா ஆம் - ஏற்றுக் கொள்ளப்படாதன . 


உரம் . 


போ - ரை . உயர்சாதிப் பசுவினது கன்றாயிருப்பின் இளங்கன் 
றும் மிக்க விலையைப் பெறும் . அதுபோலக் கல்வியறிவில்லாரா யிருப் 
பினும் பொருட்செல்வமுடையாரது வாய்ச்சொல்லானது யாவராலு 
மேற்றுக்கொள்ளப்படும் . பொருட்செல்வமில்லாரது சொற்கள் நிலம் 
சிறி தீரமாகிய காலத்தி லுழுதற் கருவியேபோலக் கேட்போ ருள் 
பாத்திற் பதியாமல் ஏற்றுக்கொள்ளப் படாதனவாம் . 

ஆவின் கன்றென்பது பருவத்தைக் குறித்தலின்றி இன்னத 
னால் ஈனப்பட்டதென்னும் பொருளிலும் ,நாகென்பது பருவத்தைக் 
குறிப்பதிலும் வந்தன . உம்மைகள் இழிவு சிறப்பு . சொற்செல்லுத 
லாகிய சிறப்புக்கருதி வாய்ச்சொல் என வேண்டாது கூறப்பட்டது . 
செல்வர் ஒருவாறு ஒருமுறை ஒரு பொருளைப்பற்றிக் கூறினும் 
செல்லுதல் நோக்கி , ஒருமையாக் கொள்ளினும் பொருந்தும்படி 
" சொர்செல்லும் எனவும் , செல்வமில்லார் பலவாறு பலமுறை ஒரு 
பொருளைப்பற்றிக் கூறினும் செல்லாமை நோக்கிச் சொற்செல்லா 
எனவுங்கூறினர் . உழவு தொழிலாகுபெயர் ; உழு பகுதி , அ சாரியை 
உகரக்கேடு சந்தி , வு புடைபெயர்ச்சி விகுதி . 

The youngest calf fetches a high price if it is the calf of a 
good cow ; whatever the rich may sar , though they A1c illiterate, 
passes current and as the plough when moisture is scanty ( n ere 
ly grazes the surface ) , the words of the poor fail to make any 
impression (on the hearers ). 

( 115 ) 


116. இடம்பட மெய்ஞ்ஞானங் கற்பினு மென்று 

மடங்காதா ரெனறு மடங்கார் -- தடங்கண்ணா 
யுப்பொடு நெய்பா றயிர்காயம் பெய்தடினுங் 
கைப்பறா பேய்ச்சுரையின் காய் . 
இ -ள் . தடவு கண்ணாய் - பெருமையாகிய கண்களையுடையாளே , 
பேய்ச் சுரையின் காய் - பேய்ச் சுரைக்காய்கள் , உப்பொடு - உப்பு 
டனே , நெய் - நெய்யையும் , பால் - பாலையும் , தயிர் தயிரையும் , 


அதிகாரம் .] 


மெய்ம்மை . 


113 


காயம் - காயவகைப் பலவற்றையும் , பெய்து - இட்டு , அடினும் 
சமைப்பினும் , கைப்பு அறா - ( தம்மியற்கையாகிய ) கசப்பு நீங்கா . 
(அதுபோல ) என்றும் - கற்ற காலத்தும் , அடங்காதார் - அடங்கி 
யொழுகு மியல்பில்லாதவர் , இடம்பட - ( தம்முள்ளத்தின் ) இடத் 
தில் பொருந்தும்படி , மெய்ஞ்ஞானம் - உண்மையாகிய ஞான ஏல் 
களை , கற்பினும் - கற்றாராயினும் , என்றும் அடங்கார் - எக்காலத் 
தும் அடங்கி யொழுகார் . 

பொ - ரை . பெருமையாகிய கண்களை யுடையாளே ! பேய்ச் 
சுரைக்காய்கள் உப்புடனே நெய்யையும் பாலையுந் தயிரையுங் 
காயவகைப் புலவற்றைபு மிட்டுச் சமைப்பினும் தம்மியற்கையாகிய 
கசப்பு நீங்கா , அதுபோல , கற்றகாலத்தும் அடங்கியொழுகு மியல் 
பில்லாதவர். தம்முள்ளத்தி னிடத்தில் பொருந்தும்படி யுண்மை 
யாகிய ஞான நூல்களைக் கற்றாராயினு மெக்காலத்தும் அடங்கி 
யொழுகார் . 


என்றும் என இருமுறை கூறியது அவர தடங்காமையின் 
மெய்ம்மையை இழித்தற்கும் , உப்பை ஒடுக்கொடுத்துப் பிரித்தது 
கெய்ம்முதலியவற்றினும் இன்றியமையாத தென்பதற்கும் . ஞானம் 
காரியவாகுபெயர் . கற்றபின் அடங்கி யொழுகலும் , உப்போடு நெய் 
முதலியவற்றைப் பெய்து சமைத்தபின் கைப்பறுதலும் உண்டாதல் 
வேண்டுமாதலால் உம்மைகள் உயர்வு சிறப்புப் பொருளனவாய் நின் 
றன ; என்றும் அடங்காதா ராதலின் அவர் ஆசிரியனை வழிபட் டடங் 
கிக் கல்லாமையையும் , பேய்ச்சுரைக்காயை உப்பொடு நெய்ம் முத 
லியபெய்து அடுவாரின்மையையும் உணர்த்தின எனக் கொள்ளின் 
எதிர்மறை உம்மைகளுமாம் . இடமென்பதைப் பண்புப் பெயராகக் 
கொண்டு , இடம்பட என்பதற்கு விரிவாக என உரைத்தலுமாம் . 


Though they apply themselves unceasingly to a study of 
the vast lore of true wisdom , the men that are of a turbulent 
disposition retain their nature to the end . O wide- eyed maidon ! 
T hough cooked with salt , ghee , milk , curd , and spices , the 
wild gourd keeps its bitter css all the same . 

(116 ) 
117. தம்மை யிகழ்வாரைத் தாமவரின் முன்னிகழ்க 

வென்னை யவரொடு பட்டது - புன்னை 
விறற்பூங் கமழ்கானல் வீங்குநீர்ச் சேர்ப்ப 
வுறற்பால யார்க்கு முறும் . 


114 

நாலடியார் மூலமும் உரையும் . ( கஉ -ஆம் 
இ - ள் . புன்னை - புன்னையினது , விறல் - ( புலால் நாற்றத்தைக் 
கடிதலாகிய ) வெற்றியமைந்த , பூ கமழ் - மலர்கள் மணக்கின்ற, 
கானல் - சோலையையுடைய , வீங்கு நீர்ச் சேர்ப்ப - கடலின் 

னது துறை 
யை யுடையானே , உறற்பால - துன்பப்படுதலின் வகையனவாகிய 
வினைகள் , யார்க்கும் - எத்தன்மையார்க்கும் , உறும் - வந்தடையும் , 
(( ஆதலால்) தம்மை இகழ்வாரை - தம்மை இகழ்பவரை , தாம் - தாம் , 
அவரின் முன் - அவ்விகழ்வாரினும் முற்பட , இகழ்க - இகழக்கடவர் , 
அவசொடு பட்டது - அவரோடு தமக்குண்டாகிய உறவு , என்னை - 
என்ன பயனுளது 

? 
பொ - ரை . புன்னையினது (புலால் நாற்றத்தைக் கடிதலாகிய ) 
வெற்றியமைந்த மலர்கள் மணக்கின்ற சோலையையுடைய கடலி 
னது துறையையுடையானே ! துன்பப்படுதலின் வகையனவாகிய 
வினைகள் எத்தன்மையார்க்கும் வந்தடையும் . ஆதலால் தம்மை 
இகழ்பவரைத் தாம் அவ்விகழ்வாரினும் முற்பட இகழக்கடவர் . அவ 
போடு தமக்குண்டாகிய உறவு என்ன பயனுளது ? 

ஐந்தனுருபு உறழ்பொருளில் வந்தது ; உறழ் பொருளாவது மாறு 
படக் கூறப்படுவது . துன்பந் தருவதாகிய ஊழ் விடாதாதலால் , உற 
வை மதியாமல் இகழ்வாரை இகழ்வதினால் தம்பயன் கெடுமெனக் 
கருதாமல் அவரினும் மிகுதியாக இகழ்க என்பது கருத்து . 

Those who despise them , let them despise to their very 
face . What have they to do with sucli ? O lord of the sea 
shore where the punnai flowers perfume the glades ! what is 
fated comes to all . 

( 1.7 ) 
118. ஆவே றுருவின வாயினு மாபயந்த 

பால்வே றுருவின வல்ல வாம்--பால்போ 
லொருதன்மைத் தாகு மறநெறி யாபோ 
லுருவு பலகொள லீங்கு . 
இ - ள் . ஆ - பசுக்கள் , வேறு உருவின - பலவகைப்பட்ட உருவ 
முடையன , ஆயினும் - அவ்வாறு அமைந் திருப்பினும் , ஆ - அப் பசுக் 
கள் , பயந்த - கொடுத்த , பால் - பால்கள் , வேறு உருவின அல்ல - பல 
வகைப்பட்ட உருவமுடையன வல்லன . ஈங்கு - இவ்வுலகத்தில் , 
நெறி - ( அறத்தை ஆசரிக்கும் ) ஒழுக்கங்கள் , ஆ போல - பசுக்களைப் 
போல , பல உருவுகொளல் - பலவகைகளைக் கொள்ளுதலே அன்றி , 
அறம் - அவ்வறத்தின் பயன்கள் , பால்போல - பாலைப்போல , ஒரு 
கன்மைத்து ஆகும் - ஒருதன்மையுடையன ஆகும் . 


அதிகாரம் .) மெய்மை , 

115 
பொரை , பசுக்கள் பலவகைப்பட்ட வுருவமுடையன . அவ்வா 
றமைந்திருப்பினும் அப்பசுக்கள் கொடுத் தபால்கள் பலவகைப்பட்ட 
வுருவமுடையனவல்லன . இவ்வுலகத்தி லறத்தையாசரிக்கு மொழு 
க்கங்கள் பசுக்களைப் போலப் பலவகைகளைக் கொள்ளுதலே யன்றி 
யவ்வறத்தின் பயன்கள் பாலைப்போல ஒரு தன்மையுடையன 
வாகும் . 

அறம் சாதியொருமை . அன்றி சொல்லெச்சம் . பசுவின் பன்மை 
நோக்கிப் பாலும் பன்மையாயது . 

Although cows are of diverse forms , the milk they yield 
is not diverse . Like the milk , the path of virtue is one , and liko 
the cows , it takes 

mally forms. 

( 118 ) 
119. யா அ ருலகத்தோர் சொல்லில்லார் தேருங்கால் 

யாஅ ருபாயத்தின் வாழாதார்- யாஅர் 

டையாக வின்னாத தெய்தாதார் யா அர் 
கடைபோகச் செல்வ முய்த்தார் . 
இ - ள் . தேருங்கால் - ஆராய்ந்து பார்க்கின் , உலகத்து - உலகத் 
தில் , ஓர் சொல் - ஒரு நிந்தைச் சொல்லை , இல்லார் - உடையரா யிரா 
தவர் , யார் ஒருவருமிலர் , உபாயத்தின் - தந்திரத்தால் , வாழாதார் - 
உயிர் வழாதார் , யார் - ஒருவருமிலர் , இன்னாதது - துன்பந்தரு 
வதை , இடை- ( தம் வாழ்நாளில் ) இடையில் , ஆ.ஈ -உண்டாக , எய்தா 
தார் - அடையாதவர், யார் - ஒருவரு மிலர் , கடை - தம் வாழ்நாளின் 
முடிவு வரையும் , போக - இடைவிடாது செல்லும்படி , செல்வம் - 
செல்வத்தை , உய்த்தார் . கொண்டு அநுபவித்தவர் , யார் .. ஒருவரு 
மிலர் . 

பொ - ரை . ஆராய்ந்து பார்க்கி னுலகத்தில் ஒரு நிந்தைச் சொல்லை 
யுடையராயிராதவ ரொருவரு மிலர் . தந்திரத்தா லுயிர்வாழாதா 
சொருவரு மிலர் . துன்பந்தருவதைத் தம் வாழ்நாளில் இடையிலுண் 
டாக அடையாதவ ரொருவரு மிலர் . தம்வாழ்நாளின் முடிவு வரையு 
மிடைவிடாது செல்லும்படி செல்வத்தைக் கொண் டநுபவித்தவ 
சொருவரு மிலர் . 

குற்றமில்லா ரில்லை யாதலால் யாஅர் உலகத்தோர் சொல்லில் 
லார் எனவும் ; சாமம் , பேதம் , தானம் , தண்டம் என்னும் இவை 
பெரும்பான்மையும் அரசர்க்குரியனவாயினும் மற்றையோர்க்குஞ் சிறு 
டான்மை உரியனவாதலால் பொதுவாக யாஅர் உடாபத்தின் வாழா 


. 


116 நாலடியார் மூலமும் உரையும் . ( க 2 - ஆம் 
தார் எனவுங் கூறினர் . யார் கடைபோகச் செல்வ முய்த்தா ரென்ற 
தும் பெரும்பான்மைபற்றி . ஒன்றென்னும் அடைபற்றியும் , பின் 
னேகூறும் உபாயம் , இன்னாதது , கடைபோகுஞ் செல்வம் என்பன 
வற்றைப் பற்றியும் சொல் நிந்தையின் மேலது . 

Consider deeply and say : Who is it in the world that is 
free from repronch ? Who is it that does not thrive by pru 
dence ? Who is it that is not, sometime in his life , subjected to 
grief ! Wlio is it that , to the very end , manages to be weal 
thy ? 

( 119 ) 


120. தாஞ்செய் வினையல்லாற் றம்மொடு செல்வதுமற் 

றியாங்கணுந் தேரிற் பிறிதில்லை - யாங்குத்தாம் 
போற்றிப் புனைந்த வுடம்பும் பயமின்றே 
கூற்றங்கொண் டோடும் பொழுது . 
இ- ள் . கூற்றம் - யமன் , கொண்டு - ( தம்மைப் ) பிடித்து , ஓடும் 
பொழுது - விரைந்து செல்லும்போது , ஆங்கு - ஒற்றுமையாகக் 
கூடி வாழ்ந்த காலத்தில் , தாம் போற்றி - (உண்டி முதலியவற்றால் ) 
தாங்கள் பாதுகாத்து , புனைந்த - (ஆடையணி முதலியவற்றால் ) அழ 
குசெய்த , உடம்பும் பயம் இன்று - உடம்பும் பயன்படு தலில்லை, ( ஆத 
லால் ) யாங்கணும் - எல்லா நூற்களிலும் , தேரின் - ஆராயின் , தம் 
மொக செல்வது - தம்முடன் செல்லுந் துணை , தாம் செய்த வினை 
அல்லால் - தாம் செய்த வினை அல்லாமல் , மற்று பிறிது இல்லை 
வேறொரு பொருளில்லை . 

பொ - ரை . யமன் தம்மைப்பிடித்து விரைந்து செல்லும்போது 
ஒற்றுமையாகக் கூடிவாழ்ந்த காலத்தி லுண்டி முதலியவற்றால் 
தாங்கள் பாதுகாத்து ஆடையணி முதலியவற்றா லழகுசெய்த உடம் 
பும் பயன்படுதலில்லை . ஆதலால் எல்லா நூற்களினு மாராயின் தம் 
முடன் செல்லும் துணை தாஞ் செய்த வினையல்லாமல் வேறொரு 
பொருளில்லை . 


செல்வது ஒன் றன்படர்க்கை எதிர்கால வினைப்பெயர் . உண்டி 
முதலியன நல்லுணவு , பனி காற்று வெயிலில் வருந்தாது வைத்தல் , 
பிணிவரின் மருந்துண்ணல் என்பன . உம்மை முற்றும்மை யாதலால் 
யா வினா எஞ்சாமைப்பொருளது . மற்றது உயர்வு சிறப்பு. மற்று 
பிறிதென்னும் பொருட்டு . 


அதிகாரம் . ) தீவினையச்சம் . 

117 
Save the deeds that they do , the things that will go with 
them are naught, howerer carefully one may investigate. When 
Death shal) seize their life and hurry off with it , eren the body 
that tlley tend and decorate , sllall turn to be of no value . ( 120 ) 

Chapter Xll- Fear of Misconduct . 
13 - ஆம் அதிகாரம் : தீவினையச்சம் . 


அஃதாவது தீயவினையைச் செய்தற்கு அஞ்சுதலை யுணர்த்து 
வது . முன் செய்வினையானது வருபிறப்பில் செய்தவன் செல்வம் 
வறுமை முதலியன அடைதற்குக் காரணமாதலையும் , அவ் வினைக்கு 

யைய இயல்பு குன்றா மையாகிய மெய்ம்மையையும் முன் உணர்த் 
தினவர் துன்பந் தருந் தீவினைசெய்யாமையை இதனா லுணர்த்தலால் 

மெய்ம்மையின் பின் வைக்கப்பட்டது . 
121. துக்கத்துட் டூங்கித் துறவின்கட் சேர்கலா 

மக்கட் பிணத்த சுடுகாடு --தொக்க 
விலங்கிற்கும் புள்ளிற்குங் காடே புலன்கெட்ட 
புல்லறி வாளர் வயிறு . 
இடள் . சுடுகாடு - இடுகாடுகள் , துக்கத்தள் - துன்பத்துக்குக் 
காரணமாகிய இல்வாழ்க்கையில் , தூங்கி - சோம்பியிருந்து , துற 
வின்கண் - துறவு வழியில் , சேர்கலாத - சேரும் உணர்வில்லாத , 
மக்கள் - மக்களது , பிணத்த - பிணங்களை யுடையன , தொக்க 
( ஒன்றை யொன்று பிரியாமல் ) சேர்ந்துள்ள, விலங்கிற்கும் - ( சில 
வகை ) மிருகங்களின் பிணங்களுக்கும் , புள்ளிற்கும் - பறவைகளின் 
பிணங்களுக்கும் , காடு - சுடுகாடுகள் , புலன் கெட்ட - மெய்யறிவில் 
லாத , புல் அறிவு ஆளர் - சிற்றறிவை யாளுதலை யுடையாரது , வயிறு 
ஏ - வயிறுகளேயாம் . 

பொ - ரை . இக்காடுகள் ( சுடுகாடு ) துன்பத்துக்குக் காரணமா 
கிய இவ்வாழ்க்கையில் சோம்பியிருந்து துறவு வழியில் சேரும் 
உணர்வில்லாத மக்களது பிணங்களை யுடையன . ஒன்றையொன்று 
பிரியாமல் சேர்ந்துள்ள சிலவகை மிருகங்களின் பிணங்களுக்கும் 
பறவைகளின் பிணங்களுக்குஞ் சுடுகாடுகள் , மெய்யறிவில்லாத சிற் 
றறிவை யாளுதலை யுடையாரது வயிறுகளேயாம் . 

துக்கந்தருவதி லிருப்பவர் அதில் நின்றும் நீங்குதல் செய்யா 
மையால் தூங்கி என்றும் , அருளில்லாராய் விலக்கு பறவைகளை 


118 நாலடியார் மூலமும் உரையும் . [ ககூ - ஆம் 
உண்ணலாகிய பெரும்பாதக வினைகளைச் செய்கின்றமையால் 
அவரை இழித்தற்குப் புலன் கெட்ட புல்ல மிவாளர் என்றுங் கூறி 
னர் . புல் வறிவாள சென்றது தாம் மெய்யறிவிலரா யிருந்தும் அருளு 
டையார் கூறும் உறுதிமொழியைக் கேட்கும் இபல்பில்லாரை . தேற் 
றேகாரத்தை வயிறென்பதனோடு கூட்டுக . மக்கட்பிணம் திரிந்து 
வேறுபடும் தற்கிழமைப் பொருளதாகிய ஆறாம்வேற்றுமைத்தொகை . 
பிணத்த பொருளடியாகப் பிறந்த பலவின் படர்க்கைக் குறிப்பு 
முற்று . 

The corpses of men that oscillate amid sorrows but are 
not prudent enough to renounce, fill the crematory . Tha 
strinachs of the low - minded men , destitute of sense, are the 
Crematory for beasts and birds . 

( 121 ) 
122. இரும்பார்க்குங் காலரா யே திலார்க் காளாய்க் 

கரும்பார் கழனியுட் சேர்வர் -- சுரும்பார்க்குங் 
காட்டுளாய் வாழுஞ் சிவலுங் குறும்பூழுங் 
கூட்டுளாய்க் கொண்டுவைப் பார். 


இ - ள் . சுரும்பு ஆர்க்கும் - வண்டுகள் ஆரவாரிக்கின்ற, காட்டுள் 
ஆய் - காட்டிலிருந்து , வாழும் - வாழ்வதற்குரிய , சிவலும் - கவுதாரி 
யையும் , குறும்பூழும் - காடையையும் , கொண்டு - பிடித்து வந்து , 
கூட்டுள் ஆய் - பஞ்சரத்தில் இருக்க , வைப்பார் - வைத்து வளர்ப்ப 
வர், இரும்பு- ( மறுமையில் ) இருப்பு விலங்கினால் , ஆர்க்கும் - பூட்டப் 
பட்ட , காலர் ஆய் - கால்க ளுடையாராகி , ஏ திலார்க்கு - அயலார்க்கு , 
ஆள் ஆய் - அடிமைகளாய் , கரும்பார் - கருநிலத்திலும் , கழனி.யுள் 
விளை நிலத்திலும் , சேர்வர் - சேர்ந்து தொழில்செய்வர் . 

பொ - ரை . வண்டுக ளாரவாரிக்கின்ற காட்டிலிருந்து வாழ்வதற் 
சரிய சவுதாரி யையுங் காடையையும் பிடித்துவந்து பஞ்சாத்திலி 
ருக்கவைத்து வளர்ப்பவர் , மறுமையி லிருப்பு விலக்கினால் பூட்டப் 
பட்ட கால்களுடையாராகி யயலார்க்கு அடிமைகளாய்க் கரு நிலத் 
திலும் விளைநிலத் திலுஞ்சேர்ந்து தொழில் செய்வர் . 

பாரென்றது நிலத்தை . கருநிலமென்பது நீரில் மலையில் வனத் 
தில் பயன்படாத நிலம் . வெற்பினீரினில் வெவ்வநத்தில் , கறைபடு 
மிகு திதானே கருநிலமாகுமென்ப ” என்னும் நிகண்டாலுமுணர்க . 
அக் நிலத்தில் தொழில் செய்தலாவது அதனைத் திருத்தி உழுது 
கொழுமை யுண்டாக்கிப் பயிரிடல் . இரும்பு கருவியாகுபெயர் . 


அதிகாரம் .] தீவினையச்சம் . 

119 
ஆர்க்குங்கால் என்ற இடத்தால் விலங்கின்மேலது . கருத்தின்படி 
இயங்கலும் , வேண்டியவாறு தீனியெடுத்தலும் காம நுகர்ச்சியு மில் 
லாமற் செய்தல்பற்றிக் கொலையினோடொக்கு மாதலால் இதுவுஞ் 
செய்தல்கூடாதென்பது கருத்து . கரும்பார்கழனி என்பதற்குக் 
கரும்பு ஆர் கழனி எனப் பதம் புரித்துக் கரும்புகள் நிறைகின்ற 
கழனி என உரைப்பினும் பொருந்தும் . 

Tliose who keep , in cages , partridges and quails that dwell 
ill jungles where beetles hum , shall be bound in chains , and , as 
slaves to alien lords, be made to work in the black soil as well 
as the fertile fields. 

( 122 ) 
123. அக்கேபோ லங்கை யொழிய விரலழுகித் 

துக்கத் தொழுநோ யெழுபவே - யக்கா 
லலவனைக் காதலித்துக் கான் முரித்துத் தின்ற 
பழவினை வந்தடைந்தக் கால் . 
இ - ள் . அக்கால் - கழிந்த பிறப்பில் , அலவனை - ஞண்டை , காத 
லித்து - விரும்பி , கால் முரித்து - அதனது கால்களை ஒடித்து , 
தின்ற - தின்றதனாலாகிய , பழவினை-முன்னை வினை , வந்து அடைந் 
தக்கால் - வந்தடைந்தால் , விரல் அழுகி - விரல்கள் அழுகி யில்லா 
தனவாய் , அக்குபோல் - சங்குமணியைப்போல நிறமுடையனவாய் , 
அங்கை ஒழிய - உள்ளங்கை இருக்கும்படி , துக்கத் தொழுநோய் - 
துக்கத்தைத் தரவல்ல குட்டநோய் , எழு ) - உண்டாவார்கள் . 

பொ - ரை . கழிந்தபிறப்பில் ஞண்டை ( சண்டை ) விரும்பி அதன் 
கால்களை யொடித்துத் தின்றதனாலாகிய முன்னைவினை வந்தடைந் 
தால் விரல்க ளழுகி யில்லாதவனவாய்ச் சங்குமணியைப்போல நிறமு 
டையனவா யுள்ளங்கை இருக்கும்படி துக்கத்தைத் தரவல்ல குட்ட 
நோய் உண்டாவார்கள் (உண்டாகப் பெறுவார்கள் ) . 

போலென்னும் இடைச்சொ லடியாகிய முதனிலை வினையெச்சப் 
பொருள் பட்டது , அங்கை பின் முன்னாகத் தொக்க உறுப்புத்தற் 
கிழமைப் பொருளதாகிய ஆறாம் வேற்றுமைத்தொகை . அலவன் 
ஆண்மைப் பெயான்று , சாதிப் பெயர் ; களவனென்பதும் அது . 
கோயெழுப திணைவழுவமைதி ஏ - இரண்டும் அசை . தின்ற காரணப் 
பொருட்டாகிய இறந்தகாலப் பெயரெச்சம் . 

In those times they loved to feed on crabs and ate them 
breaking their joints . When those old deeds come, horrible 


120 நாலடியார் மூலமும் உரையும் . (கங -ஆம் 
leprosy afilicts them and eats away the fingers leaving tho 
palm alone which is uplite as a clauk . 

( 123 ) 
124. நெருப்பழற் சேர்ந்தக்கா னெய்போல் வதூஉ 

மெரிப்பச்சுட் டெவ்வநோ யாக்கும் - பரப்பக் 
கொடுவினைய ராகுவர் கோடாருங் கோடிக் 
கடுவினைய ராகியார்ச் சார்ந்து . 

இ - ள் . பொய் போல்வதும் - நெய்யும் , நெருப்பு அழல் - தீயினது 
வெப்பத்தை , சேர்ந்தக்கால் - சேர்ந்தால் , எரிப்பச்சுட்டு - ( சார்ந்த 
வரை) வேகும்படி சுட்டு , எவ்வநோய் - துன்பந் தரும் நோயை , ஆக் 
கும் - உண்டாக்கும் , கோடாரும் - (நல்லொழுக்கத்தினின்றும் ) தவ 
றுதலில்லாதவரும் , கடுவினையர் ஆகியார் - கொடுமையாகிய தொழி 
லைச் செய்பவராயினாரை , சார்ந்து சேர்ந்ததினால் , சோடி - (தம்மொ 
ழுக்கத்தினின்றும் ) தவறி , பாப்ப - மிகு தியாக , கொடுவினையர் ஆகு 
வர் - ( தம்மொழுக்கத்துக்கு ) மாறாகிய தொழில் செய்பவர் ஆகுவார் . 

பொ - ரை . நெய்யும் தீயினது வெப்பத்தைச் சேர்ந்தால் சார்ந்த 
வரை வேகும்படி சுட்டுத் துன்பந்தரும் நோயை யுண்டாக்கும் . நல் 
லொழுக்கத்தினின்றுந் தவறுதலில்லாதவருங் கொடுமையாகிய தொ 
ழிலைச் செய்பவ ராயினாரைச் சேர்ந்த தினால் தம் மொழுக்கத்தினின் 
றுக் தவறி மிகுதியாகத் தம் மொழுக்கத்துக்கு மாறாகிய தொழில் 
செய்பவ ராகுவார். 

அழலென்பதன் ஈற்று லகரம் சந்த இன்பப் பொருட்டுத் திரிந் 
தது . போல்வது உரையசை இடைச்சொல் . உம்மைகள் எரிப்பச் 
சுடாத இயல்பின தென்பதையும் கோடாத ஒழுக்கத்தின ரென்ப 
தையும் உணர்த்தலால் உயர்வு சிறப்பு . கொடுமை செம்மைக்கு மாறா 
கிய பண்புணர்த் துஞ் சொல் . இக் கொடு என்பதன் விகாரம் கோடா 
ரென்பதன் முதனிலை . 

Even things like gliee, when joined with the heat of fire, 
will burn and cause grievous hurt ; eveu men of upright con 
duct, by associating with those that do evil deeds , sierre 
and become men that give themselves up to doingthe vilest 
deeds . 


( 124 ) - 


125. பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் 

வரிசை வரிசையா நந்தும் -- வரிசையால் 
வானூர் மதியம் போல் வைகலுந் தேயுமே 
தானே சிறியார் தொடர்பு . 


அதிகாரம் .] தீவினையச்சம் . 

121 
இ -ள் . பெரியவர் - பேரறி வுடையாரது , கேண்மை - நட்பு , 
பிறைபோல - பிறை பெருகுவது போல் , நாளும் - தினமும் , வரிசை 
வரிசையாக - முறை முறையாக , தானே நந்தும் - தானே பெருகும் , 
சிறியார் தொடர்பு - சிற்றறிவுடையாரது கட்பு , வான் ஊர் - ஆகா 
யத்தில் தவழ்ந்து செல்லும் , மதியம் போல் - நிறைந் தமதி குறை 
வதுபோல , வைகலும் - தினமும் , வரிசையால் - முறையில் , தானே 
தேயும் - தானே குறையும் . 

பொ - ரை . பேரறிவுடையாரது நட்புப் பிறை பெருகுவது போ 
லத் தினமும் முறை முறையாகத் தானே பெருதம் ; சிற்றறிவுடை 
யாரது நட்பு ஆகாயத்தில் தவழ்ந்து செல்லும் நிறைந்தமதி குறை 
வதுபோலத் தினமும் முறையில் தானே குறையும் . 

பெரியவர்கேண்மை பெரியவரோடு பெரியவர் செய்யுங்கேண் 
மை என்பது . சிறியார் தொடர்பும் அது . நாளும் , வைகலும் என் 
றது நட்புக் கொண்டபின் நிகழும் நாட்களை - அடுக்கு இடைவிடா 
மைப் பொருளது . தான் கீழ்த்திசையில் தோன்றி மேற்றிசையிற் 
செல்லுதல் யாவராலுங் காணப்படுதலால் மதியத்துக்கு வானூ 
ரென்னும் அடை கொடுக்கப் பட்டது . நாள் செல்லச் செல்லத் தம் 
இயல்பு தம்மில் தெரிந்து ஒருவரையொருவர் நட்டல் மிகுதலால் 
அவர் நட்புக்குப் பிறையும் , அவ்வாறு தெரிந்தபின் ஒருவரையொரு 
வர் நட்டல் குறை தலால் அவர் நட்புக்கு மதியமும் உவமையாயின . 
தானே என்பது பெரியவர் கேண்மைக்குக் கூட்டுக . ஏ - பி.ரிநிலை . 
ஒருவரையொருவர் நட்புக்கொள்ளச் செய்வன அவரவருடைய நற் 
குண நற்செய்கைகளினது உண்மையும் இன்மையுமாதலின் கேண் 
மைதானே நந்தும் , தொடர்பு தானே தேயு மெனக் கேண்மை 
தொடர்புகளின் மேல் வைத்துக் கூறினர் . வரிசையால் உருபு மயக் 
கம் . முறை என்றது பெருகுதல் குறைதலிரண்டும் ஒரு நிகரன 
வாய் நிகழும் முறையை . 

Great men s friendship grows by degrees every d.uy like 
the crescent moon , but little men s alliance by degrees dwindlez 
avay (into nothing ) even as the fall moon in the heaven . ( 123) 
126. சான்றோரெனமதித்துச் சார்ந்தாய்மற் சார்ந்தார்க்குச் 

சான்றாண்மை சார்ந்தார்கணில்லாயின் -சார்ந்தாய்கேள் 
சாந்தகத் துண்டென்று செப்புத் திறந்தொருவன் 
பாம்பகத்துக் கண்ட துடைத்து . 

11 


122 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( கங-ஆம் 


பல 


இ - ள் . சான்றோர் என் - (இவர் பல நற்குணங்களாலும் ) நிறைக் 
தோரென்று , மதித்து - எண்ணி , சார்ந்தாய்மன் - மிகுதியும் நட்புக் 
கொண்டாய் , சார்ந்தாய்க்கு - ( அவ்வாறு எண்ணி ) நட்புக்கொண்ட 
நினக்கு , சார்ந்தார்கண்-( நின்னால் ) நட்புக்கொள்ளப்பட்டாரிடத்து , 
சான்றாண்மை - ( பல நற்குணங்களாலும் ) நிறைந்து ( அவற்றை ) 
ஆளுந்தன்மை , இல் ஆயின் - உண்டாயிருத்தல் இல்லை ஆனால் , 
சார்ந்தாய் கேள் - ( ஆராயாமல் ) நட்புக்கொண்டவனே கேள் , ( அக் 
நட்பு ) ஒருவன் - ஒருவன் , சாந்து - சந்தனம் , அகத்து உண்டு - 
உள்ளே யிருக்கிறது , என்று - என்று எண்ணி , செப்பு - செப்பினை ) 
திறந்து - (மேல்மூடியைத் ) திறந்து , அகத்து- ( அச் செப்பின் ) உள் 
ளிடத்து , பாம்பு - பாம்பை , கண்டது - கண்டதனாலுண்டாகிய அச் 
சத்தை , உடைத்து - உடையது . 

பொ - ரை . இவர் நற்குணங்களாலு நிறைந்தோரென் 
றெண்ணி மிகுதியும் நட்புக்கொண்டாய் ; அவ்வா றெண்ணி நட்புக் 
கொண்ட நினக்கு (நின்னால் ) நட்புக்கொள்ளப்பட்டா ரிடத்துப் பல 
நற்குணங்களாலும் நிறைந்து அவற்றை யாளுந் தன்மையுண்டா 
யிருத்த லில்லையானால் ஆராயாமல் நட்புக் கொண்டவனே கேள் ! 
அந் நட்பு ஒருவன் சந்தனம் உள்ளே யிருக்கிறதென் றெண்ணிச் 
செப்பினை ( மேல் மூடியைத் ) - திறந்து அச் செப்பி னுள்ளிடத்துப் 
பாம்பைக்கண்டதனா லுண்டாகிய வச்சத்தை யுடையது . 

வினை முதல் வினையைக் காரியத்தின்மே லேற்றிக் கூறிய ஒன் 
றன்படர்க்கை இறந்தகால வினைப்பெயராகிய கண்டது அச்சத் 
தின்மேலது . நீயடைந்த பயனையொத்த பயனை அவனடை 

டந்தா 
னென்பான் நீயடைந்ததை யவனடைந்தான் என்றாற்போல நின்ற 
கண்ட துடைத்து என்பதற்குக் கண்டதனா லுண்டாகிய அச்சத்தை 
உடையதெனவுரைக்க . மன் மிகுதிப்பொருளது . குணத்தையும் 
செயலையும் பலவாறு ஆராய்ந்து நட்புக்கொள்ள வேண்டுமென்பது 


க 


Thou madest friends with them regarding them as great 
men ; if by thee who made friends with them , greatness cannot 
be realised in them , o listen thou that madest friends with 
them , it is just like one s opening a casket thinking it contains 
some odorous unguent and fiuding in it a snake instead . ( 126 ) 
127. யா அ ரொருவ ரொருவர்தம் முள்ளத்தைத் 

தேருந் துணைமை யுடையவர்- சாரல் 
கனமணி நின்றிமைக்கு நாடகேண் மக்கண் 
மனம்வேறு செய்கையும் வேறு . 


123 


அதிகாரம் .) 

தீவினையச்சம் . 
இ - ள் . சாரல் - சாரலில் , கன மணி - பெருமணிகள் , நின்று 
இமைக்கும் - இடைவிடாமல் ஒளியெறிக்கும் , நாட - மலை.நாட்டை 
யுடையானே , மக்கள் - மனிதருடைய , மனம் வேறு - எண்ணமும் 
வேறு , செய்கையும் வேறு - ( புறத்தில் ) செய்யுஞ் செயலும் வேறு , 
( ஆதலால் ) யார் ஒருவர் - எவரொருவர் , ஒருவர்தம் - ஒருவருடைய , 
உள்ளத்தை - எண்ணத்தை , தேரும் - ஆராய்ந்து துணியும் , துணை 
மை - கருவியாகிய அறிவை , உடையவர் - உடையராவர் ( ஒருவரு 
மிலர் . ) 

பொ - ரை . சாரலில் பெருமணிக ளிடைவிடாமல் ஒளியெறிக் 
கும் மலைநாட்டை யுடையானே ! மன தருடைய எண்ணமும் வேறு , 
புறத்தில் செய்யுஞ் செயலும் வேறு . ஆதலா லெவரொருவர் ஒருவ 
ருடைய எண்ணத்தை யாராய்ந்து துணியுங் கருவியாகிய அறிவை 
யுடையராவர் ? ஒருவருமிலர் . 

ஆதலால் பலநாள் பலவழியால் ஆராய்ந்து ஒருவரை நட்புக் 
கொளல் வேண்டும் ; இல்லையாயின் அவர் தீக்குணத்தால் தம் நற்கு 
ணமாறித் தீவினைசெய்ய உடன்படுவாரென்பது . தேர்தற்குக் கருவி 
யா தலால் அறிவைத் துணை என்றார் . சாரல் தொழிலாகுபெயர் . 
இமைக்கு மென்பதில் இமைத்தல் கண்ணின் மேலிதழைக் கீழி ) 
ழோடு பொருத்தல் ; அது தனக்குக் காரணமாகிய ஒளிசெய்தலின் 
மேல் நிற்றலால் காரணத்தைக் காரியமாகக் கூறுவதோ ருபசார 
வழக்காம் . 

Which man is it that is capable of knowing another s 
mind ! O Lord of lilly regions where valuable gems sparkle ! 
listen , men s minds differ widely from their deeds . 

( 127 ) 
128. உள்ளத்தா னள்ள துறுதித் தொழிலராய்க் 

கள்ளத்தா னட்டார் கழிகேண்மை- தெள்ளிப் 
புனற்செதும்பு நின்றலைக்கும் பூங்குன்ற நாட 
மனத்துக்கண் மாசாய் விடும் . 
இ - ள் . புனல் - அருவி நீர் , தெள்ளி - தெளிவுடையராகி , 
செலும்பு - சேற்றை , நின்று அலைக்கும் - நீங்காமல் கழுவுகின்ற , பூ 
குன் றநாட - பொலிவாகிய மலை நாட்டானே , உள்ளத்தால் - மனத் 
தினால் , நள்ளாது - நட்புச் செய்யாமல் , உறுதி - ( தாம் அடையும் ) 
பயனுக்குத் தகுந்த , தொழிலராய்- ( கட்பின் ) செய்கை யுடையாராகி, 
கள்ளத்தால் - வஞ்சனையினால் , நட்டார் - நட்புச் செய்தவரதி , கழி 
கேண்மை - நெடுநாள் செய்யும் நட்பு , மனத்துக்கண் - ( அவரால் 


- 


124 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க கூ - ஆப் 
நட்புச் செய்யப்பட்டவருடைய ) மனத்தில் , மாசு ஆய் - குற்றத்தைத் 
தருவதாகி , விடும் - ( பின் ) ஒழியும் . 

பொ - ரை அருவி நீர் தெளிவுடையதாகிச் சேற்றை நீங்காமல் 
சழுவுகின்ற பொலிவாகிய மலை நாட்டானே ! மனத்தினால் நட்புச் 
செய்யாமல் தரமடையும் பயனுக்குத் தகுந்த நட்பின் செய்கை யுடை 
டாராகி வஞ்சனையினால் நட்புச் செய்தவரது நெடுநாள் செய்யும் நட்பு 
( அவரால் நட்புச் செய்யப் பட்டவருடைய ) மனத்தில் குற்றத்தைத் 
தருவதாகிப் பின் ஒழியும் . 

புனலென்பத னீற்று லகரம் எதுகைத் தொடைநோக்கி நகர 
மாகத் திரிந்தது . அவர் பயனை அடைந்த மாத்திரத்தில் விட்டொ 
ழிதலை இவர் கருதுந்தோறு மனத்துக்குத் துன்பந் தருதலால் 
கேண்மை மனத்துக்கண் மாசாய் என்றும் , பின் அவரை நட்புச் 
செய்யாசாதலால் விடும் என்றுங் கூறினர் . நாளினது மிகுதி கேண் 
மையின் மே லேற்றப்பட்டது . ம.சு தருவதனை மாசென்றது உபசா 
ரம் . மலைக்குச் சேறு காற்றாற்படியும் புழுதியாலாகியது . அலைக்கு 
மென்னும் காரணப் பொருட்டாகிய பெயரெச்சம் பூவென்னுங் காரி 
யப்பெயர் கொண்டது . 

The effusire friendslip of the deceitful ones who make 
friends (with you ) with a view to strengthen their position and 
who do not attach tlieuiselves ( to you ) in heart , O Lord of 
beantiful lills where the crystal torronts flow washing away 
things , will end in disappointment to the ninds { of yoa ) . (128) 
129. ஓக்கிய கொள்வாடன் னொன்னார்கைப் பட்டக்கா 

லூக் மழிப்பதூஉ மெய்யாகு - மாக்க 
மிருமையுஞ் சென்று சுடுதலா னல்ல 
கருமமே கல்லார்கட் டீர்வு . 
இ - ள் . ஓக்கிய - ( ஒருஉன் கொல்லும்படி ) உயர்த்திய , ஒள் 
வாள் - கூரிய வாள் , தன் ஒன்னார்கை - தன் பனகவர்கையில் , பட் 
டக்கால் - அகப்படின் , ஊக்கம் -- ( அவ்வாள் தன்னுடைய ) மனவலி 
யை ; அழிட்பதும் - போக்குவதும் , மெய் ஆகும் - உண்மையாகும் , 
( அதுபோல ) ஆக்கம் - ( தன் ) கைப்பொருள் , ( பேதையாரிடத்துச் 
சேரின் ) ( அது ) இருனமயும் - ( தன்னுடைய ) இம்மை மறுமைட் 
பயன்களை , சென்று - தொடர்ந்து , சுடுதலால் - அழித்தலால் , கல் 
லார்கண் - பேதையா ரிடத்தினின்றும் , தீர்வு - நட்பு நீங்குதல் , 
நல்ல சருமமே - அரச்செய்கையேயாம் . 


அதிகாரம் . ] தீவினையச்சம் . 

125 
பொ - ரை . ஒருவன் கொல்லும்படி யுயர்த்திய கூரியவாள் தன் 
பகைவர் கையில் அகப்படின் அவ் வாள் தன்னுடைய மனவலியைப் 
போக்குவதும் உண்மையாகும் . அதுபோலத் தன் கைப்பொருள் 
பேதையாரிடத்துச் சேரின் அது தன்னுடைய இம்மை மறுமைப் 
பயன்களைத் தொடர்ந் தழித்தலால் , பேதையாரிடத்தினின்றும் 
நட்பு நீங்குதல் அறச்செய்னகயேயார் . 

ஒக்கிய பிறவினை ; ஓங்கிய தன்வினை . ஒன்னாரென்னும் எதிர் 
மறை வினைப்பெயரின் முதனிலை ஒன்றென்பதன் மரூஉஆகிய ஒன் . 
தன் உயிரைப் போக்கு தலு மெய்யாகு மென்பதனை அழிப்பதுமே 
ன்ற எதிரது தழீஇய எச்சவும்மையால் தழுவினார் ; இது ஒரு காலத் 
துத் தவறலுங் கூடுமாதலின் . உவமைக்கண் பட்டக்கா லென்றத 
னைப் பொருளுக்குங் கொள்க . தான் தந்தபொருளால் பேதையர் 
செய்யும் தீச்செயல் , கொடுத்த தனக்கு இம்மையில் புகழையும் , மறு 
மையில் துறக்க இன்பத்தையு மழித்தலின் அது இருமையுஞ்சுடும் 
என்றும் , முன்னுணர்ந்து அவரினின்றும் நீங்கின் பொருள் தருத 
லும் , அதனால் வரும் பழிபாவமுந் தம்மை யடையாமையால் தீர்வு 
நல்ல கருமமே என்றுங் கூறினர் . ஏ - தேற்றம் . உறுதித் தொழில 
ருடைய கேண்மையை அவர் வேண்டியதைத் தாராமலே நீக்குக் 
என்பது கருத்து . 

} f the sword a mall brandishes fills into the hands of his 
fons , it will assliredly damp his spirits . As wealth ( bestowell 
on fools as charits) destroys one s merits Here and Hereafter, 
it is indeed a good thing to avoid fools . 

( 129 ) 
130. மனைப்பாசங் கைவிடாய் மக்கட்கென் றேங்கி 

யெனைத்தூழி வாழ்தியோ. நெஞ்சே - யெனைத்துஞ் 
சிறுவரையே யாயினுஞ் செய்தநன் றல்லா 
லுறுபயனோ வில்லை யுயிர்க்கு . 
இ - ள் . நெஞ்சே - மனமே , மனை - இல்வாழ்க்கையில் வைத்த , 
பாசம் - விருப்பத்தை , கைவிடாய் - பற்றறவிடாய் , மக்கட்கு என்று 
( தேடும் பொருள் ) சந்ததியார்க்கு தவு மென்று , ஏங்கி - வருந்தித் தே 
டா நின்று , எனைத்து ஊழி - எத்தனை ஊழிகாலம் , வாழ்தியோ- வா 
ழ்வாயோ , உயிர்க்கு உறுபயனோ - (உடலோடு கூடிநின்ற ) உயிருக் 
குப் பிறப்பினால் அடையும் பயனோ, எனைத்தும் - எவ்வளவும் , சிறு 
வரையே ஆயினும் - சிற்றளவினை யுடைய தாயிருப்பினும் , செய்த 
நின்று அல்லால் - செய்யப்பட்ட அறமல்லாமல் , இல்லை . வேறு 
துணை யில்லை. 


126 

நாலடியார் மூலமும் உரையும் . [ க - அதி ] 
பொ - ரை . மனமே ! இல்வாழ்க்கையில் வைத்த விருப்பத்தைப் 
பற்றறவிடாய் ; தேடும் பொருள் சந்ததியார்க்கு உதவுமென்று வருக் 
தித் தேடாநின் றெத்தனை யூழிகாலம் வாழ்வாயோ. உடலோடுகூடி 
நின்ற உயிருக்குப் பிறப்பினா லடையும் பயனோ எவ்வளவும் சிற்றள 
வினையுடையதா யிருப்பினுஞ் செய்யப்பட்ட அறமல்லாமல் வேறு 
துணை யில்லை . 


மக்கட்கென ஏற்றுக்கோடற் பொருளைக் கூறவே அதற்கிசை 
ந்த செயப்படு பொருளாகிய பொருள் வருவிக்கப்பட்டது . எனைத் 
தென்பதில் எனை எத்தனை யென்பதன் மரூஉ . துவ்விகுதி பகுதிப் 
பொருளது . பிறப்பு வீடென்னும் இரண்டனையும் அடைதற்குச் சா 
தனமாதல் பற்றித் தான் உடலோடு கூடிவாழும் வாழ்க்கையை 
அதன்மே லேற்றி வாழ்தி என்றும் , வாழ்தற்கிடனாய உடல் மழை 
மொக்குளிற்றோன்றிக் கெடுமிதென்று உணரமாட்டாப் பேதைமை 
யைக் குறித்து வாழ் தியோ என்றுங் கூறினார் . முன்னுள்ள ஓ இர 
க்கப் பொருளது , பின்னையது உயர்வு சிறப்புப் பொருளது . 

Thou dost not give up domestic attachment. Planning to 
hoard up wealth for your posterity, how long will you live ! 
O Mind ! be it ever so little, save the good that one does there 
is no other thing that will profit the soul . 

( 130 ) 


Part II . 


ON WEALTH . 
உ . பொருட்பால் . 


அஃதாவது பொருளினது பகுப்புணர்த்துவது . இம்மை, மறு 
மை , வீடென்னும் மூன் றனையுந் தருவதாகிய அறத்தை முன்னுணர் 
த்தின ராதலால் இம்மை மறுமை இரண்டினைத் 
பொருளை அதன்பின் கூறல் முறையாதல் பற்றி இஃ ததன்பின் 
வைக்கப் பட்டது . 

Chapter XIY - Learning . 


தருவதாகிய 


14 - ம் அதிகாரம் : கல்வி . 


அஃதாவது கற்றற்குரிய நூல்களைக் கற்றலை யுணர்த்துவது . 
பொருளை அறத்தின் வழியில் தேடுதற்கும் ,தேடியபொருளைப் பயன் 
படுத்தற்கும் கருவியா யமைந்தது கல்வியறிவாதலின் இதனை முதற் 
கண் கூறுகின்றனர் . 
131. குஞ்சி யழகுங் கொடுந்தானைக் கோட்டழகு 

மஞ்ச ளழகு மழகல்ல --நெஞ்சத்து 
நல்லம்யா மென்னும் நடுவு நிலைமையால் 
கல்வி யழகே யழகு . 
இ - ள் . குஞ்சி அழகும் - சிகையின் அழகும் , கொடுந்தானை - 
( முடித்துக் கட்டுதலாலாகிய ) வளைவுள்ள ஆடையினது , கோடு அழ 
கும்-கரையின தழகும், மஞ்சள் அழகும் - மெய்ப்பூச்சினது அழகும் , 
அழகு அல்ல- ( ஒருவனுக்கு ) அழகல்லவாம் , நெஞ்சத்து - மனத்தில் , 
யாம் நல்லம் - நாம் நல்லபிறப்பினோம் , என்னும் - என்று கருதுகின்ற , 
நடுவுநிலைமையால் - நடுவுநிலைமையாகிய கருத்தைத் தருதலால் , கல்வி 
அழகே - கல்வியின் அழசே , அழகு - அழகாம் . 

பொ - ரை . சிகையினழகும் முடித்துக் கட்டுதலா லாகிய வளை 
வுள்ள ஆடையினது கரையினதழகும் மெய்ப்பூச்சினது அழகும் ஒரு 
வனுக்கு அழகல்லவாம் . மனத்தில் நாம் நல்ல பிறப்பினோம் என்று 


128 நாலடியார் மூலமும் உரையும் . [ கது - ஆம் 
கருதுகின்ற நடுவு நிலைமையாகிய கருத்தைத் தருதலால் கல்வியின் 
அழகே அழகாம் . 

குஞ்சியழகு முதலிய நான்கும் மூன்றாவதற்குரிய ஏதுப்பொரு 
ளில் வந்த ஆறாம் வேற்றுமைத் தொகைநிலைகள் . கொடுமை-வளைவு ; 
கொடுங்கோல் , சொடுவாள் , கொடும்புறம் முதலியவற்றாலுமுணர்க; 
மஞ்சள் நிறத்தினால் வந்த தலைமைபற்றி மெய்ப்பூச்சுக்குக் கருவியாத 
பெயராயிற்று . என்னுதலே நடுவு நிலைமை யாதலால் என்னுமென் 
னும் பெயரெச்சம் நடுவுநிலைமையென்னும் செயற்பெயர் கொண்ட 
தென்க . நாவு நிலைமையைத் தருவதனை நடுவு நிலைமை யென்றார் . 
குஞ்சி முதலியனபோல நிலையில்லாத உடலுக்கன்றி நிலையுடைய 
உயிர்க்கு அறிவாகிய விளக்கத்தைக் தந்து அழகு செய்தலின் கல்வி 
யழகுக்குப் பிரிநிலை ஏகாரங் கொடுக்கப்பட்டது . கல்வியறிவுடையார் 
தம்பிறப்பு நற்பிறப்பெனக்கருதலே தகுதியாதலின் அது நடுவு நிலை 
மையாயிற்று . 

Yeanty of tnft ok hair , heanty of circular garment s folds , 
beauty of saffron tint : these are uot branty ( worth the name ). 
Since learning confers on one self- satisfaction so that one may 
assure oneself ir one s heart I am good ,the beauty of learning 
only can be rightly termed beauty , 

( 131 ) 
132. இம்மை பபக்குமா லீயக் குறைவின்றாற் 

றம்மை விளக்குமாற் றாமுளராக் கேடின்றா 
லெம்யை யுலகத்தும் யாங்காணேங் கல்விபோல் 
மர்ம ரறுக்கு மருந்து . 
இ - ள் . இம்மை - இப் பிறப்பின் பயனை , பயக்கும்-தரும் , ஈய - 
(பிறருக்கு ) ஈவதினால் , குறைவு இன்று - குறைதல் இலது , தம்மை - 
கற்ற தம்மை , விளக்கும் - ( அறிவினால் ) விளங்கச்செய்யும் , தாம் - 
உளர் ஆக - தாம் .உள்ளவராகச் செய்து , கேடு இன்று - கெடுதல் 
இலது , ( ஆதலால் ) எம்மை உலகத்தும் - எவ்வுலகத்திலும் , கல்வி 
போல் - கல்வியைப் போல , மம்மர் - பேதைமையாகிய நோயை , அறுக் 
கும் - ஒழிக்கின்ற , மருந்து - மருந்தை , யாம் காணேம் - யாம் கண்டி 
லோம் . 

பொ - ரை . இப்பிறப்பின் பயனைத் தரும் ; பிறருக்கு ஈவதினால் 
குறைதலிலது ; கற்ற தம்மை அறிவினால் விளங்கச் செய்யும் ; தாம் 
உள்ளவராகச் செய்து கெடுதலிலது . ஆதலா லெவ்வுலகத்திலுங் 
கல்வியைப்போலப் பேதைமையாகிய நோயை ஒழிக்கின்ற மருந்தை 
யாங் கண்டிலோம் . 


கடை 


அதிகாரம் . ] கல் வி. 

129 
இம்மை காரண வாகுபெயர் . பிறப்பின்பயன் அதெமென நூல்க 
ளால் துணிந்தறிவது கல்வியைக்கொண்டாதலால் இம்மை பயக் 
கும் என்றும் , பொருட்செல்வம் போலாது இது வளர் செல்வ மென் 
பார் ‘ ஈயக்குறைவின்று என்றும் , புகழுமோருடம்பெனப்படுதலால் 
தாமுளராய்ச் செய்து என்றும் , கள்வர்முதலியோரால் கொள்ளப் 
படாமல் நிலைத்தலுடையதென்பார் ( கேடின்று என்றுங் கூறினர் . 
செய்தென்னுஞ் சொல் எஞ்சி நின்றது . தான் முற்காரணமாய் 
நின்று உயிர்க்குப் பிறப்பை எய்துவித்துத் துன்பஞ் செய்தலின் 
பேதைமை நோய் எனவும் , அதனை யொழிக்கவல்லது கல்வியறிவே 
பாதலால் அக் கல்வி மருந்து எனவும் உருவகஞ் செய்யப்பட்டன . 

Learning yields fruit in this birth , it does not diminish by 
being given , it brings ylory to its possessor , it dies not till le 
is alive, in no world can we find , lize learning, a medicine tlat 
will root out ignorance. 

( 132 ) 
133. களர்நிலத்துப் பிறந்த வுப்பினைச் சான்றோர் 
விளைநிலத்து நெல்லின் விழுமிதாக் கொள்வர் 

நிலத்தோ ராயினுங் கற்றறிந் தோரைத் 
தலைநிலத்து வைக்கப் படும் . 
இ - ள் . சான்றோர் - ( ஒழுக்கங்களால் ) நிறைந்தோரும் , களர் 
நிலத்து - உவர் நிலத்தில் , பிறந்த - தோன்றிய , உப்பினை . உப்பை , 
விளைநிலத்து - வயலில் தோன்றிய , நெல்லின் - நெல்லைக்கொள்வது 
போல , விழுமிது ஆக - சிறப்புடையதாக , கொள்வர் - கொள்வார் 
கள் , ( அதுபோலக் ) கடைநிலத்தோர் ஆயினும் - கீழ்மையாகிய இடத் 
தில் வைப்பதற்குரிய வருணத்தாராயினும் , கற்றறிந்தோரை - சற் 
மறிந்தவரை, ( முதன்மையாகிய வருணத்தாரைப்போலத்) தலைநில 
த்து - மேன்மையாகிய இடத்தில் , வைக்கப்படும் - வைத்தலே தகுதி , 

பொ - ரை . ஒழுக்கங்களால் நிறைந்தோரும் உவர் நிலத்தில் 
தோன்றிய உப்பை , வயலில் தோன்றிய நெல்லைக் கொள்வது 
போலச் சிறப்புடையதாகக் கொள்வார்கள் . அதுபோல்க் கீழ்மை 
யாகிய இடத்தில் வைப்பதற்குரிய வருணத்தா பாயினும் கற்றறிந்த 
வரை முதன்மையாகிய வருணத்தாரைப் போல மேன்மையாகிய 
டத்தில் வைத்தலே தகுதி என்பது . 

களர் நிலத்து , விளைநிலத்து எனவேண்டாது கூறியது உப்பு , 
நெல் தோற்றியவிடத்தின் இழிவுயர்வுகளை உணர்த்தற்கு . கடலினீ 
பாடுதலும் , அக்கிலத்தைமிதித்தலுஞ் செய்யாராதலின் உம்மைஇழிவு 


130 

நாலடியார் மூலமும் உரையும் . (கச -ஆம் 
சிறப்பு , அது தொகுத்தலாயிற்று , பின்னுள்ள உம்மையும் அது . 
கடை தலை என்பன முறையே கீழ்மை , மேன்மைகளைஉணர்த்தின . 

The salt that is produced in the brackish soil , the great 
ones consider to be better than the padily of the fertile fields , 
Though they are of the lowest extraction , it is but proper that 
the learned ones should be lionored as belonging to the fore 
most. caste . 

( 133 ) 
131. வைப்புழிக் கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை 

மிக்க சிறப்பி னரசர் செறின்வவ்வா 
ரெச்ச மெனவொருவன் மக்கட்குச் செய்வன 
விச்சைமற் றல்ல பிற . 
இ - .ே வைப்பு உழி - வைத்த இடத்தினின்று , கோட்படா - 
( ஞா தியர் முதலியோரால் ) கொள்ளப்படா, வாய்த்து - கிடைக்கப் 
பெற்று , ஈயின் - ( ஏற்போர்க்கு ) ஈந்தால் , கேடு இல்லை - குறைதல் 
இல்லை , மிக்க - ( தம்மினும் ) மிகுந்த , சிறப்பின் சிறப்புடைமையால் , 
அரசர் செறின் - அரசர் கோபிப்பாராயின் , வவ்வார் - அபகரிக்கக் 
கருதார் , ( ஆதலால் ) ஒருவன் - அறிவுடைய ஒருவன் , மக்கட்கு - 
புதல்வர்க்கு , எச்சம் என - தானிறந்தபின் ஒழிந்து நிற்கும் பொருள் 
களாக , மற்றுச்செய்வன - தேடிவைக்கும் பொருள்கள் , விச்சை . 
கல்வியறிவுகள் , பிற அல்ல - மற்றப் பொருள்களல்லவாம் . 

பொ - ரை . வைத்த விடத்தினின்று ஞா தியர் முதலியோரால் 
கொள்ளப்படா ; கிடைக்கப்பெற்று ஏற்போர்க்கு ஈந்தால் குறைதல் 
இல்லை ; தம்மினும் மிகுந்த சிறப்புடைமையால் அரசர் கோபிப்பாரா 
யின் அபகரிக்கக் கருதார் ; ஆதலால் அறிவுடைய வொருவன் புதல் 
வர்க்குத் தானிறந்தபின் ஒழிந்து நிற்கும் பொருள்களாகத் தேடி 
வைக்கும் பொருள்கள் கல்வியறிவுகளே , மற்றப் பொருள்களல்ல 
வாம் . 

வைப்பு தொழிலாகு பெயர் , வைப்புழி இருபெயரொட்டுப் பண் 
புத்தொகைநிலை . வைப்புழி என்றது மனத்தை . பொருள் கல்விப் 
பொருள் செல்வப் பொருளென இரண்டா யடங்கலின் பிற செல்வப் 
பொருளுக்கு ஆயிற்று . தந்தை கற்பிப்பினும் அமையப் பெறுத லரு 
மை நோக்கி வாய்த்து என்றும் , பிறவற்றிற்குக் கோட்படுதல் முத 
லிய மூன்று முண்டையின் எச்சமெனப்படா வாதலால் பிறவல்ல 
வென்றுங் கூறினர் . கல்வி எண் எழுத்தென்பன நோக்கியும் பொ 
உள் மணி பொன் முதலியன நோக்கியும் பன்மையாயின . மிக்க 


அதிகாரம் . ] 


கல் வி . 


131 


சிறப்பாவது சென்றவிடமெல்லா முள்ளார் ஏற்றுக்கொண்டு பொரு 
ட்கொடையும், பூசையும் அச்சத்தாலன்றி உவந்து செய்தல் . எச்சம் 
தொழிலடியாகப் பிறந்தப் பெயர் . எஞ்சு பகுதி , அம் வினைமுதற் 
பொருண்மை விகுதி, பகுதி குற்றியலுகரமாதலால் மெல்லொற்று 
வல்லொற்றானதும் , உகரக்கேடும் சந்தி . அம் விகுதி புடைபெயர்ச்சி 
விகுதியெனக்கொண்டு தொழிலாகு பெய ரெனினும் ஒக்கும் . விச்சை 
ஆரிய மொழிச்சிதைவு ; விஞ்சை எனவும் வழங்கும் . 

It carnot be carried away from the place where it is kept, 
if opportunities occur and it is given , it dues not decrease ; even 
i ? princes euvy , they canunt dispossess one of it; if ono wonld 
bequeath to one s son a legacy , vore there can be as good as 
lening . 

(134 ) 
135. கல்வி கரையில கற்பவர் நாள்சில 

மெல்ல நினைக்கிற் பிணிபல - தெள்ளிதி 
னாராய்ந் தமைவுடைய கற்பவே நீரொழியப் 
பாலுண் குருகிற் றெரிந்து . 

இ - ள் . கல்வி - கல்விகள் , கரை இல - முடிவில்லன , கற்பவர் 
நாள் - கற்பவரது வாழ்நாள்கள் , சில- ( கல்வியி னளவின்மைக்கு சில 
வாயிருக்கின்றன , மெல்ல - மெல்லெனக் கற்ச , நினைக்கின் - நினைத் 
தால் , பிணிபல - ( இடையேவரும் ) பிணிகள் பலவாயிருக்கின்றன, 
( ஆதலால் ) நீர் ஒழிய - நீர் நீங்க , பால் உண் - பாலை யுண்ணுகின்ற , 
குருகின் - அன்னத்தைப்போல , தெள்ளிதின் - குற்றமற்ற அறிவி 
னால் , ஆராய்ந்து - ஆராய்ந்து துணிந்து , அமைவுடைய- ( ஞான நூல் 
களைக் கற்பதற்குத் ) தகுதியுடைய நூல்களை , கற்றுத்தெரிட - ( நல் 
லோர் ) கற்று அறிவார்கள் . 

பொ - ரை . கல்விகள் முடிவில்லன . கற்பவரது வாழ்நாள்கள் 
கல்வியி னளவின்மைக்குச் சிலவாயிருக்கின்றன . மெல்லெனக் கற்க 
நினைத்தால் இடையே வரும் பிணிகள் பலவாயிருக்கின்றன . ஆத 
லால் நீர்நீங்கப் பாலையுண்ணுகின்ற அன்னத்தைப்போலக் குற்ற 
மற்ற அறிவினா லாராய்ந்து துணிந்து ஞான நூல்களைக் கற்பதற்குத் 
தகுதியுடைய நூல்களை நல்லோர் கற்று அறிவார்கள் . 

மெல்ல என்னும் உடன்பாட்டு வினையெச்சக் குறிப்புக் கற்ற 
லின் மேல் நின்றது . சில பல முறையே சின்மை பன்னமை என்னும் 
பண்படியாகப் பிறந்த பலவின் படர்க்கைக் குறிப்பு முற்று . 


, 


132 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ச - ஆட் 
Learning is boundless , the loarner s days are few ; on cool 
reflection one would find diseases are many . The intelligent 
ones wil sift carefully and study the sciences that are worthy 
of study , like the swan that , leaving the ivater , drinks the milk . 


காடை 


136. தோணி யியக்குவான் சொல்லை வருணத்துக் 

காணிற் கடைப்பட்டா னென்றிகழார் 
யவன் றுணையா வாறுபோ யற்றே நூல் கற்ற 
மகன்றுணையா நல்ல கொளல் . 


இ - ள் . தோணி - மரக்கலத்தை , இயக்குவான் - நடத்துவோன் , 
தொல்லை வருணத்து - பழமையாக வழங்கும் வருணங்களில் , கா 
ணின் - ஆராயின் , கடைப்பட்டான் என்று கடையானவனென்று , 
இகழார் - அவம தியாமல் , அவன் துணை ஆக - ( தமக்கு ) அவன் துணை 
யாக , ஆறு போயது அற்று - ஆற்றில் சென்றது போலும் , நூல்கற்ற 
மகன் துணை ஆக - நூல்களைக் கற்றுணர்ந்தவன் துணையாக , நல்ல - 
கல்ல நூற்பொருள்களை , கொளல் - பெறுதல் , காணாய் - நீ அறி . 

பொ - ரை . மரக்கலத்தை நடத்துவோன் பழமையாக வழங்கும் 
வருணங்களில் ஆராயின் கடையானவனென்று அவமதியாமல் தம 
க்கு அவன் துணையாக ஆற்றில் சென்றது போலும் நூல்களைக் கற் 
றுணர்ந்தவன் துணையாக நல்ல நூற்பொருள்களைப் பெறுதல் நீ 


. 


போயதென்னும் இறந்தகாலத் தொழிற்பெயரினீறும் , துணை 
யாக வென்னுஞ் செயவெனெச்சத்தீறும் தொகுக்கப்பட்டன , படை 
ப்புத்தொட்டு வழங்கி வருதலின் தொல்லை வருணத்து என்றும் , 
ஒருவன் மகனெனப்படுதல் குலத்தினாலன்று கல்வியறிவாலென் 
பார் கற்றமகன் என்றுங் கூறினர் . மகன் - ஆடவன் . 

If the boatman happens to be of the lowest caste , they 
will not despiso lim saying he is an outcaste . Behold ! They 
will cross the river with his help ; 8o learn the good things 
with the help of a man who is versed in books. 

(136 ) 


137. தவலருந் தொல்கேள்வித் தன்மை யுடையா 

ரிகலில ரெஃகுடையார் தம்முட் குழீஇ 
நகலி னினிதாயிற் காண்பா - மகல்வானத் 
தும்ப ருறைவார் பதி . 


அ.திகாரம் . ] 


கல்வி . 


-133 


- 


இடள் . தவல் அரு - தவறுதலின்மையாகிய , தொல் கேள்வி 
பழைய நூற்கேள்விகளையும் , தன்மையுடையார் - நல்லொழுக்கத் 
தையுமுடையாரும் , எஃகு உடையார் - கூரறிவுடையாருமாயினோர் , 
தம்முள் இகல் இலர் - தம்மில் பகையிலராகி , குழீஇ -கூடி , நகலின் . 
மகிழ்ந்து உரையாடுதலினும் , இனிது ஆயின்-( எமக்கு ) இன்பந்தரு 
வதானால் , அகல் வானத்து - ( மற்றப் பூதங்களினும்) விசாலித்த ஆகா 
யத்தின் , உம்பர் - மேலிடமாகிய சுவர்க்கத்தில் , உறைவார் - வசிக்குக் 
தேவர்களுடைய , பதி - அமராவதி நகரத்தை , காண்பாம் - பார்க்க 
விரும்புவோம் . 

பொ - ரை . தவறுதலின்மையாகிய பழைய ளற் கேள்விகளையும் 
கல்லொழுக்கத்தையு முடையாருங் கூரறிவுடையாருமாயினோர் தம் 
மில் பகையிலராகிக் கூடி மகிழ்ந்து உரையாடுதலினு மெமக்கு இன் 
பந் தருவதானால் , மற்றப் பூதங்களினும் விசாலித்த வாகாயத்தின் 
மேலிடமாகிய சுவர்க்கத்தில் வசிக்கும் தேவர்களுடைய வமராவதி 
நகரத்தைப் பார்க்க விரும்புவோம் . 

தவறலில்லாமை யென்றது உள்ளபடி உணருந் தன்மையை . 
நூலினது தொன்மை கேள்வியின்மே லேற்றப்பட்டது . நகல் கார 
ணமாகிய மகிழ்வுக்காதலின் அது காரணத்தைக் காரியமாகக் கூறிய 
உபசார வழக்கு . எஃகு - கூர்மை ; அஃது அறிவின்மேலது . இனிதா 
யிற் காண்பாம் எனவே நிலவுலகில் இதனின் இனிதில்லை யென்ப 
தும் , உடற்குரிய சுகத்தைத் தருவதன்றி இதுபோலப் பேதைமை 
யை யொழித்து உயிர்க்கு இன்பந்தருவ தன்றென்பதும் , ஆதலின் 
காணக்கடவ மல்லமென்பதும் குறிப்பெச்சம் . உம்பர் - மேல் ; அது 
பண்பாகு பெயராய்ச் சுவர்க்கத்தை யுணர்த்தியது . 

If the city of gods in the wide heaven will afford us 
greater bliss than is to be fouad in tho mingling and rejoicing 
of men reputed for their perfect knowledge of ancient lore , free 
from rivalries , and keen -witted , we shall consider (about going 
there ) . 

( -37 ) 
13 : - கனைகடற் றண்சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை 

நுனியிற் கரும்பு தின் றற்றே - நுனிநீக்கித் 
தூரிற்றின் றன்ன தகைத்தரோ பண்பிலா 
வீரமி லாளர் தொடர்பு . 

இ - ள் , கனை - ஒலிக்கின்ற , கடல் - கடலினது , தண்சேர்ப்ப . 
தண் மையாயெ துறையை யுடையானே , ( ஒருவன் ) சற்று அறிந்தார் 

12 


134 நாலடியார் மூலமும் உரையும் . (கச- ஆம் 
கற்றுணர்ந்தவரிடத்துச் செய்யும் , கேண்மை - நட்பு , கரும்பு . 
கரும்பை , நுனியின் - துனியினின்று , தின்றால் அற்று - தின்றாற் 
போல நாள் செல்லச்செல்ல விருப்பத் தருவதாகும் , பண்பு இலாத - 
கற்றறிந்த குணமில்லாத , ஈரம் இல்லாளர் - அன்பின்மையை யாளுத 
லுடையாரிடத்துச் செய்யும் , தொடர்பு - நட்பு , நுனி நீக்கி . நுனியி 
னின்று தின்னுதலை நீக்கி , தூரின் - வேரினின்று , தின்றால் அன்ன . 
தின்றாற்போன்ற , தகைத்து - ( காள் செல்லச்செல்ல வெறுக்கும் ) 
னமையுடையது . 

பொ - ரை . ஒலிக்கின்ற கடலினது தண்மையாகிய துறையை 
யுடையானே ! ஒருவன் கற்றுணர்ந்தவரிடத்துச் செய்யும் நட்பு 
கரும்பை நுனியினின்று தின்றாற்போல ,நாள் செல்லச்செல்ல விருப் 
பந்தருவதாகும் . கற்றறிந்த குணமில்லாத அன்பின்மையை யாளுத் 
லுடையாரிடத்துச் செய்யும் நட்பு நுனியினின்று தின்னுதலை நீக்கி 
வேரினின்று தின்றாற்போன்ற ( காள் செல்லச்செல்ல வெறுக்கும் ) 
தன்மை யுடையதென்பது . 

பண்பு அதிகாரத்தால் கற்றறிந்த குணத்துக்காயிற்று , நுனி 
நீக்கி என உவமையிற் கூறியதற் கியையப் பொருளிலுங் கற்றறிக் 
தார் கேண்மையைக் கொள்ளலை நீக்கி உரைத்துக்கொள்க . 
நுனியினின்று தின்னுதலை நீக்குதற்கும் , கற்றறிந்தார் கேண்மை 
யைக் கொள்ளுதலை நீக்குதற்கும் காரணம் முன் இனிமை தராமை 
யும் , தூரினின்று தின்னுதற்கும் பண்பிலா ஈரமிலாளபோடு தொட 
ர்பு கொள்ளுதற்குங் காரணம் முன் இனிமை தருகையுமாம் . 

O Lord of the cool shore of the roaring sea ! friendship 
with men of prolound learning is like eating sugarcane from 
the tip , and like avoiding the tip but eating it from the root 
is association with heartless fools. 

( 128 ) 
139. கலலாரே யாயினுங் கற்றாரைச் சேர்ந்தொழுகி 

னல்லறிவு நாளுந் தலைப்படுவர் -- தொல்சிறப்பி 
னொண்ணிறப் பாதிரிப்பூச் சேர்தலாற் புத்தோடு 
தண்ணீர்க்குப் தான்பயந் தாங்கு . 

இ - ள் . தொல் - பழமையாகிய , சிறப்பின் - சிறப்பினையுடைய , 
ஒள் நிறம் - விளக்கமாகிய நிறமமைந்த , பாதிரிப்பூ - பாதிரி மலரை , 
சேர்தலால் சேர்ந்ததினாலே , புது ஓடு- புதுமையாகிய ஓடு, தண்ணீர் 
க்கும் - ( தன்னைச்சார்ந்த குளிர் நீர்க்கும் , தான் பயந்தால் ஆங்கு - 


என 


அதிகாரம் .) 


கல் வி . 


135 


( தான் பெற்ற மணத்தைத் ) தந்தாற்போல , கல்லாரே ஆயினும்- ( ஒரு 
வர் பல நூல்களையும் ) கற்றறிவில்லாரே ஆயினும் , கற்றாரைச் சேர் 
ந்து - கற்றறிவுடையாரைச் சார்ந்து , ஒழுகின் - ( அவர்க்கிணங்க ) 
கடப்பாராயின் , நாளும் - ஒவ்வொருநாளும் , நல் அறிவு - கல்வியறிவு , 
தலை - தம்மிடத்து , படுவர் - உண்டாகப்பெறுவர் . 

பொ - ரை . பழமையாகிய சிறப்பினையுடைய விளக்கமாகிய நிற 
மமைந்த பாதிரிமலரைச் சேர்ந்ததினாலே புதுமையாகிய ஒலி தன் 
னைச்சார்ந்த குளிர் நீர்க்கும் தான் பெற்ற மணத்தைத் தந்தாற்போல 
ஒருவர் பல நூல்களையுங் கற்றறிவில்லாரே ஆயினுங் கற்றறிவுடை 
யாரைச் சார்ந்து அவர்க்கிணங்க நடப்பாராயின் ஒவ் வொரு நாளுங் 
கல்வியறிவு தம்மிடத்து உண்டாகப் பெறுவர் . 

தொல்சிறப்பு தான் மணமுடைமையால் தொன்று தொட்டு 
யாவரும் மேற்கொள்ளுதல் . புத்தோடு தண்ணீர்க்குத்தான் தந்தாற் 
போல என் றமையால் , கல்லாரும் தம்மிடத் துண்டாகப்பெற்ற அறி 
வைத் தம்மைச்சார்ந்தவருக்குத் தாம் தருவரென்றுரைக்க . நல்லறிவு 
தலைப்படுதல் தாமொழுகு மொழுக்கத்தாலும் , பிறர்க்குத் தாமுரை 
த்தலாலும் தோன்றுதலால் அவர் பிறர்க்கீதலைக் கூறாது விட்டனர் . 
மண்பாத்திரத்தை ஒடென்றது நறுமணமின்மையாகிய இழிவுபற்றி . 
ஓடெனல் வழக்கிலுங்காண்க . பெருஞ்செல்வத்தினர் புதுப்பானை 
யில் பாதிரியின் பேரரும்புகளைப் பெய்து , அவை நன்கு மலர்ந்தாய 
பின் , மலர்களை நீக்கி அப் பாத்திரத்தில் நீர்வார்த்து , மணம்பெற்ற 
அக் நீரை ஸ்நான பானங்களுக்கு உபயோகப்படுத்துவர் . இது எடுத் 
துக்காட்டுவமை. 

Though they are themselves illiterate, if they live in 
association with the learned , they are bound to get wise day 
by day , eren as a new earthen pot by contact with the Padiri 
fswer of ancient fume and shining bue, lends fragrance to the 
water contained in it . 

( 139 ) 
140. அலகுசால் கற்பி னறிவு நூல் கல்லா 

துலகநூ லோ துவ தெல்லாங்--- கலகல 
கூஉந் துணையல்லாற் கொண்டு தடுமாற்றம் 
போஒந் தணையறிவா ரில் . 
இ - ள் . அலகுசால் - ( மொழித் திறத்தின் முட்டறுத்தலுக்குத் 
தக்க ) அளவு அமைந்த , கற்பின் - கல்வியறிவால் , அறிவு நூல்- ஞான 
நூல்களை , கல்லாது -கற்க விரும்பாமல், உலக நூல் -உலகத்துக்குரிய 


136 

நாலடியார் மூலமும் உரையும் . (கரு - ஆம் 
நூல்களை , ஓதுவது எல்லாம் - கற்பது முழுமையும், கலகல- கலகல 
வென , கூம் - இரைகின்ற, துணை அல்லால் - அளவுடையதல்லா 
மல் , கொண்டு - ( அக் நூலறிவைப் ) பெற்று , தடுமாற்றம் - ( பிறவியி 
னது ) நிலைமாறுதலினின்றும் , போம் - நீங்குகின்ற , துணை - துணை 
செய்வதை , அறிவார் இல் - அறிபவர் இலர் . 

பொ - ரை.மொழித்திறத்தின் முட்டறுத்தலுக்குத் தக்க அளவு 
அமைந்த கல்வியறிவால் ஞான நூல்களைக் கற்க விரும்பாம லுலகத் 
துக்குரிய நூல்களைக்கற்பது முழுமையுங் கலசலவென இரைகின்ற 
அளவுடையதல்லாமல் , அந் நூலறிவைப்பெற்றுப் பிறவியினது நிலை 
மாறுதலினின்றும் நீங்குகின்ற துணைசெய்வதை அறிபவரிலர் . 

கற்பு காரணவாகு பெயர் . அறிவு நூ லொழிந்த நூல்கள் உலகிற் 
புகழ் பொருளீட்டுதற்கே பயன்படுமாதலால் அவற்றை ஓதுவதைக் 
கூஉந் துணை என்றும் , அறிவு நூல் , கல்லார் பலராதல் நோக்கித் 
துணை யறிவாரில் என்றுங் கூறினர் . துணையாயுள்ள தென்றது 
துறவறத்தை . கலகல ஒலிக்குறிப் புணர்த்தும் உரிச்சொல்லாகிய 
இரட்டைக் கிளவி , 

In stndring numberless books , if they leave out books of 
wisdom but devote themselves to a study of those relating to 
the world , that will help them only to prattle empty high soun 
ding words but will not help them to get over their staygle. ( ) 

Chapter XY - High Birth . 


15 - ஆம் அதிகாரம் : குடிப்பிறப்பு . 
அஃதாவது உயர்குடியிற் பிறந்தாரது தன்மையைக் கூறுவது . 
கல்வியறிவுபற்றிப் பிறர் தலைநிலத்துவைத்தல் முதலிய பூசை 
செய்ய நாணாமைக்குக் காரணமாகிய இது கல்வி யறிவுடையானுக்கு 
இன்றியமையா ததென வுணர்த்த இது அதன்பின் வைக்கட்பட்டது . 
இதுபற்றியன்றே ஆத்திரைடன் . பேராசிரியன் நல்லாசிரிய னிலக்க 
ணங் கூறுகையில் வலம்புரிமுத்திற் குலம்புரிபிறப்பும் எனக் 
குடிப்பிறப்பை முதற்க ணெடுத் தோதியது உ மென்க . 
141. உடுக்கை யுலறி யுடம்பழிந்தக் கண்ணுங் 

குடிப்பிறப் பாளர்தங் கொள்கையிற் குன்றா 
ரிடுக்கண் டலைவந்தக் கண்ணு மரியா 
கொடிப்புற் கறிக்குமோ மற்று, 


அதிகாரம் .] குடிப் பிறப்பு: 

137 
இ - ள் . அரிமா - சிங்கமாகிய மிருகம் , இடுக்கண் ( பசியால் 
வரும் ) துன்பம் , தலைவந்தக்கண்ணும் - தன்னிடத் துண்டாயினும் , 
கொடிப்புல் - படர் புல்லை , கறிக்குமோ- மேயுமோ ? ( மேடாது ) , ( அது 
போல ) உடுக்கை - உடுக்கும் ஆடையால் , உலறி - பொலிவழிந்து , 
உடம்பு அழிந்தக்கண்ணும் - ( பசி முதலியவற்றால் ) உடம்பு மெலி ; 
தாலும் , குடிப்பிறப்பு ஆளர் - உயர்குடிப் பிறப்பின் தன்மையை 
யாளுதலுடையார் ; தம் கொள்கையின் - தமக்குரிய ஒழுக்கத்தினின் 
றும் , குன்றார் - குறைதலிலர் . 

பொ - ரை : சிங்கமாகிய மிருகம் பசியால் வருந் துன்ப தன்னி 
டத் துண்டாயினும் படர்புல்லை மேயுமோ ? மேபாது ; அதுபோல 
உடுக்கும் ஆடையால் பொலிவழிந்து பசிமுதலியவற்றால் உடம்பு 
மெலிந்தாலும் உயர்குடிப் பிறப்பின் தன்மையை யாளுதலுடையார் 
தமக்குரிய ஒழுக்கத்தினின்றுங் குறைதலிவர் . 

கொடிப்புல்லைக் கறியாமை அரிமாவுக்கு இயல்பானாற் போலத் 
தங்கொள்கையிற் குன்றமை குடிப்பிறப்பாளர்க்கு இயல்பாமென் 
பது . ஆகவே புல்கறித்தல் மற்றைப் பசு முதலியவற்றிற்கு இயல் 
பானாற்போலத் தங்கொள்கையிற் குன்றல் குடிப்பிறப்பில்லார்க்கு 
இயல்பாமென்பது பெறப்பட்டது . உடுக்கை தொழிலடியாகப் பிற 
ந்த பெயர்ச்சொல் ; உடு பகுதி , க் சந்தி , கு சாரியை , ஐ செயப்படு 
பொருண்மை விகுதி , தொழிலாகு பெயரெனின் புடைபெயர்ச்சி 
விகுதியாகிய கை விகுதியென்க , அரிமா இருபெயரொட்டுப் பண் 
புத்தொகைநிலை , 

Though clad in rags and weakened in body , men of noble 
birth hold to their principles . Though afflicted with ravenous 
bunger, will the lion stoop to nibble the crecping grass ? ( 141 ) 
142. சான்றாண்மை சாய லொழுக்க மிவைமூன்றும் 

வான்றோய் குடிப்பிறந்தார்க் கல்லது- வான்றோபு 
மைதவழ் வெற்ப படாஅ பெருஞ்செல்வ 
மெய்தியக் கண்ணும் பிறர்க்கு . 
இ - ள் . வான் தோயும் - சுவர்க்கம் பொருந்துகின்ற, மைதவழ் - 
மேகங்கள் தவழ்கின்ற , வெற்ப . மலையையுடையானே , சான்று 
ஆண்மை - ( பல நூற் கேள்விகளாலும் ) நிறைந்து ( அவற்றை ) ஆளுக் 
தன்மை , சாயல் - மேன்மை , ஒழுக்கம்-நல்லொழுக்கம் , இவை மூன் 
றும் - ஆகிய இவை மூன்றும் , வான்தோய் - சுவர்க்கர் தீண்டும்படி 


- 


138 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கரு - ஆம் 
உயர்ந்த , குடிப்பிறந்தார்க்கு - குடியில் பிறந்தவர்களிடத்து , அல்லது - 
(உண்ட்ாவன ) அல்லாமல், பெரு செல்வம் - மிக்க செல்வப்பொருள் , 
எய்தியக்கண்ணும் - வந்தாலும் , பிறர்க்கு - உயர் குடியில் பிறவா 
தவரிடத்தில் , படா உண்டாகா . 

பொ - ரை . சுவர்க்கம் பொருந்துகின்ற மேகங்கள் தவழ்கின்ற 
மலையையுடையானே ! பல நூற்கேள்விகளாலும் நிறைந்து அவற்றை 
ஆளுந்தன்மை , மேன்மை , கல்லொழுக்கம் ஆகிய இவை மூன்றும் 
சுவர்க்கத் தீண்டும்படி யுயர்ந்த குடியிற் பிறந்தவர்களிடத்து உண் 
டாவன அல்லாமல் மிக்க செல்வப்பொருள் வந்தாலும் உயர்ந்த குடி 
யிற் பிறவாதவரிடத்து உண்டாகா . 

சாயல் - மேன்மை; அது கருத்தும் , சொல்லும் , செயலும் , தம்மு 
ள்ள மாறாமையும் , பழி பாவங்களுக்கு அடங்குதலுமாகிய தன்மை : 
வான் - இடவாகு பெயர் . வான் தோய் குடி என்றது இலக்கணை . 
அல்லது என்னும் குறிப்பு வினையெச்சம் படா என்னும் வினை 


கொண்டது 
. 


True excellence , dignity , good conduct : these three belong 
to men of roble birth of bearen - reaching fame, O Lord of 
cloud - capped hills ! and not to other s even though they may 
have acquired immense wealtlı , 

( 142 ) 
143. இருக்கை யெழலு மெதிர்செலவு மேனை 

விடுப்ப வொழிதலோ டின்ன - குடிப்பிறந்தார் 

ன்றா வொழுக்கமாக் கொண்டார் கயவரோ 
டொன்றா வுணரற்பாற் றன்று . 
இ - ன் . குடிப்பிறந்தார் - உயர் குடியில் பிறந்தவர் , இருக்கை - 
( தாம் பணியத்தக்காரைக் காணின் ) இருந்த இடத்தினின்று , எழ 
லும் - எழுந்து நிற்றலையும், எதிர் செலவும் - ( அவர் தம்மை நோக்கி 
வரின் ) எதிர்கொண்டுபோகுதலையும் , விடுப்ப - ( அவர்தமிக்கு ) விடை 
கொடுக்க , ஏனை ஒழிதலோடு - மற்றுப் பிரிதலுடனே , இன்ன உம். 
இவை போன்ற செயல்களையும், குன்றாத - ஒருகாலத்தும் கெடாத , 
ஒழுக்கம் ஆகக்கொண்டார் - ஒழுக்கமாகக்கொண்டார் , கயவரோடு - 
இழிகுடிப் பிறந்தவரால் , ஒன்று ஆக - அவ்வொழுக்கம் ஒரு பொரு 
ளாக , உணால் பாற்று அன்று - உணரப்படுதலாகிய பான்மையுடைய 
தன்று . 

பொ.ர. உயர் குடியிற் பிறந்தவர் தாம் பணியத் தக்காரைக் 
காணின் இருந்தவிடத்தினின்று எழுத்து நிற்றலையும் , அவர் தம் 


அதிகாரம் . ] குடிப்பிறப்பு . 

133 
மைநோக்கிவரின் எதிர்கொண்டு போகு தலையும் , அவர் தமக்கு விடை 
கொடுக்க மற்றுப் பிரிதலுடனே இவைபோன்ற செயல்களையும் ஒரு 
காலத்துங் கெடாத ஒழுக்கமாகக்கொண்டார் . இழிகுடிப் பிறந்தவ 
ரால் அவ்வொழுக்கம் ஒரு பொருளாக உணரப்படுதலாகிய பான் 
மையுடையதன்று . 

எனை வினைமாற்றுப் பொருளில் வந்த இடைச்சொல் . தாம் அவ் 
வா றொழுகாவிடினும் அதனைக் கருதுதலுமில்லை யாதலின் கயவ 
ரோடொன்றா வுணரற்பாற் றன்று என்றார் . இருக்கை தொழிலாகு 
பெயர்.இன்ன என்பத னீற்றில் இறந்தது தழீஇய எச்சவும்மை தொ 
குத்தலாயிற்று .குன்றாத ஆக என்பவற்றி னீறும் அவ் விகாரம் பெற் 
றன . கயவரோடு என்னு மூன்றனுருபு வினைமுதற் பொருளது , 
இஃது இக்காலத்து அருகியன்றி வாராது . கயவரென்பது வழக்கு . 

To rise frorn seat ( at the appronch of worthy guests ) , to go 
forward to meet ( tliem ) , to depart when they give leave : inen of 
high birtlı regard these and such like as duties binding on them . 
Theso are not regarded as things of any consequence bythe low . 
144. நல்லவை செய்யி னியல்பாகுந் தீயவை 

பல்லவர் தூற்றும் பழியாகு - மெல்லா 
முணருங் குடிப்பிறப்பி னூதிய மென்னே 
புணரு மொருவர்க் கெனின் . 

இ - எ . நல்லவை செய்யின் - நற்கருமங்களைச் செய்வாராயின் , 
இயல்பு ஆகும் - (தமக்கு ) இயல்பாகும் , தீயவை செய்யின் - தீக் கரு 
மங்களைச் செய்வாராயின் , பல்லவர் - பலரும் , தூற்றும் - யாவருமுண 
ரும்படி பேசுகின்ற , பழி ஆகும் - நிந்தை உண்டாவதாம் , (இங்கன 
மாதலால் ) ஒருவர்க்கு - ஒருவருக்கு , புணரும் எனின் - ( உயர்குடிப் 
பிறப்பு ) இசையுமானால் , எல்லாம் - ( தம் குடிப்பிறப்பிற்குரிய ) எல் 
லாவற்றையும் , உணரும் - அறிந்தொழுகும் , குடிப்பிறப்பின் - உயர் 
குடிப்பிறப்பினால் , ஊதியம் - உண்டாம் பயன் , என்னோ - யாதோ ? 
( அறியேன் . ) 

பொ - ரை . நற்கருமங்களைச் செய்வாராயின் தமக்கு இயல்பாகும் ; 
தீக்கருமங்களைச் செய்வாராயின் பலரும் யாவருமுணரும்படி பேசு 
கின்ற நிந்தை யுண்டாவதாம் . இங்கன மாதலால் ஒருவருக்கு உயர் 
குடிப் பிறப்பு இசையுமானால் தம் குடிப்பிறப்பிற்குரிய எல்லாவற் 
றையும் அறிந்தொழுகும் உயர் குடிப்பிறப்பினால் உண்டாம்பயன் 
யாதோ அறியேன் . 


நிை 


140 நாலடியார் மூலமும் உரையும் . 

(கரு ஆம் 
நல்லவை செய்தால் குடிப்பிறப்புக் குரியதாய் நின்று புகழ் தரா 
மையாலும் , தீயவை செய்தால் அது பழியைத் தருதலாலும் ஊதியம் 
என்னோ என இரங்கியது குடிப்பிறப்பின் மேன்மையைக் குறிப்பித் 
தற்கென்க. எல்லாமென்றது உடம்பினது ஒழுக்கத்தைக் கூறின 
மையின் , அஃதொழிந்த வாக்கினது மெய்ம்மையையும் , மனத்தினது 
பழிபாவங்கட்கு நாணும் நாணத்தையும். உணருமென்னுங் காரியப் 
பொருட்டாகிய பெயரெச்சம் குடிப்பிறப்பென்னும் காரணப்பெயர் 
கொண்டது . ஓ- இரக்கப் பொருளது . முன்செய்த அறத்தால் குடிப் 
பிறப்பு ஒருவர்க்குக் கூடுமென்பார் புணருமெனின் என்றார், 

If he does dood , it will be regarded as natural to him , @he 
oril will call forth public reproach ; what reward then is in 
store for him whose lot it is to bo born in a noble family to 
which is given the perception of all ? 

- ( 144 ) 
145. கல்லாமை யச்சங் கயவர் தொழிலச்சஞ் 

சொல்லாமை யுள்ளுமோர் சோர்வச்ச - மெல்லா 
மிரப்பார்க்கொன் றீயாமை யச்ச மரத்தாரிம் 
மாணாக் குடிப்பிறந் தார் . 
இ.ள் கல்லாமை -- ( ஒருவர் தம்மை ஏதேனும் ஒன்றை வினா 
விய காலத்தில் ) தெரியாமை , அச்சம் - தம்மிடத்துண்டாமோ என 
அஞ்சுதலும் , கயவர் - கீழ்மக்களுடைய , தொழில் - இழிதொழில், 
அச்சம் - தம்மிடத்துண்டாமோ என அஞ்சுதலும் , கொல்லாமை 
யுள்ளும் - பொய் முதலியவற்றைத் தாம் சொல்லா திருக்கையிலும் , 
ஓர் சோர்வு - அவற்றுள் ஒன்றை மறப்பினால் பேசுதல் , அச்சம் - தம் 
மிடத்துண்டாமோ என அஞ்சுதலும் , எல்லாம் - தமக்கு இன்றிய 
மையாதனவாகிய எல்லாவற்றையும் , இரப்பார்க்கு - இரப்பவருக்கு , 
ஒன்று - அவர் வேண்டியதாகிய ஒரு பொருளை , ஈயாமை - கொடாமை , 
அச்சம் - தமக்கு இயையுமோ என அஞ்சுதலும் (உயர்குடியிற் பிறந் 
தவரிடத் துண்டாவனவாம் ) , இம் மாணாத இன்ன பெருமைக் 
குணங்க ளுண்டாகாத , குடிப்பிறந்தார் - இழிகுடியிற் பிறந்தவர் , 
மரத்தார் - மரத்தி னியல் புடையார் . 

பொ - ரை . ஒருவர் தம்மை ஏதேனுமொன்றை வினாவிய காலத் 
தில் தெரியாமை தம் பிடத் துண்டாமோவென அஞ்சுதலும் , கீழ்மக் 
களுடைய இழிதொழில் தம்மிடத்துண்டாமோவென அஞ்சுதலும் , 
பொய் முதலியவற்றைத் தாம் சொல்லா திருக்கையிலும் அவற்றுள் 
ஒன்றை மறப்பினால் பேசுதல் தம்மிடத் துண்டாமோவென அஞ்சு 


அதிகாரம் . ] குடிப்பிறப்பு . 

141 
தலும் , தமக்கு இன்றியமையாதனவாகிய எல்லாவற்றையு மிரப்பவ 
ருக்கு அவர் வேண்டியதாகிய ஒருபொருளைக் கொடாமை தமக்கி 
யையுமோவென அஞ்சுதலும் , உயர் தடியிற் பிறந்தவரிடத் துண்டா 
வனவாம் . இன்ன பெருமைக் குணங்க ளுண்டாகாத இழிகுடியிற் 
பிறந்தவர் மரத்தினியல்புடையார் . 

தந்துரைத்தனவெல்லாம் இசையெச்சம் . கல்லாமை அதன்காரி 
யமாகிய தெரியாமைக் கானமையின் காரியவாகுபெயர். பொய்முத 
லியன : பொய் , குறளை ,வன்சொல் , பயனில் என்பன . இவை வாக்கின் 
குற்றம் . சோர்வு தன்னாலுண்டாம் பேசுதலின் மேல் நின்றது . இதனை 
அடுத்த ஒன்றென்னும் வரையரைப் பண்பு அக் குற்ற நான்கனுள் 
ஏதேனும் ஒன்றென்பதை யுணர்த்தியது . கயவர் தொழிலென்ற 
மாத்திரையில் ஈயாமை அடங்குமாயினும் இஃது இம்மையிற் புகழை 
யும் , மறுமையில் இன்பத்தையுந் தராத இழிவுபற்றி வேறாக்கியும் , 
வடிவால் ஒத்தாராதலால் மக்களுக்குள்ள கல்லாமை யச்ச முதலி 
யவை இல்லாமைபற்றி அவரை மரத்தார் என்றும் கூறினர் . மரம் 
பொருளாகு பெயராய் இயல்பினை உணர்த்தியது . இவ்வணியும் அன் 
ன மணிகளா லிழைத்த தென்பான் அம் மணிகளா லிழைத்த தென் 
றல்போல இன்ன மாணாத என்பது இம்மாணாத என நின்றது . 

Dread cf illiteracy , drend of the work that low nen do , 
dread that, in spite of cantion , an unbecoming word niay escape 
their lips by forgetfulne- s, dread of not giving anything to 
those that beg for tlieir all : those who are born of a family 
that know s not these fears are blocks of wood . 

( 145 ) 


146. இனநன்மை யின் சொலொன் றீதன்மற் றேனை 

மன நன்மை யென் றிவை யெல்லாங்- கன மணி 
முத்தோ டிமைக்கு முழங்குவரித் தண்சேர்ப்ப 
இற்பிறந்தார் கண்ணே யுள . 
இ - ள் . கனமணி - கனமாகிய மணிகள் , முத்தோடு - முத்துக 
ளோடு , இமைக்கும் - ஒளிவிடுகின்ற , முழங்கு முழங்குகின்ற, 
உவரி - கடலினது , தண்சேர்ப்ப - குளிர்ச்சியாகிய துறையை யுடை 
யானே , இன நன்மை - ( சேர்தற்குரிய ) இனத்தினது நன்மையும் , 
இன்சொல் - (வறியார் தம்மிடத்து வந்தபோது ) இன்சொல் சொல் 
லுதலும் , ஒன்று ஈதல் - ( அவர் வேண்டியதாகிய ) ஒரு பொருளைக் 
கொடுத்தலும் , மற்று எனை மன நன்மை - அவையல்லாத மனத்தின் 
நன்மையும் , என்ற இனவ எல்லாம் - என்று சொல்லப்பட்ட இவை 


142 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ கரு - ஆம் 


யெல்லாம் , இற்பிறந்தார் கண்ணே - உயர்குடியிற் பிறந்தவரிடத்தே , 
உ - (இயல்பாக ) உண்டாவனவாம் . 


பொ - ரை . கனமாகிய மணிகள் முத்துக்களோடு ஒளிவிடுகின்ற 
முழங்குகின்ற கடலினது குளிர்ச்சியாகிய துறையை யுடையானே ! 
சேர்தற்குரிய இனத்தினது நன்மையும் , வறியார் தம்மிடத்து வந்த 
போது இன்சொல் சொல்லுதலும் , அவர் வேண்டியதாகிய ஒரு பொ 
ருளைக் கொடுத்தலும் , அவையல்லாத மனத்தின் நன்மையும் என்று 
சொல்லப்பட்ட இவை யெல்லாம் உயர் குடியிற் பிறந்தவரிடத்தே 
இயல்பாக 

. : க உண்டாவனவாம் . 


இற்பிறந்தார் கண்ணே என்னும் பிரிநிலை ஏகாரத்தால் இழி 
குடியிற் பிறந்தாரிடத்து இவை யியல்பாக உண்டாவன் அல்லவென் 
பதும் கற்பித்தபோதும் நெடுங்காலம் அவரிடத்து நில்லாவென் 
பதும் பெற்றாம் . இன்சொல் இல்லாத போது இரப்போர் நீங்குவராத 
லின் அதனை முன்னும், ஈதலை அதன் பின்னும் , மனநல மில்லாத 
போது அவை யிரண்டும் பயன்படாமைபற்றி இறுதியில் அதனையும் , 
இவற்றை வளர்ப்பித்தற் சிறப்புப்பற்றி முதலில் இனநலத்தையும் 
வைத்தனர் . மற்று எனை ஒருபொருட் பன்மொழி . என்ற என்னும் 
பெயரெச்சத் தீறு தொகுத்தல் . 

Association with the good , kind wa: ds , a liberal hand , anil, 
above all , a good mind : these all , () Lord of the roaring sca s 
cool shore where sparkle valuable genus with pearls ! are to ho 
found in men of noble birth . 

(116 ) 


147. செய்கை யழிந்து சிதன் மண்டிற் றாயினும் 

பெய்யா வொருசிறை பேரி ஓடைத்தாகு 
மெவ்வ முழந்தக் கடைத்துங் குடிப்பிறந்தார் 
செய்வர் செயற்பா லவை . 
இ - ள் . பேர் இல் - பெரிய வீடு , செய்கை - கட்டிய வுறுப்புசள் , 
அழிந்து - கெட்டு , சிதல் - செல்லினால் , மண்டிற்று ஆயினும் மொ 
ய்க்கப்பட்டதாயினும் , பெய்யாத - ( மழையின து ) நீரொழுக்கில்லாத , 
ஒரு சிறை - ஒரு பக்கத்தை , உடைத்து ஆகும் - உடையதா யிருக் 
கும் , அதுபோல ) குடிப்பிறந்தார் - உயர் குடியிற் பிறந்தவர் , எவ்வம் 
( வறுமையினது ) துன்பத்தினால் , உழந்தக் கடைத்தும் - வருந்திய 
காலத்தும் , செயல் பாலவை - செய்தற்பான்மையவாகிய கடமைகளை , 
செய்வர் - செய்யாமலிரார் . 


அதிகாரம் . ] 


குடிப்பிறப்பு . 


143 


பொ - ரை . பெரியவீடு கட்டிய வுறப்புகள் கெட்டுச் செல்லி 
னால் மொய்க்கப்பட்டதாயினும் மழையினது நீரொழுக்கில்லாத ஒரு 
பக்கத்தை யுடையதாயிருக்கும் ; அதுபோல உயர்குடியிற் பிறந்தவர் 
வறுமையினது துன்பத்தினால் வருந்திய காலத்துஞ் செய்தற் பான் 
மையவாகிய கடமைகளைச் செய்யாமலிரார் . 

சடன்கள் ஈகை முதலாயின . செய்கை தொழிலாகுபெயர் பெய் 
யாத என்றதினால் மழை நீரென்பது வருவிக்கப்பட்டது . உழந்தக் 
கடைத்து இறந்தகால வினையெச்சம் ; உழ பகுதி , த் சந்தி , து சாரி 
யை , உகரக்கேடும் ககரத்தோற்றமுஞ் சந்தி ,கடை இறந்தகால வினை 
யெச்ச விகுதி , த் சந்தி , விகுதிபற்றி வந்தமையால் து பகுதிப் பொ 
ருள் விகுதி, பொருளுக்கேற்பப் பேரில் உவமை கூறினர்; பெய்யா 
வொரு சிறை உடைய தாவது அதுவாகலின் . 
Though its framework lias given way . 

Trand 

an army of lite 
anits infest it, a great house has still a room protected from 
rain ; thus eren while penury stings them , wen nobly born 
reglect not the duties they ought to do . 

(147 ) 


148. ஒருபுடை பாம்பு கொளினு - மொருபுடை 

பங்கண்மா ஞாலம் விளக்குறாஉந்- திங்கள் போல் 
செல்லாமை செவ்வனேர் நிற்பினு மொப்புரவிற் 
கொல்கார் குடிப்பிறந் தார் . 
இ . ஒரு புடை - ஒரு பாதியை , பாம்பு கொளினும்- (இராகுவா 
கிய ) பாம்ப கொண்டாலும் , ஒரு புடை - மற்றொரு பாதியால் , அம் 
கண் - அழகிய இடமகன்ற , மா ஞாலம் - பெரிய பூமியை , விளக்கு - 
பிரகாசிப்பித்தலை , உறும் - பொருந்துகின்ற , திங்கள் போல் - முழுமதி 
போல , குடிப்பிறந்தார் - உயர்குடியிற் பிறந்தவர் , செல்லாமை - 
( செய்யவேண்டிய கடன் வறுமையால் ) நடவாமையானது , செவ்வன் - 
நன்றாக, கேர் நிற்பினும் - எதிரில் நின்றாலும் , ஒப்புரவிற்கு - செய் 
யக்கடவனவற்றைச் செய்தற்கு , ஒல்கார் - சோர்வடையார் . 

பொ - ரை . ஒரு பாதியை இராகுவாகிய பாம்பு கொண்டாலும் 
மற்றொரு பாதியால் அழகிய இடமகன்ற பெரிய பூமியைப் பிரகாசிப் 
பித்தலைப் பொருந்துகின்ற முழுமதிபோல , உயர்குடியிற் பிறந்த 
வர் செய்யவேண்டிய கடன் வறுமையால் நடவாமையானது நன் 
ராக எதிரில் நின்றாலும் செய்யக் கடவனவற்றைச் செய்தற்குச் 
சோர்வடையார் . 


144 நாலடியார் மூலமும் உரையும் . [ கரு - ஆம் 

ஒருபுடைஞாலம் வீரக்குரத் திங்களை உவமித்தமையால் தங்க 
வா வியன் மட்டுஞ்செய்யாதிராரென்பதும் , அஃது அவர்க்கியற்கை 
பென்பதும் பெற்றாம் . விளக்கு என்னும் பகுதி தல் வித்திபுணர் 
த்து கெட்டமாத்திரத்தில் மெல்லெத்ர வல்லொற்றாய்த் திரிந்து 
நின்றமையால் விளக்கு முதனிலை திரிந்த தொழிற்பெய ரென்க . 
செவ்வன் பண்புப் பெயர் . செம் பகுதி , அன் பகுதிப்பொருள் விகுதி , 
மகரம் வகர மேய்யானதும் , தனிக்குறின் முன் ஒற்றிரட்டியதும் 
சந்தி . இது சிற்பினென்னும் வினையை விசேடித்து நின்றமையால் 
உரிச்சொலென்க . 

Though the dragon giallows up its one side , with the other 
the moon lights up the wide earth . Even so , men of poble 
birth keep not from their doties though poverty may stand just 
in front of them { as obstacle ) . 

( 148 ) 
149. செல்லா விடத்துங் குடிப்பிறந்தார் செய்வன 

செல்லிடத்துஞ் செய்யார் சிறியவர்- புல்வாய் 
பருமம் பொறுப்பினும் பாய்பரி மாபோல் 
பொருமுர ணாற்றுத லின்று , 
இ - ள் . செல்லாவிடத்தும் - ( செய்யவேண்டிய கடமை வறுமை 
யால் ) நடவாக்காலத்தும் , குடிப்பிறந்தார் -உயர்குடியிற் பிறந்தவரால் , 
செய்வன - செய்யப்படும் ஒப்புரவுகள் , செல்லிடத்தும் - ( பொருள் 
முதலியவற்றால் ) நடக்கக் கூடியகாலத்தும் , சிறியவர் - இழிகுடியிற் 
பிறந்தவர் , செய்யார் - ( பிறர் கற்பிக்கத் தெரிந்தகாலத்திலும் ) செய் 
யும் வலியிலராவார் , புல்வாய் - இரலையென்னும் மான் , பருமம் - கல் 
லணையை, பொறுப்பினும் - தாங்கினும் , பாய் - தாவியோடவல்ல , 
பரிமாபோல் - குதிரைபோல , பொரு ( போர்முகத்தில் ) செய்கின்ற, 
முரண் ஆற்றுதல் - போர்செய்ய வல்லதாகுதல் , இன்று - இலது . 

பொ - ரை . செய்யவேண்டிய கடமை வறுமையால் நடவாக்கால 
த்தும் உயர்குடியிற் பிறந்தவரால் செய்யப்படும் ஒப்புரவுகள் பொ 
ருள் முதலியவற்றால் நடக்கக்கூடிய காலத்தும் இழிகுடியில் பிறக் 
தவர் பிறர் கற்பிக்கத் தெரிந்த காலத்தும் செய்யும் வலியிலராவார் . 
இரலையென்னும் மான் கல்லணைபைத் தாங்கனும் தாவியோடவல்ல 
குதிரைபோலப் போர் முகத்தில் செய்கின்ற போர் செய்ய வல்ல தாகு 
தல் இலது . 

புல்வாய் பருமம் பொறுப்பின மென் றமையால் பிறர் கற்பிக் 
கத் தெரிந்த காலத்து மென்பது வருவிக்கப்பட்டது . மற்றவை கார 


அதிகாரம் . ] குடிப்பிறப்பு . 

145 
ணமாகவும் , வினைமுதலாகவும் எஞ்சி நின்றவை . பரிமா இருபெய 
சொட்டுப் பண்புத்தொகை . பின்மொழியிற் பொருள் சிறந்து நின்ற 
பொருமுர ணென்பதில் பொருதல் செய்தல் மாத்திரையாய் நின் 
றது . 

What men of high birth do even when afflicted with want, 
men of low birth do not when they are above all wants . The 
antelope though it may bear a saddle, rushes not to war like 
the steed , 

( 149 ) 
150. எற்றொன்று மில்லா விடத்துங் குடிப்பிறந்தா 

ரற்றுத்தற் சேர்ந்தார்க் கசைவிடத் தூற்றாவ 
ரற்றக கடைத்து மகல்யா றகழ்ந்தக்கால் 
தெற்றெனத் தெண்ணீர் படும் . 
இ- ள் . குடிப்பிறந்தார் - உயர் குடியிற் பிறந்தவர் , எற்று ஒன் 
றும் - எத்தன்மைய தாகிய ஒரு பொருளும் , இல்லாவிடத்தும் - 
( தம் மிடத்து ) இல்லாத காலத்தும் , அற்று - ( ஆதரிப்பவர் ) இல்லா 
ராகி , தற்சேர்ந்தார்க்கு - தம்மை யடைந்தவர்க்கு , அசைவிடத்து - 
தளர்வு வந்தவிடத்து , ஊற்று ஆவர் - ஊன்றுகோல் போல உதவு 
வார் , அகல் யாறு - விசாலித்த யாறு , அற்றக் கடைத்தும் - நீர் வற் 
றிய காலத்தும் , அகழ்ந்தக்கால் - ( பிறர் அடைந்து ) தோண்டினால் , 
தெற்றென - விரைவாக , தெள்நீர் - தெளிவாகிய நீர் , படும் ஊறும் . 

பொ - ரை . உயர்குடியிற் பிறந்தவர் எத்தன்மையதாகிய ஒரு 
பொருளும் தம்மிடத்து இல்லாத காலத்தும் , ஆதரிப்பவர் இல்லா 
காகித் தம்மை யடைந்தவர்க்குத் தளர்வு வந்தவிடத்து ஊன்று 
கோல்போல உதவுவார் . விசாலித்தயாறு நீர்வற்றிய காலத்தும் பிறர் 
அடைந்து தோண்டினால் விரைவாசத் தெளிவாகிய நீர் ஊறும் . 

எற்றென்னுங் குறிப்பு வினைப்பெயர் ஒன்றென்னு மாகு பெ 
யர்ப் பொருளினிழிவை யுணர்த்தற்கண் வந்து . என் பகுதி , று ஒன் 
றன் படர்க்கை விகுதி , னகரம் றகரமானது சந்தி , தற்சேர்ந்தா 
ரென்றதினால் அற்றென்பதற்கு ஆதரிப்பவ ரில்லாராகி என்பது 
உரைக்கப்பட்டது . தன் பன்மையி னொருமைவந்த வழுவமைதி . 
ஊன் றுகோல் வழுக்கி வீழ்வார்க்கு வீழாதபடி தானின்று தடுத்து 
தவுதல் போலத் தற்சேர்ந்தார்க்குத் தளர்வு வந்தவிடத்து அத் தளர் 
வைத் தரமேற்றுத் தடுத்து தவுதல் . 

Even when absolately in want, men nobly born ure props 
in time of distress to those who draw near to them , having 1034 

13 


146 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( கசு - ஆம் 


their all . Even when dry if the wide river is dug ( in its bed ) 
forth with appear clear waters . 

( 110 ) 


Chapter XYI- Great len . 


16 - ஆம் அதிகாரம் : மேன்மக்கள் . 


அஃதாவது மேலோரது தன்மையைக் கூறுவது . மேலோரா 
வார் குடிப்பிறந்தவரே ஆதலின் முன் அதிகாரத்தி அவ : து இயல்பு 
கூறிக் குறைவராமல் இவ்வதிகாரத்தாலுங் கூறுகின் றமையின் , இது 
அதன்பின் வைக்கப்பட்டது . 
151. அங்கண் விசும்பி னகனிலாப் பார்சிக்குக் 

திங்களுஞ் சான்றோரு மொப்பர்மற் - றிங்கண் 
மறுவாற்றுஞ் சான்றோ ரஃதாற்றார் தெருமந்து 
தேய்க பொருமா சுறின் . 
இ - ன் . அம் கண் - அழகிய இடமகன்ற , விசும்பின் - ஆகாயத் 
தில் நின்று , அகல் நிலா - பரவுகின்ற சந்திரிகையை , பாரிக்கும் - 
பரப்புகின்ற , திங்களும் - சந்திரனும் , சான்றோரும் - ( நற்குணங்க 
ளால் நிறைந்தவரும் , ஒப்பர் - ( தம்பில் ) ஒப்பாவர் , திங்கள் - சந்தி 
சன் , மறு - ( தனக்குண்டாகிய ) களங்கத்தை , ஆற்றும் - பொறுத்தி 
புக்கும் , சான்றோர் - அந் நிறைந்தோர், ஒருமாசு - சிறிதுகளங்கம் , 
உறின் - (ஊழினால் தம்மைப் ) பொருந்தினால் , அஃது ஆற்றார் - 
அதைப் பொறுத்திராமல் , தெருமந்து- (உள்ளம் ) கலங்கி , தேய்வர் - 
(உயிர் ) குன்றுவார் . 

பொ - 3.ர . அழகிய இடமகன்ற ஆகாயத்தில் நின்று பரவுகின்ற 
சந்திரிகையைப் பரப்புகின்ற சந்திரனும் , நற்குணங்களால் நிறைந்த 
வரும் தம்மில் ஒப்பாவர். சந்திரன் தனக்குண்டாகிய களங்கத்தைப் 
பொறுத்திருக்கும் ; அந் நிறைந்தோர் சிறிது களங்கம் ஊழினால் தம் 
மைப் பொருந்தினால் அதைப் பொறுத்திராமல் உள்ளங் கலங்கி 
உயிர் குன் றுவார் . 

உலகுக்குத் தண்மையாகிய நிலாவை விரித்துப் புறவிருளை 
ஒட்டி யாவர்க்கும் தண்மையாய் விளங்கலாலும் , சான்றோர் தண்ண 
ளியைச் செய்து அகவிருளை ஓட்டி யாவர்க்கும் மென்மையராய் 
விளங்குதலாலும் திங்களுஞ் சான்றோரு மொப்பசென்றது சிறப்பி 
னால் வந்த திணை வழுவமை தி.ஒப்புடைய இவ்விருபொருளையும் ஒரு 
பொருளாக வைத்துப் பின் வேற்றுமைப்படக் கூறினமையின் இது 


அதிகாரம் . ) 


மேன்மக்கள் . 


147 


வேற்றுமைச் சமமென்னும் அணி . திங்களை அங்கண் விசும்பினேன் 
று விசேடித்தது மேன்மக்கள் உயர்குடியிற் பிறந்தவ ரென்றற்கு . 
தெருமந்து 

என்னும் இறந்தகால வினையெச்சத்துக்குப் பகுதி 
தெருமா. செய்யுளாதலால் அஃதெனச் சுட்டு முன் வந்தது . 

The moon that diffuses light through the heaven s expanse 
and the great ren are alike . The moon will bear a spot , the 
great men bear it not, but pire away in grief if there wore to 
appear a single stain , 

( 151 ) 
152. இசையு மெனினு மிசையா தெனினும் 

வசைதீர வெண்ணுவர் சான்றோர் - விசையி 
னரிமா வுளங்கிழிக்த வம்பினிற் றீதோ 
வரிமாப் பிழைப்பெய்த கோல் . 
இ - ள் . சான்றோர் - மேன்மக்கள் , இசையும் எனினும் - ( ஒரு 
காரியம் தம்மால் ) எளிதில் முடியுமாயினும் , இசையாது எனினும் 
எளிதில் முடியாதாயினும் , வசை தீர - பழி இல்லாததாக , எண்ணு 
வர் - எண்ணிச்செய்வர் , விசையின் - ( எய்த ) வேகத்தினால் , நரிமா - 
நரியாகிய விலங்கினது , உளம் - மார்பை , கிழித்த - பிளந்த , அம்பி 
னில் - அம்பினும் , அரிமா - சிங்கமாகிய விலங்கு , பிழைப்ப - தப் 
பிப்போக , எய்த கோல் - எய்யப்பட்ட அம்பு , தீதோ - ( பழிப்பாகிய ) 
குற்றமுளதோ ? இலது . 

பொ - ரை . மேன்மக்கள் ஒரு காரியம் தம்மால் எளிதில் முடியு 
மாயினும் எளிதில் முடியாதாயினும் பழி யில்லாததாக வெண்ணிச் 
செய்வர் . எய்த வேகத்தினால் நரியாகிய விலங்கினது மார்டைப் பிள 
ந்த அம்பினும் , சிங்கமாகிய விலங்கு தப்பிப்போக எய்யப்பட்ட 
அம்பு பழிப்பாகிய குற்றமுளதோ ? இலது . 

உளம் தானியாகு பெயர் . பிழைப்ப என்னும் செயவெனெச்சம் 
ஈறு தொகுத்தலாயிற்று . கிழிப்பதற்கு விசையுங் கருவியாதலால் 
இன் உருபு கருவிப் பொருளது . ஓ - எதிர்மறை . மேன்மக்கள் பழிப் 
புண்டாகாத காரியத்தையே செய்வாரென்பது கருத்து . இது வேற் 
ஜப்பொருள் வைப்பு . 

Whether they succeed or do not succeed, blameless ends 
will be the thonght of the great . Is the arrow that was sent 
forth to hit a lion but missed its mark worse than the arrow 
that with its impulse pierced the heart of a fox ? 

( 152 ) 


148 


நாலடியார் மூலமும் உரையும் . ( சசு - ஆம் 
163. நரம்பெழுந்து நல்கூர்ந்தா ராயினுஞ் சான்றோர் 

குரம்பெழுந்து குற்றங்கொண் டேறா - ருசங்கவறா 
வுள்ள மெனு நாரினாற் கட்டி யுளவரையால் 
செய்வர் செயற்பா லவை . 
இ - ள் . சான்றோர் - மேன்மக்கள் , நல்கூர்ந்து - வறுமை யடைந் 
ததினால் , நரம்பு எழுந்தார் ஆயினும் - நரம்புகள் தோன்றும்படி 
இளைத்தாராயினும் , குரம்பு எழுந்து - ( தமதொழுக்கத் தின் ) வரம் 
புக்குப் புறம்பாகி , குற்றம் கொண்டு - குற்றமான செயலை மேற் 
கொண்டு , ஏரூர் - நடவாமல் , கவல் - கவலையை, தாவு - பற்றுகின்ற , 
உள்ளம் - மனத்தை , உரம் என்னும் - நல்லறிவென்று சொல்லப்ப 
டும் , நாரினால் - கயிற்றினால் , கட்டி - ( வறுமைத் துன்பத்தால் தள 
சாமல் ) கடடி , உளவரையால் - உ.ள்ள பொருளளவினால் , செயற்பா 
லவை செய்யும் பான்மையவாகிய கடமைகளை , செய்வர் - செய்வார் . 

பொ - ரை . மேன்மக்கள் வறுமை யடைந்ததினால் நரம்புகள் 
தோன்றும்படி இளைத்தாராயினும் , தமதொழுக்கத்தின் வரம்புக்குப் 
புறம்பாகிக் குற்றமான செயலை மேற்கொண்டு நடவாமல் , கவலையைப் 
பற்றுகின்ற மனத்தை நல்லறிவென்று சொல்லப்படுங் கயிற்றினால் 
வறுமைத் துன்பத்தால் தளராமல் கட்டி , உள்ள பொருளளவினால் 
செய்யும் பான்மையவாகிய கடமைகளைச் செய்வார் . 

நல்கூர்தல் நரம்பெழுதலுக்குக் காரணமாதலால் நரம்பெழுந்து 
நல்கூர்ந்தா ரென்பதைப் பின் முன்னாக நிறுத்தி விகுதி பிரித்துக் 
கூட்டி உரைக்க . கவல் முதனிலைத் தொழிற்பெயர். கட்டுதலாவது 
வறுமைக் கவலையால் தளாமற் செய்தல் . அவ்வாறு செய்யவல்லது 
நல்லறிவே ஆதலால் அதனை நாரென உருவகப் படுத்தினர் . 

Though emaciated and poor, the great ones do not page 
beyond bourds and do deeds unbecoming, but bind their care 
worn ninds with the band of good sense and do what they 
onglt to do as long as they live , 

( 153 ) 
154. செல்வுழிக் கண்ணெருராட் காணினுஞ் சான்றவர் 

தொல்கழிக் சேண்பையிற் றோன்றப் புரிந்தியாப்பர் 
நல்வரை நாட சிலாா ளடிப்படின் 
கல்வரையு முண்டா நெறி . 
நான் . நல்கூரை நாட வளமிகுந்த மலையைச் சார்ந்த நாடானே , 
சான்றவர் - மேன்மக்கள் , செல்வழிக்கண் - ( தாம் ) செல்லும் வழி 


149 


அதிகாரம் :) 

மேன்மக்கள். 
யில் , ஒருநாள் - ஒருபோது , காணினும் - ( ஒருவரைக் ) கண்டாராயி 
னும் , தொல்வழி - தம் மூதாதையர் தொடங்கிவரும் முறையையு 
டைய , கேண்மையில் - நட்பினரில் , தோன்ற - ( அவரும் ஒருவரா 
கத் ) தோன்றும்படி , புரிந்து யாப்பர் - விரும்பி (உள்ளத்தில் ) பொரு 
ந்த நட்புக்கொள்வர் , கல்வரையும் - கல்மலையினிடத்தும் , சில நாள் - 
சிலதினம் , அடிபடின் - ( மக்களுடைய ) காலடிபட்டால் , தெறி உ ண் 
டாம் - வழியுண்டாகும் . 

பொ - ரை . வள மிகுந்த மலையைச் சார்ந்த நாடானே ! மேன்மக் 
கள் ( சாம் ) செல்லும் வழியில் ஒருபோது ஒருவரைக் கண்டாராயி 
னுந் தம் மூதாதையர் தொடங்கிவரும் முறையை யுடைய நட்பின 
ரில் அவரும் ஒருவராகத் தோன்றும்படி விரும்பி யுள்ளத்தில் 
பொருந்த நட்புக் கொள்வர் . கல்மலையினிடத்தும் சில தினம் மக்க 
ளுடைய காலடி பட்டால் வழியுண்டாகும் . 

மேன்மக்கள் யாவரிடத்தும் மிக்க அன்புடையா ரென்பது கரு 
த்து . கல்லென வேண்டாது கூறியது மலையினது திண்மையை யுண 
ர்த்தற்கு . நெறி என்றது அடிப்படுதலாலாகிய தேய்வை . செல்வுழி 
என்பதில் வகரம் உடம்படுமெய் யல்லாத மெய் ; உழி - இடம் ; வழிக் 
காயிற்று செல்லுதற்குரிய இடம் அது வாதலின் . இது வேற்றுப் 
பொருள் வைப்பணி . 

Thougb they meet one on their way but once , great men 
bind one to their soul , exhibiting all the marks of an ancient 
friendship ; O Lord ok fertile hilly regions , if trodden for : 
few days , even over the hill a path is formed , 
155. புல்லா வெழுத்திற் பொருளில் வறுங்கோட்டி 

கல்லா வொருவ னுரைப்பவுங் கண்ணோடி 
நல்லார் வருந்தியுங் கேட்பரே மற்றவன் 
பல்லாரு ணாணல் பரிந்து . 
இ - ள் . எழுத்தின் புல்லா - இலக்கணத் தினைப் பொருந்து தலி 
ல்லாத , பொருள் இல் - உண்மைப் பொருளுணர்ச்சி யில்லாத , வறு 
கோட்டி - வறியர் கூடிய சபையில் , கல்லாத ஒருவன் - கல்வியறி 
வில்லாத ஒருவன் , உரைப்பவும் - (நாணமின்றி ஒன்றின் ) பொரு 
ளினை விரித்துச் சொல்லவும் , நல்லார்- மேன்மக்கள் , ( தாம் அதற்குச் 
செவி கொடாராயின் ) அவன் - அக் கல்வியறிவில்லான் , பல்லாருள் 
பலருள்ளும் , நாணல் - நாணுதலுக்கு , பரிந்து - இரங்கி , கண்ணோடி . 
தாட்சணிய முடையாராகி , வருந்தியும் - வருத்தமுற்றும் , கேட்பர் - 
கேட்டுக்கொண்டிருப்பர் . 


150 நாலடியார் மூலமும் உரையும் . 

( கசு - ஆம் 
பொ - ரை . இலக்கணத்தினைப் பொருந்து தலில்லாத உண்மைப் 
பொருளுணர்ச்சியில்லாத வறியவர் கூடிய சபையில் கல்வியறி வில் 
லாத ஒருவன் மாணமின்றி யொன்றின் பொருளினை விரித்துச் சொ 
ல்லவும் மேன்மக்கள் தாம் அதற்குச் செவிகொடாராயின் , அக் கல்வி 
யறிவில்லான் பலருள்ளும் காணுதலுக்கு இரங்கி தாட்சணிய முடை 
யாராகி வருத்தமுற்றுங் கேட்டுக்கொண்டிருப்பர். 

அறிவினவை என்றாற்போல எழுத்தின் என்பதில் இன்சாரி 
யை நிற்க இரண்டனுருபு தொக்கது . கோட்டியில் கூடினவரது வறு 
மையை அதன்மே லேற்றி வறுங்கோட்டி என்றனர் . பொருளில் 
வறுமை பொருளின்மையாகிய வறுமை எனவிரிவ தினால் பண்புத் 
தொகையிலை என்க . இதனால் வறுமை இன்னதென விளங்கிற்று . 
எழுத்தினைப் பொருளின்மை யென்பதும் பண்புத்தொகை நிலை ; 
விரிந்தால் புல்லாமையாகிய பொருளின்மையென விரியும் . இப் புல் 
லா என்பதொன்றும் ஈறுகெட்ட பெயரெச்சமாய்க் காரணப் பொரு 
ட்டாய் நின்றதெனினும் பொருந்தும் . 

Eren when one lectures who has no knowledge of grammar 
nor knowledge of things , the good ones will out of compassion 
listen to him , though he be a bore, being grieved he shonld be 
put to shame amidst many . 

( 155 ) 
156. கடித்துக் கரும்பினைக் கண்டகர நூறி 

யிடித்துநீர் கொள்ளினு மின்சுவைத்தே யாகும் 
வடுப்பட வைதிறந்தக் கண்ணும் 

வதிறந்தக் கண்ணும் - குடிப்பிறந்தார் 
கூறார்தம் வாயிற் சிதைந்து . 
இ - ள் . கரும்பினை - கரும்பை , கடித்து - துண்டஞ்செய்து , 
கண் தகர - கணுக்கள் நொறுங்கும்படி , நூறி இடித்து - மிகுதியும் 
பொடியாம்படி செய்து , நீர்கொள்ளினும் - சாற்றைக் கொண்டா 
லும், இன்சுவைத்தே ஆகும் - ( அது ) இனிமையாகிய உருசியையு 
டையதே யாகும் , ( அதுபோல ) குடிப்பிறந்தார் - உயர்குடியிற் பிறந் 
தவர் , வடுப்பட - (தமது புகழ்க்குக்) குற்றமுண்டாம்படி , வைது - 
( தீயோர் ) இகழாநின்று , இறந்தக்கண்ணும் - வரம்பு கடந்து நடக் 
கினும் , சிதைந்து - மனநிலை கெட்டு , தம்வாயின் - தம்வாயினால் , 
கூறார் - (தீயசொற்களைச் ) சொல்லார் . 

பொ - ரை. கரும்பைத் துண்டஞ்செய்து கணுக்கள் நொறுங்கும் 
படி மிகு தியம் பொடியாம்படி செய்து சாற்றைக்கொண்டாலும் அது 
இனிமையாகிய உருசியை யுடையதேயாகும் . அதுபோல உயர்குடி 


அதிகாரம் .] 


மேன்மக்கள் . 


151 


யிற் பிறந்தவர் தமது புகழ்க்குக் குற்றமுண்டாம்படி தீயோர் இக 
ழாநின்று வரம்பு கடந்து நடக்கினும் மனநிலைகெட்டுத் தம் வாயி 
னால் தீயசொற்களைச் சொல்லார் . 

நூறி யிடித்து ஒருபொருட் பன்மொழி . இன்பம் சிறப்புப்பெய 
ரும் , சுவை பொதுப்பெயருமாதலால் இன் சுவை இருபெயரொட் 
இப்பண்புத் தொகை நிலை . சுவைத்து குறிப்பு வினைமுற்று . வாயினெ 
னவேண்டாது கூறினார் , நற்சொலன்றித் தீயசொல் பயிலாமையா 
கிய சிறப்புக்கருதி . உவமைக்கு இன்சுவைத்தே என்ற தேற்றேகா 
ரத்தால் குடிப்பிறந்தார்க்கு மனஞ்சிதையாமையும் , தீயசொற்களைக் 
கூறாமையுமே இயல்பென்பது பெற்றாம் . 

Sugarcane , even though you bite it , crush it till its joints 
are broken , ponnd it , and express its juice , will still be. sweet . 
Even when they are reproached and abused , men of noble birth 
do not lose temper and utter words of abuse with their mouth . 
157. கள்ளார்கள் ளுண்ணார் கடிவ கடிந்தொரீஇ 

யெல்ளிப் பிறரை யிகழ்ந்துரையார் -- தள்ளியும் 
வாயிற்பொய் கூறார் வடுவறு காட்சியார் 
சாயிற் பரிவ திலர் . 
இ - ள் . வடு அறு - குற்றமற்ற , காட்சியார் - அறிவினையுடையார் , 
கள்ளார் - ( பிறர் பொருளைக் ) களவுசெய்யார் , கள் உண்ணார் - மது 
உண்ணார் , கடிவ - ( நூல்கள் ) விலக்கும் தீயசெயல்களை , கடிந்து - 
( தாமும் ) விலக்கி , ஒரீஇ - அவற்றினின்றும் விலகி , பிறரை - மற்ற 
வரை , எள்ளி - அவமதித்து , இகழ்ந்து உரையார் - இகழ்ந்துபேசார் , 
தள்ளியும்- சோர்ந்தும் , வாயின்- தம் வாயினால் , பொய் கூறார் - பொய் 
சொல்லார் , சாயின் - ( இவ்வொழுக்கத்தால் தம் செல்வம் ) அழிவதா 
யின் , பரிவது இலர் - ( அதைக்குறித்துத்) துன்பப்படுதலிலர் . 

பொ - ரை . குற்றமற்ற அறிவினை யுடையார் பிறர்பொருளைக் 
களவுசெய்யார் , மது வுண்ணார் , நூல்கள் விலக்குக் தீயசெயல்களைத் 
தாமும் விலக்கி அவற்றினின்றும் விலகி , மற்றவரை அவமதித்து 
இகழ்ந்து பேசார் . சோர்ந்தும் தம்வாயினால் பொய் சொல்லார் . இவ் 
வொழுக்கத்தால் தம் செல்வ மழிவதாயின் அதைக்குறித்துத் துன் 
பப்படுதலிலர். 

கள்ளார் எதிர்மறை வினைமுற்று . உடன்பாட்டில் கட்டார் , 
சள்கின்றார் , கள்வார் என வரும் . இவர்க்குள தாவது பிறர்க்குண் 


152 நாலடியார் மூலமும் உரையும் . [ கசு - ஆம் 
டாஞ் சோர்வுபோலாது உயிர்க்குணமாகிய சோர்வாதலால் தள்ளியு 
மென்ற உம்மை இழிவு சிறப்பு . கள்ள முதலிய நான்கையுமே அன்றி 
இவை போன்ற மற்றைத் தீச்செயல்களையும் கடிந்தொருவின சென் 
பார் , கள்ளாமை கள்ளுண்ணாமைக்கும் , இகழ்ந்துரையாமை பொய் 
கூறாமைக்கும் இடையே கடிவகடிந் தொரீஇ என்பதை வைத்தனர் . 

They steal not , drink not toddy , they shun actions for 
bidden , they scorn not others nor speak ill of them , they utter 
vot fulsehood en forgetfully . They are 

men of fanltless 
knowledge. If ( hy such conduct) they find themselves in 
distress, tlley grieve nct . 

( 157 ) 
158. பிறர்மறை யின்கட் செவிடாய்த் திறனறிக் 

தேதிலா ரிற்கட் குருடனாய்த் தீய 
புறங்கூற்றின் மூகையாய் நிற்பானேல் யாது 
மறங்கூற வேண்டா வவற்கு . 
இ - ள் . பிறர் மறையின்கண் - ( தன்னிடத்துப் ) பிறர் சொல் 
லிய இரகசியத்தை வெளிப்படுப்பதில் , செவிடு ஆய் - கேளாதவன் 
போலாகியும் , திறன் - (வருத்தும் ) வகை யுடையனவற்றை , அறிந்து - 
உணர்ந்து , ஏ திலார் - அயலாருடைய , இல்கண் மனைவியரை 
நோக்குவதில் , குருடனாய் - கண்ணில்லாதவன்போலாகியும் , தீய - 
தீமையைத் தரும் , புறங்கூற்றின் - பிறர்பழியைப் புறத்தில் சொல் 
வதில் , மூகை ஆய் - வாயில்லாதவன்போலாயும் , நிற்பானேல் 
( ஒருவன் ) நிற்பானானால் , அவற்கு - அவனுக்கு , யாது அறமும் - 
வேறே எத்தன்மையதாகிய அறத்தையும் , கூறவேண்டா - ( அறிவு 
டையோர் ) சொல்ல வேண்வெதில்லை . 

பொ - ரை . தன்னிடத்துப் பிறர் சொல்லிய இரகசியத்தை வெ 
ளிப்படுப்பதில் கேளாதவன் போலாகியும் , வருத்தும் வகையுடை 
யனவற்றை யுணர்ந்து அயலாருடைய மனைவியரை நோக்குவதில் 
கண்ணில்லாதவன்போலாயும் , தீமையைத் தரும் பிறர் பழியைப் புற 
த்தில் சொல்வதில் வாயில்லாதவன் போலாகியும் ஒருவன் நிற்பானா 
னால் , அவனுக்கு வேறே யெத்தன்மையதாகிய அறத்தையும் அறிவு 
டையோர் சொல்ல வேண்டுவதில்லை . 

மறை வெளிப்பட்டால் குற்றம்விளையுமென்று அஞ்சிப் பிறர்க்கு 
மறைத்து ஒருவன் சொல்லிய சொல் ; இது தொழிலடியாகப் பிறந்த 
பெயர் , மறு பகுதி , ஐ செயப்படு பொருண்மை விகுதி , உகரக்கேடு 


- 


-- 


அதிகாரம் .] 


மேன்மக்கள் . 


153 


சந்தி ; மறுக்கப்பட்டதென்பது பொருள் . செவிடு , மூகை என்னும் 
சினையின் விகாரப் பண்புகள் முதற்பொருளை யுணர்த்தினமையால் 
அவை பண்பாகுபெயர் . செவிடன் ஒருவன் சொல்லியதைக் கேட்டு 
உள்ளத்தில் வைத்தலும் பிறர்க்கு வெளிப்படுத்தலும் இல்லாமை 
போலப் பிறருடைய இரகசியத்தைக் கேட்டுள்ளத்தில் வைத்தலும் , 
பிறர்க்கு வெளிப்படுத்தலும் இல்லானாதல் வேண்டுமாதலால் செவி 
டாய் என்றும் , தன்மனைவியைப் பிறன் விரும்பின் தனக்குண் 
டாம் வருத்தம்போலத் தான் அது செய்யின் அவனுக்குண்டாமொன 
வுணரின் செய்யானாதலால் திறனறிந்து என்றும் கூறினர் . வினை 
யெச்சம் காரணப்பொருட்டாய் நின்றது . பிறர் மறையை வெளிப் 
படுத்தல் நரகத்துக் கேதுவாகிய பாவமாதலால் பின்னவற்றோடு 
எண்ணப்பட்டது . ( கட்டான் மறைகாவாவிட்டவன் செல்வுழிச்செ 
ல்க " என்பதனாலு முணர்க . 

If lie , having a sense of propriety , were to be deaf to the 
secrets of others, blind to the wives of others , dumb to speaking 
ill of others behind their backs , no other virtue need be 
preached to him . 

(158 ) 
159. பன்னாளுஞ் சென்றக்கால் பண்பிலார் தம்முழை 

யென்லனும் வேண்டுப வென்றிகழ்ப - வென்னானும் 
வேண்டினு நன்றுமற் றென்று விழுமியோர் 
காண்டொறுஞ் செய்வர் சிறப்பு . 
இ - ள் . பண்பு இல்லார் - உயர்ந்த குணமில்லாத கீழோர் , தம் 
உழை - தம்மிடத்து , பல் நாளும் - பலநாளும் , சென் றக்கால் - இவர் 
செல்வாராயின் , என் ஆனும் - எப்பொருளை ஆயினும் , வேண்டுப 
என்று - வேண்டிக் கேட்பாரென்று , இகழ்ப - ( ஒருவரைக் கண்ட 
முதன் முறையே ) அவமதிப்பார் , என் ஆனும் - எப்பொருளையாயி 
னும் , வேண்டினும் - வேண்டிக் கேட்பாராயினும் , நன்று என்று - 
அது நன்மையைத் தருவதென்று கருதி , விழுமியோர் - சிறந்தகுண 
முடைய மேன்மக்கள் , காண்தோறும் - ( அவர் தம்மிடத்துவாக் ) 
காணுந்தோறும் , சிறப்புச் செய்வர் - உபசரித்தல் செய்வார் .. 

பொ - ரை . உயர்ந்த குணமில்லாத கீழோர் தம்மிடத்துப் பல 
காளும் இவர் செல்வாராயின் எப்பொருளையாயினும் வேண்டிக்கேட் 
பாரென்று ஒருவரைக் கண்ட முதன் முறையே அவமதிப்பார் . எப் 
பொருளை யாயினும் வேண்டிக் கேட்பாராயினும் அது நன்மையைத் 
தருவதென்று கருதிச் சிறந்த குணமுடைய மேன்மக்கள் அவர் தம் 
மிடத்து வரக் காணுந்தோறும் உபசரித்தல் செய்வாரென்பது . 


154 நாலடியார் மூலமும் உரையும் . (கசு -ஆம் 

வேண்டிய தொன்றை ஈந்தால் மறுமையி லுதவுதற் சிறப்புப் 
பற்றி அதனை நன்றென்பாராயினார் . இது குறிப்பு வினைமுற்று . 
சிறப்புச் செய்தல் கண்டமாத்திரையில் முகம் மலர்ந்து இன்சொல் 
கூறுதல் முதலியன செய்தல் . இடைச்சொல் பெயரோடொக்குமாத 
லின் காணென்னும் வினைத்தொகையாகிய காலங்காந்தபெயரெச்சம் 
எழாரவனிடப்பன்மைப் பொருள் தரும் தொறு என்னும் இடைச் 
சொல் கொண்டது . அதை அடுத்த உம்மை முற்று . 

Iren after many days have lapsed, men wanting in 
courtesy condemn those (that visit them ) , saying these will 
beg something of us . The great ones will treat them with 
great respect whenever they see them , saying if these ask 
something of us , it is well . 

( 159 ) 
160. உடையா ரிவரென் றொருதலையாப் பற்றிக் 

கடையாயார் பின்சென்று வாழ்வ -ருடைய 
பிலந்தலைப் பட்டது போலாதே நல்ல 
குலந்தலைப் பட்ட விடத்து . 


- 


இ - ள் . நல்ல குலத்தலை - உயர் குடியிற் பிறந்தாரிடத்து , பட்ட 
விடத்து - சேர்ந்த காலத்து , உடைய - (தோண்டி எடுக்கந்தோறும் 
பொருளை ) உடையதாயிருக்கிற , பிலத்தலை - சுரங்கத்தில் , பட்டது 
சேர்ந்தது , போலாதே - போலாகாதோ ? ஆகும் . ( இஃது அறியாதார் ) 
இவர் உடையார் என்று - இவர் மிக்க பொருளுடையாரென்று ,, 
ஒரு தலை ஆக - துணிவாக , பற்றி - ஆதரவாகக்கருதி , கடையாயார் 
பின் கீழாயினர் . பின்னே , சென்று - போய் , வாழ்வார் - உயிர் 
வாழ்வார் . 

பொ - ரை . உயர்குடியிற் பிறந்தாரிடத்துச் சேர்ந்த காலத்துத் 
தோண்டி யெடுக்குந்தோறும் பொருளையுடையதா யிருக்கின்ற சுரங் 
கத்தில் சேர்ந்தது போலாகாதோ ? ஆகும் . இஃதறியாதா ரிவர்மிக்க 
பொருளுடையாரென்று துணிவாக ஆதரவாகக் கருதிக் கீழாயினார் 
பின்னேபோ யுயிர்வாழ்வர் . 


பிலத்தலை, குலத்தலை என்பன சந்த இன்பப் பொருட்டு மெலி 
த்தலாயின . செல்வரை உடையாரென்றது உலகவழக்குப்பற்றி . ஏ 
எதிர்மறை . உடையபிலம் தன்னை யடைந்தவர்க்கு வேண்டிய வளவு 
தன்னிலுள்ள பொருளைத் தருதல்போல உயர்குடியிற் பிறந்தவர் 


அதிகாரம் . ) 


பெரியாரைப் பிழையாமை . 


155 


தம்மை யடைந்தவர்க்குத் தம்மிடத்துள்ள பொருளைக்கரவா தளிப்ப 


ரென்பது . 


Saying these are men of property , they are firm in their 
conviction and go after the dreys of mankind and spend their 
days. Is it not aus when a mine of treasure has been opened 
up , when men of high birth are acoessible to us ? 

( 160 ) 


Chapter XVII - Against reproaching the great . 
17 - ஆம் அதிகாரம் : பெரியாரைப் பிழையாமை . 


அஃதாவது குடி , கல்வியறிவு , ஒழுக்க முதலியவற்றால் பெரிய 
ராயினாரை அவமதித்து நடவாமையை யுணர்த்துவது . முன் இரண் 
ட திகாரத்தாலுங் கூறிய குடிப்பிறந்தாரது குணங்களை யறிந்து அவ 
ரோடு சார்வானுக்குரிய ஒழுக்கத்தைக் கூறுகின்றமையின் இஃது 
அதன்பின் வைக்கப்பட்டது . பொதுப்படப்பெரியாரென்றமையால் 
குடி முதலியவற்றில் பெரியாரை எனக்கோடலே அன்றி , வலியிற் 
பெரியராகிய அரசரையும் , தவத்திற் பெரியாாகிய முனிவரையும் 
எனக் கொள்ளலுமாம் . 


161. பொறுப்பரென் றெண்ணிப் புரைதீர்ந்தார் மாட்டும் 

வெறுப்பன செய்யாமை வேண்டும்- வெறுத்தபி 
னார்க்கு மருவி யணிமலை நன்னாட 
பேர்க்குதல் யார்க்கு மரிது . 
இ - ள் . ஆர்க்கும் - ஒலிக்கின்ற , அருவி - அருவியானது , அணி 
அழகு செய்கின்ற, நல் - நன்மையாகிய , மலைநாட - மலை நாட்டையுடை 
யானே , பொறுப்பர் என்று எண்ணி - பொறுக்கு மியல்பினரென் 
றெண்ணி , புரை தீர்ந்தார் மாட்டும் - ( பாவமாகிய ) குற்றமற்றவரிட 
த்தும் , வெறுப்பன - ( அவரால் ) வெறுக்கப்படுவனவாகிய குற்றங் 
களை , செய்யாமை வேண்டும் - செய்யாதிருத்தலே தகுதி , வெறுத்த 
பின் - கோபங்கொண்டபின் , பேர்க்குதல் - ( அதனை ) நீக்குதல் , 
யார்க்கும் அரிது - ( கோபிக்கப்பட்ட ) எவர்க்கும் கூடாதாதலால் . 

பொ - ரை . ஒலிக்கின்ற அருவியானது அழகுசெய்கின்ற நன் 
மையாகிய மலைநாட்டை யுடையானே ! பொறுக்கு மியல்பினரென் 
றெண்ணிப் பாவமாகிய குற்றமற்றவ ரிடத்தும் அவரால் வெறுக்கப் 
படுவனவாகிய குற்றங்களைச் செய்யாதிருத்தலே தகுதி . கோபங்கொ 


156 நாலடியார் மூலமும் உரையும் . ( கஎ -ஆம் 
ண்டபின் அதனை நீக்குதல் கோபிக்கப்பட்ட எவர்க்கும் கூடாதா 


தலால் . 


தவத்தால் பாவம் நீங்கினவராதலால் முனிவரைப் புரை தீர்க் 
தார் என்றும் , அவர் கோபங்கொண்டு சபிப்பாராயின் அது தன்பய 
ஊனத் தராது நீங்காதாதலால் ‘ பேர்க்குதல்யார்க்குமரி து என்றும் 
கூறினர் . புரை தீர்ந்தார்மாட்டு மென்ற உயர்வு சிறப்பும்மையால் மற் 
றவரிடத்துச் செய்யாமையைக் கூறவேண்டாதாயிற்று . 

No one should do actions that provoke disgust even in 
the presence of faultless men , thinking they would forbear, for 
when they have got disgusted , O Lord of beautiful bills where 
roaring torrents resound , it is hard for any one to change their 
attitude . 

( 161 ) 
162. பொன்னே கொடுத்தும் புணர்தற் கரியாரைக் 

கொன்னே தலைக்கூடப் பெற்றிருந்து- மனசே 
பயனில் பொழுதாக் கழிப்பரே நல்ல 
நயமி லறிவி னவர் . 


இ -ள் . நல்ல - குற்றமற்ற, நயம் இல் - இன்பம் பொருந்துதலி 
ல்லாத , அறிவின் அவர் - அறிவினையுடைய அப் பேதையர் , பொன் 
னேகொடுத்தும் - பொன்னையே விலைகொடுத்தும் , புணர்தற்கு அரி 
யாரை - கூடுதற்கு அருமையாயினாரை , கொன்னே - அவ் விலையில் 
லாமலே , தலைக்கூடப் பெற்றிருந்தும் - தாம் கூடும்படி பெற்றிருக் 
தும் , அன்னோ - ஐயோ , பயன் இல் - பயன் இன்மையாகிய பொழுது 
ஆக - காலமாக , கழிப்பர் - (தம் வாழ்நாளைக் ) கழிப்பார் . 

பொ - ரை . குற்றமற்ற இன்பம் பொருந்து தலில்லாத அறிவின 
யுடைய அப் பேதையர் பொன்னையே விலைகொடுத்தும் கூடுதற்கு 
அருமையாயினரை அவ் விலை யில்லாமலே தாம்கூடும்படி பெற்றிரு 
ந்தும் , ஐயோ | பயன் இன்மையாகிய காலமாகத் தம் வாழ்நாளைக் 
கழிப்பார் . 

பொன்னே கொடுத்து மென்றது புணர்தற் கரியாரைக் கூடு 
தலைச் சிறப்பித்தற்கு . உம்மை உயர்வு சிறப்பு . முதலிலுள்ள ஏயும் 
அப்பொருளது . இடையிலுள்ளது இழிவு சிறப்போடு தேற்றப்பொ 
ளது . ஈற்றிலுள்ளது ஈற்றசை . அன்னோ என்னும் இடைச்சொல் 
இரக்கப்பொருளது , நயத்தைச் செய்தலால் இன்பம் நயமெனப்பட் 
டது . நயம் - நன்மை . 


அதிகாரம் . ] 


பெரியாரைப் பிழையாமை . 


157 


Though they are privileged to be friends with those whom 
it is hard to approach even by gifts of gold , alas ! they spend 
their time in vain , the men with sense that profits them nob . ( 162 ) 
163. அவமதிப்பு மான்ற மதிப்பு மிரண்டு 

மிகைமக்க ளான் மதிக்கற் பால - நயமுணராக் 
கையறியா மாக்க ளிழிப்பு மெடுத்தேத்தும் 
வையார் வடித்தநூ லார் . 

இ - ள் . அவமதிப்பும் அவமதித்தலும் , ஆன்ற மதிப்பும் 
நன்கு மதித்தலும் , இரண்டும் - ஆகிய இவ்விரண்டும் , மிகை மக்க 
ளான் - மேன்மக்களால் , மதிக்கல் பால - மதித்தலாகிய பான்மை 
யுடையன , நயம் உணராத - ( ஒருவருடைய குணஞ் செயல்களினு 
டைய ) நன்மையை யுணரமாட்டாத , கை அறியாத - மதிக்கும் முறை 
மை உணராத , மாக்கள் - கீழோர் , இழிப்பும் - இழித்துக் கூறுதலை 
யும் , எடுத்து ஏத்தும் - எடுத்துப் புகழ்தலையும் , வடித்த - முனிவர்க 
ளால் குற்றமறச் சொல்லப்பட்ட , ஏலார் - நூல்களை யுணர்ந்தவர் , 
வையார் - பொருளாக வைத்து எண்ணார்கள் . 

பொ - ரை . அவமதித்தலும் ,நன்குமதித்தலும் ஆகிய இவ்விரண் 
டும் மேன்மக்களால் மதித்தலாகிய பான்மை யுடையன . ஒருவரு 
டைய குணஞ்செயல்களினுடைய நன்மையையுணரமாட்டாத மதிக் 
கும் முறைமை யுணராத கீழோர் இழித்துக் கூறுதலையும் எடுத்துப் 
புகழ்தலையும் முனிவர்களால் குற்றமறச் சொல்லப்பட்ட நூல்களை 
யுணர்ந்தவர் பொருளாகவைத்து எண்ணார்கள் . 

ஆதலால் மேன்மக்கள் நன்குமதிக்கும்படி ஒருவன் நடக்க 
வேண்டுமென்பது இசையெச்சம் . வைத்தலாவது மேன்மக்களால் 
மதிக்கப்படும் அவமதிப்பு நன்கும திப்புகளோடு சேரவைத்தல் . மிகை 
புடைபெயர்ச்சி விகு தியாகிய ஐயீற்றுத் தொழிற்பெயர் ; அது குடி , 
கல்வியறிவு , ஒழுக்கங்களிற் சிறத்தலின்மேல் நின்றது . ஆன்ற இற 
ந்தகாலப் பெயரெச்சம் ; ஆல் பகுதி , இது அகலென்பதன் மரூஉ , 
உணராத , அறியாத எனப்பெயரெச்ச மிரண்டடுக்கி மாக்களென் 
னும் வினைமுதற் பெயர்கொண்டன : 

Disregard and deep regard , these two are worthy of atten 
tion when proceeding from great men. 

The abuse or the high 
praise of low men who cannot appreciate worth , those who have 
discriminating knowledge of books deem not as worthy ( f 
attention , 

( 163 ) 
14 


158 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( கஎ - ஆம் 


உடைய 


காவ 


164. விரிநிற நாகம் விடருள தேனு 

முருமின் கடுஞ்சினஞ் சேணின்று முட்கு 
மருமை யுடைய ரெண்சேர்ந்து முய்யார் 
பெருமை யுடையார் செறின் . 
இ - ள் . விரி - படம் விரிகின்ற , நிறம் - ஒளிடையுடைய , நாகம் 
நாகமானது , விடர் - ஆடிமாகிய வெடிப்பிடத்தில் , உளது ஏனும் - 
உள்ள தாயினும் , உருமின் - இடியினது , கடு சினம் - மிக்க கோப 
மாகிய ஒலி , சேண் நின்றும் - நெடுந்தூரத்தி லிருக்கவும் . உட்கும் - 
அதற்குத் தான் அஞ்சும் , ( அதுபோல ) பெருமை உடையார் - ( வலி 
யின் ) மிகுதியுடைய அரசர் , செறின் - கோபிப்பா பாயின் , அருமை 

( பகைவர் கடப்பதற்கு ) அருமையுடைய , அரண் 
லாகிய இடத்தை , சேர்ந்தும் - ( அடைக்கலமாகச் ) சேர்ந்தும் , உய் 
யார் - அதற்கு அஞ்சுதலினின்றும் தப்பார் . 

பொ - ரை . படம் விரிகின்ற ஒளியையுடைய நாகமானது ஆழ 
மாகிய வெடிப்பிடத்தில் உள்ள தாயினும் , இடியினது மிக் ; கோப 
மாகிய ஒலி நெடுந்தூரத்தி லிருக்கவும் அதற்குத் தான் அஞ்சும் . 

பால வலயின் மிகுதியுடைய அரசர் கோபிப்பாராயின் பகை 
வர் கடப்பதற்கு அருமையுடைய காவலாகிய இடத்தை அடைக்கல 
மாகச் சேர் , தும் அதற்கு அஞ்சுதலினின்றும் தப்பார் . 

ஒரு.ர் குக் கோபம் பிறந்தபோது இரைந்து பேசல் இயல்பாத 
லால் உருமின் பேரா யைச் கடுஞ்சினம் என்றார் . இஃது இலக் 
கணை . நின்று நிற்க என்பதன் திரிபு . அரண் பண்பாகுபெயர் . சேணெ 
ன்றது கடுஞ்சினம் தோன்றிய இடத்தை . அரணென்ற குறிப்பால் 
பெருமையுடையா- அரசருக் காயற்று . 

Tronyh the hooded serpent dwell in a crevice, the thunder s 
threatening roar will frighten it from far ; though they take 
ghel , er in castles hard to reach , they escape pot when the great 
ones are enraged .. 

( 164) 
165. எம்மை யறிந்திலி ரெம்போல்வாரில்லென்று 

தம்மைத்தால் கொள்வது கோளன்று- தம்மை 
யரியரா நோக்கி மறனறியுஞ் சான்றோர் 
பெரியராக் கொள்வது கோள் . 
இ - ள் . எம்மை - ( ஒருவர் ) எம்முடைய கல்வியறிவு முதலிய 
அற்றை , அறிந்திலிர் - அறியவில்லை , எம்போல்வார் - எம்மை ஒத்த 


அதிகாரம். ) 


பெரியாரைப் பிழையாமை . 


159 


. 


வர் , இல் என்று இலரென்று , தம்மை - தம்மை , தாம் கொள்வது . 
தாம் மதித்துக் கொள்வது , கோள் அன்று - கொள்கையன்று , அறன் 
அறியும் - அறத்தை யறிந்தொழுகும் , சான்றோர்பெரியோர் , தம்மை 
அரியர் ஆக - தம்மை அருமையானவராக, நோக்கி - மதித்து , பெரி 
யர் ஆக - பெருமையுடைடாராக , கொள்வது 

ஏற்பது, கோள் - 
கொள்கை , 

பொ- ர . ஒருவர் எம்முடைய கல்வி யறிவு முதலியவற்றை 
அறியவில்லை , எம்மை ஒத்தவர் இலரென்று தம்மைத் தாம் மதித் 
துக்கொள்வது கொள்ககயன்று . அறத்தை யறிந்தொழுகும் பெரி 
யோர் தம்மை அருமையானவராக மதித்துப் பெருமையுடையாராக 
ஏற்பது கொள்கை . 

கோள் கொள்ளென்னும் பகுதி புடைபெயர்ச்சி விகு தியாகிய 
தல்விகுதி புணர்ந்து கெட்டமாத்திரையில் முதனீண்டு நின் றமை 
யால் முதனில திரிந்த தொழிற்பெயராம் . அறன் , நடுவு நிலைமை , 
ஔவிய மீல்லாமை இவற்றையுடையாரே ஒருவருடைய பெரு 
மையை உள்ளபடி கொள்வராதலால் , அறனறியுஞ்சான்றோர் கொள் 
வதுகோள் என்றார் . 

You know not us , none we have for equals : when one 
esteems oneself thas, that is not esteem . But when great men , 
knowers of virtue , look upon him as a rare being and esteem 
him as a great man , that is esteem . 

( 165 ) 
166. நளிகடற் றண்சேர்ப்ப நாணிழற் போல 

விளியுஞ் சிறியவர் கேண்மை - விளிவின்றி 
யல்கு நிழற்போ லகன்றகன் றோடுமே 
தொல்புக ழாளர் தொடர்பு. 
இ - ள் . நளிகடல் - பெருமையாகிய கடலினது , தண் சேர்ப்ப - 
குளிர்ந்த துறையை யுடையானே , சிறியவர் - கீழ்மக்களது , கேண்மை 
நட்பு , நாள் -உதயகாலத்தின் , நிழல்போல - நிழல் குறைதல்போல் ; 
விளியும் - முறையே குறையும் , தொல் - தக் தாதை மூதாதை முத 
லியோரைத் தொடங்கிவருகின்ற, புகழ் ஆளர் புகழை ஆளுத் 
ளுடையாரது , தொடர்பு - நட்பு , விளிவு இன்றி - குறைதலில்லா 
மல் , அல்கு - பொழுது சுருக்குதலா லுண்டாகும் . நிழல்போல - 
இழல் நீளுதல்போல , அகன்று அகன்று - இடைவிடாமல் நீண்டு ,, 
ஒடும் - செல்லாவிற்கும் . 


- 


160 நாலடியார் மூலமும் உரையும் . ( கஎ - ஆம் 

பொ - ரை . பெருமையாகிய கடலினது குளிர்ந்த துறையை 
யுடையானே ! கீழ்மக்களது நட்பு உதய காலத்தின் நிழல் குறைதல் 
போல முறையே குறையும் , தம் தாதை மூதாதை முதலியோரைத் 
தொடங்கி வருகின்ற புகழை ஆளுதலுடையாரது நட்புக் குறைத 
லிலலாமல் பொழுது சுருக்கு தலாலுண்டாகும் நிழல் நீளுதல்போல 
இடைவிடாமல் நீண்டு செல்லாநிற்கும் . 

நாளென்றது பகலின் முற்பங்கை . அல்குதல் சுருங்குதல், இது 
சிழலென் றமையால் பகற்பொழுது சுருங்குதற்காயிற்று . அல்கென் 
னும் வினைத்தொகையாகிய காலங் சரந்த பெயரெச்சம் காரணப் 
பொருட்டு , பிற்பகற்பொழுது கழியும்வரை நிழல் நீண்டு கொண்டே 
செல்லுதல்போலத் தொல்புகழாளர் தம்மில் செய்யும் நட்பு அவர் 
முடியும்வரை நீண்டே செல்லுமாதலால் , அவரை அவமதியாமல் அட 
ங்கி நடந்து சணைகொள்க என்பது கருத்து , நிழற்போல என்பதில் 
லகரம் சந்த இன்பப்பொருட்டு றகரமாகத் திரிந்தது . அடுக்கு இடை 
விடாமைப் பொருளது 

O Lord of the great sea s cool shores ! Even as the shadow 
of the morn , friendshiip with the low dwindles away into 
nothing ; and as the shadow ( of the afternoon ) which grows 
without diminishing , friendship with men of antique fame will 
run on without any end .. 

( 166 } 
167. மன்னர் திருவு மகளி ரெழினலமுந் 

துன்னியார் துய்ப்பர் தகல்வேண்டா - துன்னிக் 
குழைகொண்டு தாழ்ந்த குளிர்மர மெல்லா 
முழைதங்கட் சென்றார்க் கொருக்கு . 
இ - ள் . மன்னர் - அரசருடைய , திருவும் - செல்வமும் , மகளிர் 
மாதருடைய , எழில் நலமும் - குற்றமற்ற சுகமும் , துன்னியார் 
( அவமதியாமல் ) நெருங்கி யிருப்பவர் , துய்ப்பர் - அனுபவிப்பார் , 
தகல் - ( இன்னார் ) தகுதி யுடையாரெனல் , வேண்டா - வேண்டுவ 
தில்லை , தன்னி - நெருங்க , குழைகொண்டு . தளிரைப்பெற்று , தாழ் 
க்த - தாழ்ந்துள்ள , குளிர்மரம் எல்லாம் .. குளிர்ந்த நிழலைத் தருகின்ற 
மாங்களெல்லாம் , தங்கண் - தம்மிடத்து , சென்றார்க்கு - சென்று 
நெருங்கினவர்க்கு , ஒருங்கு உழை - வேற்றுமையில்லாமல் இடமாம் . 

பொ - ரை . அரசருடைய செல்வமும் மாதருடைய குற்றமற்ற 
சுாமும் ( அவமதியாமல் ) செருங்கி யிருப்பவர் அனுபவிப்பார் , இன் 


அதிகாரம் .] 


பெரியாரைப் பிழையாமை . 1 


161 


னார் தகுதியுடையாரெனல் வேண்டுவதில்லை . நெருங்கத்தளிரைப் 
பெற்றுத் தாழ்ந்துள்ள குளிர்ந்த நிழலைத் தருகின்ற மரங்களெல் 
லாம் தம்மிடத்துச் சென்று நெருங்கினவர்க்கு வேற்றுமை யில்லா 
மல் இடமாம் . 

தகல் தொழிற்பெயர் , அல் விகுதி . நெடுநாள் துன்னியிருத்த 
லைக்கருதிக் குறைவிலா விருப்பத்தால் தரப்படுதலால் எழினலம் 
என்றும் , நிழலினது மிகு தியைச் சிறப்பித்தற்குக் குழைகொண்டு 
தாழ்ந்த என்றும் , நிழலாதல் உயர்ந்தோர் தாழ்ந்தோரென்னும் 
வேற்றுமையின்றி யென்பார் ஒருங்கு என்றும் கூறினார் . நிழலினது 
குளிர்ச்சி மரத்தின்மே லேற்றப்பட்டது . வெயிலின் வெப்பத்தை 
ஏற்பவை தாமா தலாலென்க , துன்னியார் பல்லோர் படர்க்கை இற 
ந்தகால வினைப்பெயர் . இதில் இன்னென்னும் இறந்தகால இடை 
நிலையின் னகரக்கேடு கடைக்குறை . மன்னர் திருவோடு மகளிரெழி 
னலத்தைக் கூறியது ஒப்புமைக் கூட்டவணி . இச் செய்யுள் வேற் 
றுப் பொருள் வைப்பு . 

The wealth of kings and the charms of beautiful women , 
those who have drawn near them enjoy, irrespective of any 
fitness for such enjoyment. All the cool trees that bear thick 
foliage and are shady , afford shelter to whoever might go 
under them . 

( 167 ) 
168. தெரியத் தெரியுந் தெரிவிலார் கண்ணும் 

பிரியப் பெரும்படர்நோய் செய்யும் - பெரிய 
வுலவா விருங்கழிச் சேர்ப்பயார் மாட்டும் 
கலவாமை கோடி யுறும். 
இ - ள் . , பெரிய - பெருமையுடைய , உலவாத - கெடாத , இரு 
கழி - நெடிய அளத்தையுடைய , சேர்ப்ப - துறைவனே , தெரிய - 
( விபரீதவையமின்றி மெய்ப்பொருள் ) விளங்கும்படி , தெரியும் - ஆரா 
யும் , தெரிவு இல்லார் கண்ணும் - அறிவிலாரினின்றும் , பிரிய- பிரிந் 
தால் , ( அப் பிரிவு ) பெரு படர் நோய் - மிக்க துன்பமாகிய நோயை , 
செய்யும் - உண்டாக்கும் , ( ஆதலால் கூடுவதிலும் ) யார்மாட்டும் - 
யாவரிடத்திலும் , கலவாமை - கூடாமை , கோடிஉறும் - கோடிப் 
பங்கு நன்மையாம் . 

பொ - ரை . பெருமையுடைய கெடாத நெடிய அளத்தையுடைய 
திறைவனே ! விபரீத வையமின்றி மெய்ப்பொருள் விளங்கும்படி 


. 


162 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கஎ -ஆம் 
ஆராயும் அறிவிலாரினின்றும் பிரிந்தால் அப் பிரிவு மிக்க துன்ப 
மாகிய கோயை யுண்டாக்கும் ; ஆதலால் கூடுவதிலும் யாவரிடத் 
துங் கூடாமை கோடிப்பங்கு நன்மையாம் . 

தெரிவிலார்கண் உருபு மயக்கம் . கண் என்பதை இடத்தை 
யுணர்த்தும் பெயர்ச்சொலெனவும் , தெரிவிலார்கண்ணுமென்பதனை 
ஒற்றுமைப் பொருளதாகிய ஆறாம் வேற்றுமைத் தொகையெனவுங் 
கொண்டு , அறிவிலாரிடத்து நின்று என வுரைப்பினும் பொருந்தும் . 
உம்மை இழிவுசிறப்பு . பிரிய - பிரியினென்பதன் திரிபு . யார்மாட்டு 
மென்பதில் உம்மை முற்றும்மை யாதலால் யா எஞ்சாமைப்பொரு 
ளது . கோடி மிகப்பல என்பதற்குக் காட்டியதோரெண் . 

Be it from ignorant people who are incapable of ander 
standing things , separation causes great pain . O Lord of the 
great , linfailing , swelling hay ! Ten million tiines the best is 
not to be intimate with any one at all. 

( 168 ) 
169. கல்லாது போகிய நாளும் பெரியவர்கண் 

செல்லாது வைகிய வைகலு - மொல்வ 
கொடாஅ தொழிந்த பகலு முரைப்பின் 
படா அவாம் பண்புடையார் கண் . 
இ - ள் . உரைப்பின் சொல்லுமிடத்து , கல்லாது - ( ஏல்களைச் ) 
கற்காமல் , போகிய - கழிந்த, நாளும் - தினமும் , பெரியவர் கண் . 
( கேள்வியின் பொருட்டுப் ) பெரியவரிடத்து , செல்லாது - ( தாம் ) 
செல்லாமல் , வைகிய - கழிந்த , வைகலும் -நாளும் , ஒல்வ - (தம்மால் ) 
இயலும் பொருள்களை , கொடாது - ( இரப்பவர்க்குக்) கொடாமல் , 
ஒழிந்த - கழிந்த, பகலும் - நாளும் , பண்பு உடையார்கண் - நற்குண 
நற்செய்கையுடையாரிடத்து , படா ஆம் - உண்டாகாவாம் . 

பொ - ரை . சொல்லுமிடத்து நூல்களைக்கற்காமல் கழிந்த தின 
மும் , கேள்வியின் பொருட்டுப் பெரியவரிடத்துத் தாம் செல்லாமல் 
கழிந்த நாளும் , தம்மால் இயலும் பொருள்களை இரப்பவர்க்குக் 
கொடாமல் சழிந்தநாளும் , நற்குண நற்செய்கை யுடையாரிடத்து 
உண்டாகாவாம் . 


குணமும் செயலுமடங்கப் பண்பு என்றும் , கல்லாமலும் , பெ 
ரியவர்பாற் செல்லாமலும் , கொடாமலும் கழிந்ததாகிய ஒருநாளும் 
அவர்க்கு உண்டாவதில்லை யாதலால் நாள் முதலிய மூன்றையும் 
ஒருமையாயும் , நாள் , வைகல் , பகலென ஒரு பொருட் கிளவியாயும் 


அதிகாரம் . ] பெரியாரைப் பிழையாமை . 

163 
அறிவை விளக்கு தலால் முன்னே கற்றலையும் , அக் கல்வியறிவை உறு 
திப் படுத்துவது கேள்வியாதலின் அதன் பின் இதனையும் இவற்றிற் 
குப்பயன் அறஞ்செய்தலாதலால் ஈற்றில் கொடுத்தலையும் வைத்துங் 
கூறினார் . பண்புடையார் கற்றுங் கேட்டும் இரப்பவர்க்கீந்தும் உயிர் 
வாழ்வரென்பது கருத்து . பகல் - தொழிலாகுபெயர் . 

Days spent without learning , days passed withont visiting 
the great, days gone hy without giving what is in one s power 
to give : if you tell them over, these occur not in the case of the 
good ones . 

( 169 ) 
170. பெரியார் பெருமை சிறுதகைமை யொன்றிற் 

குரியா ருரிமை யடக்கர் -- தெரியுங்கால் 
செல்வ முடையாருஞ் செல்வரே தற்சேர்ந்தா 
ரல்லல் களைப் வெனின் . 
இடள் . தெரியுங்கால் - ஆராயுமிடத்து , பெரியார் - பெரியா 
ருடைய , பெருமை - பெருமைக் குணமாவது ,சிறு தகைமை - ( செரு 
க்கில்லாமல் ) பணிவுடைய ராதலாம் , ஒன்றிற்கு - பரம்பொருளு 
க்கு , உரியார் - உரிமை யாயினாருடைய , உரிமை - உரிய தொழில் , 
அடக்கம் - (மனமொழி மெய்கள் சுதந்திரமின்றி ) அடங்கினவராத 
லாம் , செல்வம் உடையாரும் - பொருட்செல்வ முடையாரும் , தன் 
சேர்ந்தார் - தம்மை யடைந்தவருடைய , அல்லல் - ( வறுமையாலா 
கிய ) துன்பத்தை , களைப் எனின் - ஒழிப்பாரானால் , செல்வரே - செல் 


வரே ஆவர் . 


பொ - ரை . ஆராயுமிடத்துப் பெரியாருடைய பெருமைக் குண 
மாவது செருக்கில்லாமல் பணிவுடைய ராதலாம் . பரம்பொருளுக்கு 
உரிமையாயினாருடைய உரியதொழில் மனமொழி மெய்கள் சுதந்திர 
மின்றி அடங்கினவராதலாம் . பொருட்செல்வமுடையாரும் தம்மை 
யடைந்தவருடைய வறுமையாலாகிய துன்பத்தை ஒழிப்பாரானால் 
செல்வரே ஆவர். 

ஒப்பும் உயர்வும் இல்லாத தாதலால் பரம்பொருள் ஒன்றெனப் 
பட்டது ; இது தொகைக் குறிப்பு . அரியாராகுதல் தமக்கென ஒரு 
சுதந்திரமுமின்றி அதன் வயப்படல் . ஏ . தேற்றம் . தன் பன்மையி 
னொருமைவந்த வழுவமைதி . 

The greatness of the great lies in their humility . The 
souls owned by the One own self -restraint. 

If yon understand 
things rightly those possessor s of wealth only can be called 
wealthy who relieve the wants of those that approach them . O 


164 


நாலடியார் மூலமும் உரையும் . [ கஅ - ஆப் 
Chapter XVIII--- Association with the Good . 
18 - ம் அதிகாரம் : நல்லினஞ் சேர்தல் . 


அஃதாவது நன்மையாகிய இனத்தைச் சேர்தலை யுணர்த்து 
வது . நல்லினமாவது தீயநெறியின் விலக்கி , நன்னெறியில் செலுத் 
தும் பேரறிவுடையாருடைய கூட்டம் . அப்பெரியாரை அவமதியாம 
லொழுகுதலே அன்றி அவரைப் பிரியாமல் நட்புக்கொள்ளவேண்டு 
மென இதனால் உணர்த்துகின் றமையால் இது அதன் பின் வைக்கப் 
பட்டது . 
171. அறியாப் பருவத் தடங்காரோ டொன்றி 

நெறியல்ல செய்தொழுகி யவ்வு - நெறியறிந்த 
நற்சார்வு சாரக் கெடுமே வெயின் முறுகப் 
புற்பனிப் பற்றுவிட் டாங்கு . 
இ - ள் . வெயில் - வெயிலானது , முறுக - வெப்ப மிகுந்து காய் 
வதினால் , பனி -பனியானது , புல்- ( தான் முன் பற்றியிருந்த ) புல்லை , 
பற்றுவிட்டால் ஆங்கு - பற்று தலை விட்டாற்போல , அறியாத பருவ 
த்து - ( ஒருவன் ) பகுத்துணர்வில்லாத காலத்தில் , அடங்காரோடு - 
பணிந்து நடவாதவருடனே , ஒன்றி - வேற்றுமையின்றிச் சேர்ந்து , 
நெறி அல்ல - முறை யல்லாதனவற்றை , செய்து - செய்யாநின்று , 
ஒழுகியவும் - நடந்ததற்குக் காரணமாகிய தீக்குணங்களும் , நெறி 
அறிந்த - முறையை அறிந்த , நல் சார்வு - நல்லினமான.து , சார - 
(தன்னைச் ) சார்வதினால் , கெடும் - விட்டொழியும் . 

பொ - ரை . வெயிலானது வெப்பமிகுந்து காய்வதினால் பனியா 
னது தான் முன் பற்றியிருந்த புல்லைப் பற்றுதலை விட்டாற்போல 
ஒருவன் பகுத்துணர்வில்லாதகாலத்தில் பணிந்து நடவா தவருடனே 
வேற்றுமையின்றிச்சேர்ந்து முறையல்லா தனவற்றைச் செய்யாநின்று 
நடந்ததற்குக் காரணமாகிய தீக்குணங்களும் முறையை அறிந்த 
நல்லினமானது தன்னைச் சார்வ தினால் விட்டொழியும் . 

ஒழுகிய வினை முதல்வினையைக் கருவியின்மே லேற்றிக் கூறும் 
இறந்தகால வினைப்பெயர். வகரமெய் விரித்தல் விகாரம்.சார்வு தொ 
ழிலாகுபெயர் . புல் தனிக்குறி லொற்றடுத்த மொழியாதலால் ஈற்று 
லகரந் திரிந்தது . பனி குறிலிணை மொழியாதலால் வருமொழிப்பகர 
மிகுந்தது . பற்று முதனிலைத் தொழிற்பெயர். நற்சார்வு சாரஎன்பது 
எழுவாய்த் தொகாநிலை ; இரண்டாம் வேற்றுமைத் தொகைரிலையன் 


அதிகாரம் . ] 


நல்லினஞ் சேர்தல் . 


165 


றென்பது உவமையால் விளங்கினது . பிறர் கேட்டைத் தன் கேட் 
டைப்போலக்கருதுவதால் நற்சார்வு தானே சார்வதாயிற்று . வெயில் 
பண்பாகு பெயர் . வெம் பகுதி , குறில் நெடில் என்பவற்றிற்போல 
ல் 

பகுதிப்பொருள் விகுதி , முன்னின்ற மெய் திரிந்தது சந்தி . 

Even if one, in unreasoning youth , associating with the 
wicked , walk in unrighteous ways , his faults shall melt away 
when be associates with those who know the righteous way as , 
when the sun scorches, the dewdrops on the blades of grass 
disappear. 

( 171 ) 


172. அறிமி னறநெறி யஞ்சுமின் கூற்றம் 

பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் 
வெறுமின் வினை தீயார் கேண்மையெஞ் ஞான்றும் 
பெறுமின் பெரியார்வாய்ச் சொல் . 
இள் . எஞ்ஞான்றும் - எல்லா நாளிலும் , அறநெறி - அறத்தின் 
வழியை , அறிமின் - அறிந்து நடவுங்கோள் , கூற்றம் - கூற்றுவனு 
க்கு , அஞ்சுமின் அஞ்சி யொழுகுங்கோள் , பிறர் கடுஞ்சொல் - 
பிறருடைய கடுஞ்சொற்களை , பொறுமின் - பொறுங்கோள் , வஞ் 
சம் - வஞ்சிக்கும் செயலை , போற்றுமின் - (உம்மிடத்துத் தோன்றா 
மல் ) பாதுகாவுங்கோள் , வினை தீயார் - செயல் தீயவரது , கேண்மை - 
நட்பினை , வெறுமின் - வெறுகோள் , பெரியார் வாய்ச்சொல் 
பெரியோருடைய வாய்ச்சொல்லை , பெறுமின் - கேளுங்கோள் . 

பொ - ரை . எல்லா நாளிலும் அறத்தின் வழியை யறிந்து நட 
வங்கோள் . கூற்றுவனுக்கு அஞ்சி யொழுகுங்கோள் . பிறருடைய 
கடுஞ்சொற்களைப் பொறுங்கோள் . வஞ்சிக்கும் செயலை யும்மிடத்துச் 
தோன்றாமற் பாதுகாவுங்கோள் . செயல் தீயவரது நட்பினை வெறும் 
கோள் . பெரியோருடைய வாய்ச்சொல்லைக் கேளுங்கோள் . 

கூற்றுவனுக்கு அஞ்சுதலாவது மரணம்வருவது இன்னபோ 
தெனக் குறிக்கப் படாமையால் அதற்கஞ்சி விரைந்து அறஞ்செய்ய 
விரும்பல் . 

Know Virtue s path , fear Death , bear others hot wr.rds , 
be ware ye practise no deceit , hate friendship with those whose 
deeds are evil, always receive words that fall from the lips of 
great men . 

( 172 ) 


166 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[கஅ -ஆம் 


173. அடைந்தார்ப் பிரிவு மரும்பிணியுங் கேடு 

முடங்குடம்பு கொண்டர்க் குறலாற் - றொடங்கிப் 
பிறப்பின்னா தென்றுணரும் பேரறிவி னாரை 
யுறப்புணர்க வம்மாவென் னெஞ்சு. 
இ.ள். அடைந்தார் - ( இன்ன முறையென ) அடைந்த 
பிரிவும் - ( சாவுகா ணமாகவாவது வேறொன் ) காரணமாகவாவது ) 
பிரிதலும் , அரு பிணியும் - மருந்து முதலியவற்றால் சாத்தியமாகாத 
நோயும் , கேம் - பொ ளழிவும் , உடங்கு - ஒன்றமையாக , உடம்பு 
கொண்டார்க்கு - உடலையடைந்தவருக்கு , உறலால் - அடைதலால் , 
பிறப்பு - பிறப்பானது , தொடங்கி - (உண்டானது ) தொடங்கி , 
இன்னாது என்று - துன்பந் தருவதென்று , உணரும் - அறியவல்ல , 
பேர் அறிவினாரை மிக்க அறிவினையுடைய நல்லினமானவரை , 
என் நெஞ்சு - என்மனம், உறப் புணர்க - மிகுதியுஞ் சேரக்கடவது , 
அம்மா - இது வியப்பாகும் . 


. 


பொ - ரை . இன்னமுறையென அடைந்தவரைச் சாவுகாரண 
மாகவாவது வேறொன்று காரணமாகவாவது பிரிதலும் , மருந்து முத 
லியவற்றால் சாத்தியமாகாத நோயும் , பொருளழிவும் , ஒற்றுமையாக 
வுடலை யடைந்தவருக்கு அடைதலால் , பிறப்பானது உண்டானது 
தொடங்கித் துன்பந் தருவதென்றறியவல்ல மிக்க அறிவினையுடைய 
கல்லின மானவரை என் மனம் மிகுதியுஞ் சேரக்கடவது . இது 
வியப்பாகும் . 


அடைந்தார் தாய் தந்தை மனைவி புத்திரர் முதலியோர் . சாவு 
பிரிவிலடங்குதலால் கேடு பொருளின் மேலது . சிறந்த அறிவுதோன் 
றம்படி அறியாமையி னீங்கு தலாகிய மனத் தூய்மையும் , மொழிமெய் 
களாற் செய்யும் வினைத்தூய்மையு முண்டாதல் பற்றிப் பேரறிவி 
னாரை உறப்புணர்க என்றும் , பேரறிவினாரை உறப்புணரக் கரு 
துங் கருத்துண்டாத லருமையா தலால் அது தனக்குண்டாகியதைப் 
பற்றி வியந்தானென்பது தோன்ற அம்மா என்றுங் கூறினார் . இது 
வியப்புப் பொருளதாகிய இடைச்சொல் . 


Parting from friends , incurable diseases , destruction : As 
these all come to those who are embodied , ah ! let my mind 
cleare close to the wise men who have uuderstood that birth , 
from the very first , is bitterness . 

( 173 ) 


அதிகாரம் .) 


நல்லினஞ் சேர்தல் . 


167 


174. இறப்ப நினையுங்கா லின்னா தெனினும் 

பிறப்பினை யாரு முனியார்- பிறப்பினுள் 
பண்பாற்று நெஞ்சத் தவர்களோ டெஞ்ஞான்றும் 
நண்பாற்றி நட்கப் பெறின் . 
இ - ள் . பண்பு ஆற்றும்- ( தமக்கு ) இயல்பாகிய அறங்களைச் செய் 
யும் , நெஞ்சத்தவர்களோடு - மனமுடையார்களோடு , பிறப்பினுள் - 
( ஒருவர் ) பிறந்த பிறப்பில் , எஞ்ஞான்றும் - தம் ஆயுள் முற்றும் , 
நண்பு ஆற்றி - அன்பு செய்து , நட்கப் பெறின் - நட்புக்கொள்ளப் 
பெறுவாராயின் , நினையுங்கால் - ஆராயின் , இறப்ப இன்னாது எனி 
னும் - மிகவும் துன்பந்தருவதாயினும் ,பிறப்பினை - அந்தப்பிறப்பை , 
யாரும் - எத்தன்மையாரும் , முனியார் - வெறுக்காமல் விரும்புவர். 

பொ - ரை . தமக்கு இயல்பாகிய அறங்களைச்செய்யும் மனமுடை 
யார்களோடு ஒருவர் பிறந்த பிறப்பில் தம் ஆயுள் முற்றும் அன்பு 
செய்து நட்புக்கொள்ளப் பெறுவாராயின் , ஆராயின் மிகவும் துன் 
பந் தருவதாயின் அந்தப் பிறப்பை எத்தன்மையாரும் வெறுக்காமல் 
விரும்புவர். 

மக்கட் கியல்பா யமைந்த செயல் அறச்செயலே ஆதலின் அத 
னைப் பண்பு என்றும் , அவ்வறச்செயல் மனத்தோடு பொருந தினவ 
ரென்பார் பண்பாற்று கெஞ்சத்தவர் என்றும், அலர்களோடு நண் 
பாற்றி நட்புக்கொளல் அரிதும் பேறுமாமென்பார் பெறின் என் 
றுங் கூறினர் . நண்பென்னுங் காரியத்தின் பெயர் தன்காரணமாகிய 
அன்பின் மேலது . 

Thoigh , when deeply considerell , birth is bitterness , Dore 
will bate it if it be possible , in this birth , to be friends all the 
days of one .. life with the virtuous minded men .. 

(174 } 
175. ஊரங் கணநீ ருரவுநீர் சேர்ந்தக்கால் 

பேரும் பிறிதாகித தீர்த்தமா - மோரும் 
கு. மாட்ச யில்லாருங் குன்றுபோ னிற்பர் 
நலமாட்சி நல்லாரைச் சார்ந்து . 
இ - ள் . ஊர் - ஊரிலுள்ள , அங்கணரீர் - சலதாரை நீர் ,உரவுநீர் - 
வலியமைந்த நீரை , பேர் ,தக்கால் - சேர் பால் , பேரும் - தனதுபெய 
ரும், பிறிது ஆகி-அக் நீரின் பெயராகி , தீர்த்தம் உம் ஆம் -சிறந்த நீரு 
மாகும், ( அதுபோல ) ஓரும் - மதிக்கத்தக்க , குலமாட்சி - குடிப்பிறப் 


168 


காலடியார் மூலமும் உரையும் . 


[ கஅ - ஆப் 


பின் பெருமை , இல்லாரும் - இல்லாதவரும் , நலமாட்சி - குடிப்பிறப் 
பின் பெருமை , நல்லாரை - நல்லவரை , சார்ந்து - சேர்ந்து , குன்று 
போல - மலைபோல , நிற்பர் - நிற்பார் . 

போ - ரை . ஊரிலுள்ள சலதாரை நீர் வலியமைந்த நீரைச் 
சேர்ந்தால் தனது பெயரும் அந்நீரின் பெயராகிச் சிறந்த நீருமாகும் . 
அதுபோல மதிக்கத்தக்க குடிப்பிறப்பின் பெருமை இல்லாதவரும் , 
நல்லவரைச் சேர்ந்து மலைபோல நிற்பார் . 

மாட்சியில்லார் , மாட்சிநல்லார் இரண்டும் திணைவழுவமைதி . 
குன்று போல என்ற உவமையால் அளவு செய்யப்படாத கல்விப்பொ 
ருளும் , பிறரால் குற்றஞ் சொல்லப்படாத அசைவின்மையும் , கல்வி 
யறிவு ஒழுக்கங்களால் யாவரு மறியநிற்றலும் , பொருளிலாக்காலத் 
தும் ஒப்புரவு செய்தற் குடன்படலு முடையாா வெனக்கொள்க . 
உரவு நீரென்றது கங்கை முதலிய நதிகளையும் ஆலயங்களைச் சார்ந்த 
குளங்களையும் . அவை தம்மில் மூழ்கினாருடைய உடலைத் தூயதாக் 
குதலே அன்றி , பாவத்தையும் நீக்குமென்பர் ஆதலால் அந் நீக்கும் 
வலியுடைமையை நோக்கி அவற்றை உரவுநீர் என்றார் . தீர்த்தமும் 
என்னும் இறந்தது தழீ இய எச்ச உம்மை தொகுத்தலாயிற்று . 

When water from the drains of å town has joined the 
great river , its name is changed and it becomes sacred stream , 
and those who have no bigh family connections to boast of , 
will rise and bo eminent as a bill when they associate with 
good men of good repute . 

- (175) 
16. ஒண்கதிர் வாண்மதியஞ் சேர்தலா லோங்கிய 

வங்கண் விசும்பின் முயலுந் தொழப்படூஉங் 
குன்றிய சீர்மைய ராயினுஞ் சீர்பெறுவர் 
குன்றன்னார் கேண்மை கொளின் . 

இ-ள் . ஓங்கிய - உயர்ந்த , அம் கண்- அழகிய இடமகன்ற , வீசு 
ம்பில் ஆகாயத்திலுள்ள, ஒள் கதிர் - விளக்கமாகிய கிரணங்களு 
டைய , வாள் . மதியம் - ஒளிதங்கிய சந்திரனை , சேர்தலால் - சேர்க் 
திருத்தலால் , முயலுந் தொழப்படும் - முயலும் அஞ்சலி செய்யப்படும் , 
( அதுபோல. ஒருவர் ) சீர்மை குன்றியவர் ஆயினும் - ( குடி , கல்வி 
யறிவு முதலிய ) சிறப்பில்லாராயினும் , குன்று அன்னார் - மலையை 
ஒத்தவரது , கேண்மை கொளின் - உறவாந் தன்மையைப் பெறுவர் 
ராயின் , சீர்பெறுவர் - அவருக்குப் பிறராற் செய்யப்படும் வழிபாடு 
முதலிய சிறப்பைத் தாமும் அடை வார் . 


- 


அதிகாரம் . ) 


நல்லினஞ் சேர்தல் . 


169 


பொ - ரை . உயர்ந்த அழகிய இடமகன்ற ஆகாயத்திலுள்ள 
விளக்கமாகிய கிரணங்களை யுடைய ஒளிதங்கிய சந்திரனைச் சேர்ந் 
திருத்தலால் முயலும் அஞ்சலி செய்யப்படும் ; அதுபோல ஒருவர் குடி 
கல்வியறிவு முதலிய சிறப்பில்லாராயினும் மலையை யொத்தவரது 
உறவாந்தன்மையைப் பெறுவாராயின் அவருக்குப் பிறராற் செய் 
யப்படும் வழிபாடு முதலிய சிறப்பைத் தாமும் அடைவார் . 

முயலுக்கு அஞ்சலி செய்தல் செய்வார்க்குக் கருத்தின்றாயினும் 
அவ்வஞ்சலியைச் சந்திரனுள் இருந்து தானும்பெறுதல் போல , சீர்மை 
குன்றினார்க்குச் சிறப்புச் செய்தல் செய்வார்க்குக் கருத்தின்றாயினும் 
அச் சிறப்பைக் குன் றன்னா ருள்ளிருந்து தாமும் பெறுவ ரென்பது 
கருத்து . குன்றிய சீர்மைய ரென்பதிற் சொற்களைப் பின் முன்னாக 
நிறுத்தி விகுதி பிரித்துக் கூட்டி உரைக்க . குன்றுதல் குறைதல் ; 
அது இன்மைமேலது . உம்மைக ளிரண்டில் முன்னது இழிவு சிறப் 
போடு இறந்தது தழீஇயதிலும் , பின்னது இழிவு சிறப்பிலும் வக் 


- 


Because it is found in the bright moon of cool rays, the 
bare in the wide heaven is worthy of adoration , Though 
lacking in worth , they become worthy when they associate with 
people firm as a hill . 

( 176 ) 
177. பாலோ டளாயநீர் பாலாகு மல்லது 

நீராய் நிறந்தெரிந்து தோன்றாதாந் - தேரின் 
சிறியார் சிறுமையுந் தோன்றாதா நல்ல 
பெரியார் பெருமையைச் சார்ந்து . 
இ.ள். தேரின் ஆராயின் , பாலோடு - பாலினோக , அளாய 
நீர் - கலந்த நீர் , பால் ஆகும் அல்லது - பாலாகத்தோன்றுமல்லாமல் , 
நீர் ஆய் - ( தான் தனியே ) நீராயிருந்து , நிறம் தெரிந்து - தன்னிறம் 
விளங்கி , தோன்றாது - தோன் றமாட்டது , ( அதுபோலத் தாஞ் சே 
ர்ந்த ) நல்ல - நற்குண நற்செய்கை , பெரியார் - மிகுந்தவருடைய , 
பெருமையை பெருந்தன்மையை , சார்ந்து - அடையப் பெற்றதனால் , 
சிறியார் - நற்குண நற்செய்கை யில்லாருடைய, சிறுமையும் - சிறு 
மைத் தன்மையும் , தோன்றாது - தோன்றமாட்டாது . 

பொ - ரை . ஆராயின் பாலினோடு கலந்த நீர் பாலாகத் தோன்று 
மல்லாமல் தான் தனியே நீராயிருந்து தன்னிறம் விளங்கித்தோன்ற 
மாட்டாது , அதுபோலத் தாஞ்சேர்ந்த நற்குணநற்செய்கை மிருந்தவ 

15 


170 

நாலடியார் மூலமும் உரையும் . ( கஅ - ஆம் 
ருடைய பெருந்தன்மையை யடையப் பெற்றதனால் நற்குண நற் 
செய்கை யில்லாருடைய சிறுமைத் தன்மையும் தோன் றமாட்டாது . 

அளாய இறந்தகாலப் பெயரெச்சம் ; அளா பகுதி, ய் இறந்த 
கால இடைநிலை , அ பெயரெச்சப் பொருண்மை விகுதி.தெரிந்தென் 
னுஞ் சினை வினை தோன்றாதென்னும் முதல்வினை கொண்டது . சிறி 
யார் பெரியா ரென்பதற்கு மறுதலையாகிய பெயர் . நல்ல பெரியார் 
திணைவழுவமைதி . நல்ல பண்படியாகப் பிறந்த பலவின் படர்க் 
கைப் பெயர் . சார்ந்து சாரவென்பதன் திரிபு . உம்மை இழிவு சிறப் 
போடு இறந்தது தழீஇய எச்ச உம்மை . 


Water mixed with milk will become milk and will not be 
water judged by its colour . Consider well , the littleness of tiie 
little ones will not appear when seen iu uuion with the great 
ness of the great , 

( 17 ) 
178. கொல்லை விரும்புனத்துக் குற்றி யடைந்தபு 

லொல்காவே யாகு முழவ ருழுபடைக்கு 
மெல்லியரே யாயினு நற்சார்வு சார்ந்தார்மேற் 
செல்லாவாஞ் செற்றார் சினம் . 
இ - ள் . கொல்லை - கொல்லையாகிய , இருபுனத்து - பெரிய புன 
த்திலுள்ள , குற்றி - மரக்கட்டையை , அடைந்த புல் - சேரமுளைத்த 
புற்கள் , உழவர் - உழவர்கள் , உழு - உழுகின்ற , படைக்கு - கலப்பை 
க்கு , ஒல்காவே ஆகும் - தளர்வடையாதனவே யாகும் , ( அதுபோல ) 
மெல்லியரே ஆயினும் - வலியில்லாதவராகவே யிருந்தாலும் , நல் சா 
ர்வு - வன்மையாகிய துணையாகுவோரை , சார்ந்தார்மேல் - அடையப் 
பெற்றவர்மேல் , செற்றார் - பகைவருடைய , சினம் - கோபங் காரண 
மாகிய செயல்கள் , செல்லா ஆம் - சென்று பயன்படாதன ஆம் . 

பொ - ரை . கொல்லையாகிய பெரிய புனத்திலுள்ள மரக்கட்டை 
யைச் சேரமுளைத்த புற்கள் உழவர்களுழுகின்ற கலப்பைக்குத் தளர் 
வடையாதனவே யாகும் , அது போல வலியில்லாதவராகவே யிருந்தா 
லும் வன்மையாகிய துணையாகுவோரை யடையப் பெற்றவர்மேல் 
பகைவருடைய கோபங் காரணமாகிய செயல்கள் சென்று பயன் 
படாதனவாம் . 

கொல்லைப்புனம் இருபெயரொட்டுப் பண்புத்தொகைநிலை . கொ 
ல்லை சிறப்புப் பெயர் . குற்றி பண்படியாகப் பிறந்த பெயர் ; குறு 


அதிகாரம் .] 


நல்லினஞ் சேர்தல் . 


171 ) 


பகுதி , இ ஒன்றன் படர்க்கை விகுதி , தன்னொற் றிரட்டியதாகிய 
நகரத்தோற்றம் விரித்தல் , உகரக்கேடு சர் தி . ஏகாரங்கள் தேற்றம் . 
சார்வு தொழிலாகு பெயர் . நற்சார் வென்றது பகைவரினுமிக்க வலி 
யுடையாரை . சினம் காரியத்தைக் காரணமாக உபசரித்த உபசார 
வழக்கு . 

The grass grown moond the stomp in the field adjoining 
the hoare does not yield to the farmer s plonghshare . Though 
they are weak , if they have strong ones to help them , such the 
wrath of foes reaches not, 

( 178 ) 


179. நிலகல் 

லநலத்தா னந்திய நெல்லேபோற் றத்தங் 
குலநலத்தா லாகுவர் சான்றோர் - கலநலத்தைத் 
தீவளி சென்று சிதைத் தாங்குச் சான்றாண்மை 
தீயினஞ் சேரக் கெடும் . 


இ - ள் . சான்றோர் - (கல்வியறி வொழுக்கங்களால் ) நிறைந் 
தோர் , நிலநலத்தால் - விளை நிலத்தினது நன்மையினால் , நந்திய - 
பெருகிய , நெல்லேபோல் - நெல்லையே போல , தம்தம் - தங்கள் 
தங்களது , குல ஈலத்தால் - உயர்குடிப் பிறப்பினால் , ஆகுவர் - 
( தம்மொழுக்கம் குறையாமல் ) பெருகுவர் , தீவளி - சுழல்காற்று , 
சென்று - போய்ச்சேர்ந்து , கலகலத்தை - மரக்கலத்தினது திண் 
மையை , சிதைத்தால் ஆங்கு - அழிக்க அஃது அழிந்தாற்போல , 
தீயினம் - தீயினமானது , 

தீயினமானது , சேர - சென்று சேர்வதினால் , சான்று . 
ஆண்மை - ( கல்வியறிவு முதலியவற்றால் ) நிறைந்து ( அவற்றை ) 
ஆளுந்தன்மை, கெடும் - தன் திண்மை அழியும் . 

பொ - ரை . கல்வியறி வொழுக்கங்களால் நிறைந்தோர் வீளை 
நிலத்தினது நன்மையினால் பெருகிய கெல்லையேபோலத் தங்கள் 
தங்களது உயர்குடிப் பிறப்பினால் தம்மொழுக்கங் குறையாமல் 
பெருகுவர் . சுழல்காற்று போய்ச்சேர்ந்து மாக்கலத்தினது திண் 
மையை அழிக்க அஃது அழிந்தாற்போலத் தீயினமானது சென்று 
சேர்வதினால் கல்வியறிவு முதலியவற்றால் நிறைந்து அவற்றை 
யாளுந்தன்மை தன் திண்மை அழியும் . 

சான்றோர் தீயினத்தைச் சேர்வாராயின் தம்மொழுக்க முதலி 
யன கெடுவரென அதனது தீமையின் சிறப்புக் கூறப்பட்டது . தீயி 
னம் பண்புத்தொகை நிலை , விரிந்தால் தீமையாகிய இனமெனவிரி 


172 

நாலடியார் மூலமும் உரையும் . ( கஅ - அதி ] 
யும் . தீயினத்தைச் சேர விரும்பாராதலால் தீயினஞ்சேர என்றார் . 
சிலர் இதற்குப் பொருளோடு உவமை மாறுபட வுரைப்பர் . 

Eren as paddy grows luxuriantly on account of the fertility 
of the soil , the great ones grow in their greatness on account 
of the excellence of their birth . Even as the excellence of the 
ship does not avail when the tornado advances, greatness 
perishes beside evil company. 

( 179 ) 
180. மனத்தான் மறுவில ரேனுந்தாஞ் சேர்ந்த 

வினத்தா லிகழப் படுவர் - புனத்து 
வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே 
வெறிபுனந் தீப்பட்டக் கால் . 
இ - ள் . மனத்தால் - ( ஒருவர் ) மனத்தினன்மையால் , மறு 
இலர் எனும் - குற்றமில்லாராயினும் , தாம் சேர்ந்த - தாம் கூடிய , 
இனத்தால் - தீயினத்தால் , இகழப்படுவர் - ( அறிவுடையோரால் ) 
அவமதித்துச் சொல்லப்படுவார் , எறிபுனம் - வெட்டிய புனமானது , 
தீப்பட்டக்கால் - உழவர்களால் இட்ட தீப்பட்டால் , புனத்து - 
அப் புனத்திலுள்ள , வெறிசமழ் - நன் மணங் கமழ்கின்ற , சந்தனமும் 
வேங்கையும் - சந்தனமரமும் வேங்கைமரமும் , வேம் - பயனிலா 
மரங்களோடு ஒக்க வேகும். 

பொ - ரை . ஒருவர் மனத்தி னன்மையால் குற்றமில்லா ராயி 
னுந் தாங்கூடிய தீயினத்தால் அறிவுடையோரால் அவமதித்துச் 
சொல்லப்படுவார் . வெட்டிய புனமானது உழவர்களாலிட்ட தீப்பட் 
டால் அப் புனத்திலுள்ள நன்மணங் கமழ்கின்ற சந்தனமரமும் வே 
ங்கைமரமும் பயனிலா மரங்களோடு ஒக்கவேகும் . 

இகழப்படுதற்குக் காரணமாய் நின்றமையால் இனம் தீயினமெ 
னப்பட்டது . ஒருவருக்கு மனத்தால் மறுவின்மையே அன்றி இன 
நலமும் வேண்டுமென்பது கருத்து . எறி என்னும் வினைத்தொகை 
புனமென்னும் செய்பொருள் கொண்டது . மலராற் சிறந்தமையின் 
வேங்கை சந்தன மரத்தோ டுடனெண்ணப் பட்டது. இது வேற்றுப் 
பொருள் வைப்பணி . 

Though they are pure in thought, good men are despised 
because of their company. When the forest is on fire, the 
fragrant sandal and the Vengai too are consumed . 

( 180 ) 


[ககூ - அதி . ) 


பெருமை. 


173 


Chapter XXI_Greatness . 


அ.ள். 


19 - ஆம் அதிகாரம் : பெருமை . 
அஃதாவது நற்குணங்களாற் பெரியாரது தன்மையை யணர்த் 
துவது . இப் பெருமை நல்லினத்தினுடைய தன்மையாதலின் 
அதன்பின் வைக்கப்பட்டது . 
181. ஈத லிசையா திளமைசே ணீங்குதலால் 

காத லவருங் கருத்தல்லர் - காதலித் 
தாது.நா மென்னு மவாவினைக் கைவிட்டுப் 
போவதே போலும் பொருள் . 

ஈதல்- (வேண்டியவற்றைத் ) தருதலும் , இசையாது . 
இசையாமல் , இளமை - இளமைப் பருவமும் , சேண் - தூரத்தில் , 
நீங்குதலால் - நீங்கிக் கழிந்தமையால் , காதல் அவரும் - விரும்புத 
லுடைய அம் மங்கையரும் , கருத்து அல்லர் - விருப்பமில்லா ராயி 
னர் , காதலித்த - விரும்பப்பட்ட செல்வப்பொருளில் , நாம் ஆதும் 
என்னும்- ( ஒருவன் ) நாம் பெருகுவோமென்று கருதும் , அவாவினை - 
ஆசையை , கைவிட்டு - பற்றறவிட்டு , போவதே - ( துறவு நெறியில்) 
சேர்வதே , பொருள் - ( பிறப்பின் ) பயனாம் . 

பொ - ரை . வேண்டியவற்றைத் தருதலும் இசையாமல் இள 
மைப் பருவமுந் தூரத்தில் நீங்கிக் கழிந்தமையால் விரும்புதலுடை 
ய அம் மங்கையரும் விருப்பமில்லா ராயினர் . விரும்பப்பட்ட செல் 
வப்பொருளில் ஒருவன் நாம் பெருகுவோ மென்று கருதுமாசை 
யைப் பற்றறவிட்டுத் துறவு நெறியிற் சேர்வதே பிறப்பின்பயனாம் . 

ஆக்கச்சொல்லும் , காதலித்த என்பதன் பலவின்படர்க்கை 
அகர விகுதியும் விகாரத்தால் தொக்கன . அவரென்பதில் அகரச் 
சுட்டு ஈதலும் இளமையும் இசைந்திருந்த காலத்தில் ஆசைசெய்வ 
ரென்பதைக் குறித்து நின்றது . அழசுவையுண்டியூட்டல் முதலிய 
வற்றை யெல்லாம் செய்தவராதலால் உம்மை உயர்வு சிறப்பு . அவர் 
கருத்தல்ல ராயினமை கூறவே மற்றவர் கருத்தல்லராயினமை கூற 
வேண்டாதாயிற்று . நீங்குதல் முக்காலத்துக்கும் பொதுவாயினும் 
இங்கு இறந்த காலத்தது . ஆதுமென்னும் தன்மைப்பன்மை எதிர் 
கால வினைமுற்றில் தும் விகுதியே இடத்தையும் , பாலையும் , காலத் 
தையும் உணர்த்திற்று . போலுமென்பது உரையசை , ஏ - பிரிநிலை . 


171 

நாலடியார் மூலமும் உரையும் . [ கூ .3 
Youth is gove far off, to give has become impracticable , 
the once loving ones do not think of us . To renounce the desire 
that makes as lore and hope for future juss is probably the 
proper coarse . 

( 181 ) 


- 


182. இற்சார்வி னே மாந்தே மீங்கமைந்தே மென்றெண் 

பொச்சாந் தொழுகுவர் பேதையா - ரச்சார்வு ( ணிப் 
நின்றன போன்று நிலையா வெனவுணர்ந்தா 
ரென்றும் பரிவ திலர் . 
இ - ள் . பேதையார் அறிவிலார் , இல் இல்வாழ்க்கைக் 
குரிய , சார்வின் - ( மண் , பெண் , பொன்னாகிய ) துணைகளினால் , 
ஏமாந்தேம் - இன்புற்றோம் , ஈங்கு - இவ்வுலகத்தில் , அமைந்தேம் 
என்று - ( யாதொன்றினாலும் ) குரைல்லோமென்று , எண்ணி - 
கருதி , பொச்சாந்து )-பிறப்பின்பயனை மறந்து , ஒழுகுவர் -நடப்பார் , 
அச் சார்வு- அத் துணைகள் , நின்றன போன்று -நிலை பெற்றன போலக் 
காணப்பட்டு , நிலையா என - நிலைபெறாதனவென்று , உணர்ந்தார் - 
அவற்றின் . உண்மை யுணர்ந்தவர்கள் , என்றும் - எக்காலத்திலும் , 
பரிவது இலர் - விரும்புதலில்லார் . 

பொ - ரை . அறிவிலார் இல்வாழ்க்கைக்குரிய மண், பெண் , 
பொன்னாகிய துணைகளினா லின்புந்றோம் , இவ்வுலகத்தில் யாதொ 
ன்றினாலுங் குறைவில்லோ மென்று கருதிப் பிறப்பின் பயனை மற 
ந்து நடப்பார் . அத் துணைகள் நிலைபெற்றனபோலக் காணப்பட்டு 
நிலைபெறா தன வென்று அவற்றினுண்மை யுணர்ந் தவர்கள் எக்கால 
த்திலும் விரும்புதலில்லார் . 

சார்வு தொழிலாகுபெயர் . தம் பேதைமையா லாகிய துணிவி 
னால் ஏமாந்தேம் , அமைந்தேமென எண்ணினமையால் நிகழ்காலம் 
இறந்தகாலமாக வந்த காலவழுவமை தி . ஏமாந்தேம் ஒருசொல்லின் 
தன்மையது ; ஏமமென்னும் மொழியோடு யா என்பதன் மரூஉ ஆகி 
ய ஆப்பணர , அது கடைக்குறையாய் நின்ற ஏமா பகுதி, த் சந்தி , 
த் இறந்தகால இடைநிலை , ஏம் தன்மைப் பன்மை விகுதி , சந்தித் 
தகரம் நகரமானது மெலித்தல் விகாரம் . 

We have found joy in onr domestic relations and we are 
contented : so thinking fools forget (the aims of life ) and 
live on . Those who have known that such relations seem per 
manent but are io reality transient nerer pursne such course. O 


அதிகாரம் . ] 


பெருமை. 


175 


183. மறுமைக்கு வித்து மயலின்றிச் செய்து 

சிறுமைப் படாதேநீர் வாழ்மி - னறிஞராய் 
நின்றுழி நின்றே நிறம் வேறாங் காரண 
மின்றிப் பலவு முள . 
இ - ள் . நின்ற உழி - (உடல் )கின்ற நிலையில் , நின்றே - இரு 
தே , காரணம் இன்றி - காரணமில்லாமல் , நிறம் - ( இளமை முதவிய ) 
தன்மைகள் , வேறு ஆம் - வேறுபடும் , பலஉம் உள - ( அதுவுமன்றிப் 
பிணி வறுமை முதலிய ) பலவும் உண்டாவனவாம் , ( ஆகலால் ) அறி 
ஞாராய் - நல்லறிவையுடையீராகி , மறுமைக்கு - மறுமை இன்பத்து 
க்கு , வித்து - காரணமாகிய அறத்தை , மயல் இன்றிச்செய்து - ( அவ் 
வின்பம் உளதோ இலதோவென்னும் ) ஐயமில்லாமல் செய்யாரின்று ; 
சிறுமைப்படாதே - துன்பப்படாமலே , நீர் வாழ்மின் - நீங்கள் வாழுங் 
கோள் . 


பொ - ரை . உடல் நின்ற நிலையிலிருந்தே காரணமில்லாமல் 
இளமை முதலிய தன்மைகள் வேறுபடும் , அதுவுமன்றிப் பிணி வறு 
மைமுதலிய பலவும் உண்டாவனவாம் , ஆதலால் நல்லறிவையுடை . 
யீராகி மறுமை யின்பத்துக்குக் காரணமாகிய அறத்தை அவ்வின் 
பம் உளதோ இலதோவென்னும் ஐயமில்லாமல் செய்யாநின்று தன் 
பப்படாமலே நீங்கள் வாழுங்கோள் . 

உடலென்பது சொல்லெச்சம் . அறிஞராயென்றமையால் மயல் 
ஐயத்துக்காயிற்று . இதில் ஐகாரத்துக்கு அகரம் போலி , சிறுமை 
என்றது ஐம்புல நுகர்ச்சியின் பொருட்டுண்டாந் துன்பத்தை . உ.டம் 
போடுகூடி நின்றவர் உணராதவகை இளமை முதலியன ஒழிதலுக் 
குத் தாங்கருதிச் செய்துகொண்ட காரண மின்மையைக் காரண 
மின்றி என்றாான்றிக் காலமாகிய காரணத்தை ஒழித்துக் கூறினா 
பல்லர் . உடல் நின்ற நிலையாவது உயிரோடுகூடி நின்ற நிலை . நின்ற 
என்னும் பெயரெச்சத் தீறு தொகுத்தலாயிற்று . ஏ இரண்டனுள் 
முன்னது பிரிநிலை ; பின்னது தேற்றம் . உம்மை இறந்தது தழீ இய 
தனோடு முற்றுப்பொருளது . 


Withont bewildermont sow the seeds that will germinate 
in your 

After -birth and live on like wise men free from mean 
ness ; for the body , while it appears to remain the same , without 
cause undergoes so many changes. 

( 123 ) 


176 நாலடியார் மூலமும் உரையும் . [ க கூ - ஆம் 
184. உறைப்பருங் காலத்து மூற்றுநீர்க் கேணி 

யிறைத்துணினு மூராற்றுமென்பர் - கொடைக்கடனுஞ் 
சாஅ அயக் கண்ணும் பெரியார் போன் மற்றையா 
ராஅ அயக் கண்ணு மரிது . 
இ - ள் . உறைப்பு அருகாலத்தும் - ( மேகம் ) துளித்தலில்லாத 
காலத்திலும் , ஊற்று நீர் - ஊற்றுநீரையுடைய , கேணி - கேணியா 
னது , இறைத்து - (தன்னிலுள்ள நீரைப் பயிர்களுக்கு ) இறைத்து , 
உண்ணினும் - ( தாமும் ) உண்பாராயினும் , ஊர் - (தன்னையடுத்த ) 
ஊரிலுள்ளாரை , ஆற்றும் - ( காக்கும் ) வலியுடையதாகும் , என்பர் - 
என்று ( யாவரும் ) சொல்லுவர் , ( அதுபோலக் ) கொடைக்கடனும் - 
( இரப்பவர்க்கு ) ஈதலாகிய ஒப்புரவும் , சாய்ந்தக் கண்ணும் - ( வறுமை 
யால் ) தளர்ந்தவிடத்தும் , பெரியார்போல் - குடிப்பிறப்புப் பெரியவ 
ரிடத்து உண்டாகுவதுபோல , மந்றையார் - இழிகுடிப் பிறப்பினர் , 
ஆயக்கண்ணும் - ( செல்வத்தால் ) பெருகியவிடத்தும் , அரிது - உண் 
டாகுதலில்லை . 

பொ - ரை . மேகம் துளித்தலில்லாத காலத்திலும் ஊற்று 
நீரையுடைய கேணியானது தன்னிலுள்ள நீரைப்பயிர்களுக்கு இறை 
த்துத் தாமும் உண்பாராயினுந் தன்னையடுத்த ஊரிலுள்ளாரைக் 
காக்கும் வலியுடையதாகுமென்று யாவருஞ்சொல்லுவர். ( அதுபோல ) 
இரப்பவருக்கு ஈதலாகிய ஒப்புரவும் வறுமையால் தளர்ந்தவிடத்தும் 
குடிப்பிறப்புப் பெரியவரிடத்து உண்டாகுவதுபோல இழிகுடிப் 
பிறப்பினர் செல்வத்தால் பெருகியவிடத்தும் உண்டாகு தலில்லை . 

இடையில் உரைத்தவை இசை எச்சம் . ஊற்றென்பது தல் வி 
குதி புணர்ந்து கெட்டமாத்திரையில் ஊறென்பது திரிந்ததாதலால் 
முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . ஊற்று நீர் இரண்டாம் வேற்று 
மைத்தொகை நிலை ; விரிந்தால் ஊற்றையுடைய நீரென விரியும் , ஊர் 
இடவாகு பெயர் . சாய்ந் தக்க ணென்னும் இறந்தகால வினையெச்சம் 
சாயக்கண்ணெனத் தொகுத்தலாயிற்று . நான்கு மாத்திரையதாத 
லால் அளபெடை செய்யுள் வழுவமைதி 

Even when monsoons fail , wells with springs feed towns 
that tlraw and drink . The great ones in adverse circumstances 
give due giſtis which others in affluent circumstances give not . ) 
185. உறுபுன றந்துல கூட்டி யறுமிடத்துங் 

கல்லூற் றுழியூறு மாறேபோற் செல்வம் 
பலர்க்காற்றிக் கெட்டுலந்தக் கண்ணுஞ் சிலர்க்காற்றிச் 
செய்வர் செயற்பா லவை . 


. 


அதிராம் .) 


பெ 

ருமை. 


177 


- 


- 


ள் . உறு புனல் - ( தன்னிடத்து ) உள்ள நீரை , தந்து- கொடு 
த்து , உலகு - உலகத்தாரை , ஊட்டி உண்பித்து , அறுமிடத்தும் 
நீர் வற்றினவிடத்தும் , கல் - தோண்டிய , ஊற்று உழி -ஊற்றுக்குழி 
யில் , ஊறும் - நீர்சுரக்கின்ற, ஆறேபோல் - யாற்றையேபோல , செல் 
வம் - ( தம்மிடத்துள்ள ) செல்வப்பொருளை , பலர்க்கு - ( ஏற்ற ) பல 
ருக்கும் , ஆற்றி - கொடுத்தல் செய்து , கெட்டு - ( அச் செல்வம் ) சிறி 
தும் இலசாகி , உலந்தக்கண்ணும் - தாம் வருந்தினாலும் , சிலர்க்கு - 
சிலருக்கு , ஆற்றி - கொடுத்தல் செய்து , செயற்பாலவை - மற்ற செய் 
தற் பான்மையவாகிய ஒப்புரவுகளை , செய்வர் - செய்வார் . 

பொ - ரை . தன்னிடத்து உள்ள நீரைக் கொடுத்து உலகத் 
தாரை யுண்பித்து நீர்வற்றினவிடத் தந் தோண்டிய ஊற்றுக்குழி 
யில் நீர்சுரக்கின்ற யாற்றையேபோலத் தம்மிடத்துள்ள செல்வப் 
பொருளை ஏற்ற பலருக்குங் கொடுத்தல் செய்து அச் செல்வஞ் சிறி 
துமிலராகித் தாம் வருந்தினாலும் சிலருக்குக் கொடுத்தல் செய்து 
மற்ற செய்தற்பான்மையவாகிய ஒப்புரவுகளைச் செய்வார் . 

செய்யவேண்டிய ஒப்புரவு பலவற்றுள்ளும் ஈதல் சிறந்ததாக 
லின் சிலர்க்காற்றிச் செயற்பாலவை செய்வ என்றார் பலர்க்குமென் 
னும் முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . மற்ற உமமைச ளிரண் 
டும் இழிவு சிறப்புப் பொருளன . போ என்னுஞ் செயவெனெச்சத் 
தீறும் தொகுத்தலாயிற்று . ஏ மற்ற நீர் நிலைகளினின்றும் பிரித்த 
லால் பிரிநிலை . 

Even like the river that supplies plenty of water and feeds 
the world (when it is lulli , aud yields water throngh its springs 
if wen diy in times of scurcity , good men , when rioll , help & 
number of people, and wlien they are ruined , they help at least 
a fow and thus du what they ought to du . 

( 185 ) 
186. பெருவரை நாட பெரியோர்கட் டீமை 

கருநரைமேற் சூடேபோற் றோன்றுஞ் - கருநரை 
கொன்றன்ன வின்னா செயினுஞ் சிறியார்மே 
லொன் றாலும் தோன்றா கெடும் . 
இ - ள் . பெருவரை நாட -பெருமையாகிய மலை நாட்டை யுடை 
யானே , பெரியோர்கண் - பெரியோரிடத் துண்டாசிய , தீமை - ஒரு 
தீசெயலானது , கருநரைமேல் - பெருமையாகிய வெள்ளெருத் தன் 
மேலுள்ள , சூடேபோல் - சூட்டின் வடுவேபோல , தோன்றும் நன்கு 


( யைக் 


178 

நாலடியார் மூலமும் உரையும் . [ சகூ -ஆம் 
விளங்கும் , கருபரையை - பெருமையாகிய வெள்ளெருத்தை , கொன் 
சால் அன்ன -சாகும்படி சூடுகள் சூடினாலொத்த , இன்னா- தீச்செயல் 
கள் பலவற்றை, செயினும் - செய்வாராயினும் , சிறியார் மேல் - கீழ் 
மக்களிடத்து , ஒன்று ஆலும் - சிறிதாயினும் , தோன்றா - ( அவை ) 
தோன்றாதன வாகி , கெடும் - இல்லாதனவாகும் . 

பொ - ரை . பெருமையாகிய மலைநாட்டை யுடையானே ! பெரி 
யோரிடத்துண்டாகிய ஒரு தீச்செயலானது பெருமையாகிய வெள் 
ளெருத்தின் மேலுள்ள சூட்டின் வடுவேபோல நன்கு விளங்கும் . 
பெருமையாகிய வெள்ளெருத்தைச் சாகும்படி சூடுகள் சூடினாலொ 
த்த தீச்செயல்கள் பலவற்றைச் செய்வாராயினுங் கீழ்மக்களிடத்துச் 
சிறிதாயினும் அவை தோன்றாதனவாகி இல்லாதனவாகும் . 

தோன்றுதல் யாவருங் கருதிப்பேசுதல் . பெரியார் செய்த 
தீமை ஒன்றென்பது சூடென்ற ஒருமையாலும் , சிறியார் செய்த 
தீலைமை பலவென்பது நரையைக் கொன் றன்ன வென்ற உவமையா 
லும் , தோன்றா என்னும் பலவின் படர்க்கை எதிர்மறை முற்றாலும் 
பெற்றாம் . அவை கருதுவாரும் பேசுவாரும் இல்லாமையால் தோன் 
றாகெடும் என்றார் . நரை பண்பா.தபெயர் . கரை - வெண்மை . பகுதிப் 
பொருள் விகுதியாகிய மையீறு கெட்டு நின்ற இன்னா என்னும் பண் 
புப்பெயர் செயலுக்கானமையால் அவ்வாகுபெயராம் . ஒன்றென்னும் 
வரையறைப் பண்பு சிறுமைக்காயிற்று . ஏ - தேற்றம் . ஆனென்பது 
ஆயினென்பதன் மரூஉ . 

O Lord of lofty hills ! Ang evil in the great ones will 
appear prominent like a brand on a white bull . If the low 
ones de evil deeds like to branding a white bal} all urer i1g 
body till it dead , not one ) f them attracts notice. ( 136 ) 
187. இசைந்த சிறுமை யியல்பிளா தார்கண் 

பசைந்த துணையும் பரிவா - மசைந்த 
நகையேயும் வேண்டாத நல்லறிவி னார்கண் 
பகையேயும் பாடு பெறும் . 
இ - ள் . இசைந்த - தகுந்துள்ள சிறமை - கீழாகிய தொழி 
லைச் செய்யவல்ல , இயல்பிலா தார்கண் - நற்குணமில்லாரிடத்து , 
பசைந்தது ணையும் - ( ஒருவன் ) நட்புக்கொண்ட வளவும் , பரிவு ஆம் - 
( அவனுக்குத் ) துன்பம் விளையும் , அசைந்த - நடுங்குவதற்ருக் சார 
ணமாகிய தீச்செயல்களை , நகையேயும் - விளையாட்டிலேயும் , வேண் 


அதிகாரம் . ) 


பெருமை. 


179 


டாத - (பிறருக்குச்செய்ய ) விரும்பாத , நல் அறிவினார்கண் - நல்லறி 
வுடையாரிடத்துக் கொண்ட , பகையேயும் - பகையிலேயும் , பாடுபெ 
றும்- பயன்பெறுவான் . 

பொ - ரை . தகுந்துள்ள கீழாகிய தொழிலைச் செய்யவல்ல நற் 
குணமில்லாரிடத்து ஒருவன் நட்புக்கொண்டவளவும் அவனுக்குத் 
துன்பம் விளையும் . நடுங்குதற்குக் காரணமாகிய தீச்செயல்களை விளை 
யாட்டிலேயும் பிறருக்குச் செய்ய விரும்பாத நல்லறி வுடையாரிடத் 
துக்கொண்ட பகையிலேயும் பயன் பெறுவான் . 

நல்லறிவினாரிடத்துக் கொண்ட பகை பின் ஒரு தீங்கையுந்த 
ராமையால் , அத் தீங்கு தராமையைப் பாடு என்றார் . பாடென்னும் 
முதனிலை திரிந்த தொழிற்பெயர் பகையின் பின் உண்டாம் பயனு 
க்கு ஆதலால் தொழிலாகுபெயர் . அசைந்த -நல்லறிவினார் தீச்செயல் 
செய்ய நடுங்குவராதலால் அவர் அசைதலாகிய வினைமுதல் வினை 
யைக் காரணமாகிய தீச்செயலின்மே லேற்றிக் கூறிய இறந்தகால 
வினைப்பெயர் . அவர் நடுங்காம விராசென்னும் துணிவுபற்றி அசைவ 
என்பது இறந்தகாலத்தாற் கூறப்பட்டது . பயனுள செயல் , விளை 
யாட்டுச்செய லிரண்டினின்றும் நகையையும் , நட்புப் பகையிரண்டி 
னின்றும் பகையையும் பிரித்தலால் ஏ இரண்டும் பிரிநிலை . 

In proportion to the degree of intimacy one las with the 
low - minded wlo are not good - natured , there is suffering ; but , 
be it hostility, if it be of those who even in jest do not con 
desceud to do evil deeds , it confer s dignity . 

( 187 ) 
188. மெல்லிய நல்லாருண் மேன்மை யதுவிறந் 

தொன்னாருட் கூற்றுட்கு முட்குடைமை யெல்லாஞ் 
சலவருட் சாலச் சலமே நலவரு 
ணன்மை வரம்பாய் விடல் . 
இ - ள் . மெல்லிய நல்லாருள் - மென்மையாகிய இயல்புடை 
யாரிடத்து , மேன்மை - மேன்மையாகிய தன்மையும் , ஒன்னாருள் - 
பகைவரிடத்து , அது இறந்து - மேன்மையாகிய இயல்பை விட்டு , 
கூற்று உட்கும் - கூற்றுவனும் அஞ்சத்தகும் , உட்கு - பயங்கரத்தை , 
உடைமை - கொள்ளலும் , எல்லாம் - எல்லாச்செயலும் , சலவருள் 
வஞ்சனையாரிடத்து , சால - ( அவர் வஞ்சனையினும் ) மிக்க , சலம் - 
வஞ்சனையும் , நலவருள் வஞ்சனையில்லாரிடத்து , நன்மை - வஞ் 
சனையின்மையும் , வரம்பு ஆய்விடல் - ( ஒருவர் ) எல்லையாய் விடக்கட 
வர் . 


180 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ ககூ - ஆப் 


மை 


பொ - ரை . மென்மையாகிய இயல்புடையாரிடத்து மென் 
யாகியதன்மையும் ,பகைவரிடத் துமேன்மையாகிய இயல்பைவிட்டுக் 
கூற்றுவனும் அஞ்சத்தகும் பயங்கரத்தைக்கொள்ளலும் , எல்லாச்செய 
லும் வஞ்சனையாரிடத்து அவர் வஞ்சனையினும் மிக்க வஞ்சனையும் , 
வஞ்சனை யில்லாரிடத்து வஞ்சனை யின்மையும் ஒருவர் எல்லையாய் 
டேக்கடவர். 


மென்மை பிறர் செய்த தீங்கைப் பாராட்டாத குணம் . இறந்தெ 
ன்னும் இறர் தகால வினையெச்சம் உடைமையென்னுங் குறிப்புத் 
தொழிற்பெயர் கொண்டது . கூற்றுமென்னு முயர்வு சிறப்பும்மை 
தொகுக்கப்பட்டது . உட்கை உண்டாக்குவதனை உட்கென்றது உப 
சார வழக்கு ; அது முதனிலைத் தொழிற்பெயர் . சலவர் ஈறு திரிந்த 
குறிப்பு வினைப்பெயர் ; எல்லாஞ் சலவர் திணைவழுவமைதி . மெல் 
லிய நல்லாரென்பதில் மென்மையையே நன்மை யென் றமையின் , 
நடந்த நடை , உண்ட ஊண் , செய்த செயல் என்பன போல அக் 
குறிப்புப் பெயரெச்சம் முதனிலையாகிய நன்மையென்னுங் குறிப் 
புத் தொழிற்பெயர் கொண்டது . இவ்வாறொழுக வல்லார்க்கு அந் 
நால்வரும் பயன்படுவரென்பது கருத்து . ஒன்னார் தெரிநிலையாகிய 
மறைவினைப் பெயர் . இதில் ஒன்றென்பதன் மரூஉவாகிய ஒன் 


பகுதி . 


With the fair owes wlio are gentle, ( use ) gentleness ; with 
foes , not gentleness but fierceness which Death himself might 
dread ; with the coasunimate hypocrites, liypocrisy deeper than 
theirs; aud with the frauk men , plaiuness : let this be the law 
of life .. 

( 148) 
189. கடுக்கி பொருவன் கடுங்குறளை பேசி 

மயக்கி விடினு மனப்பிரிப்பொன் றின்றித் 
துளக்க மிலாதவர் தூய மனத்தார் 
விளக்கினு ளொண்சுடரே போன்று . 


இ - ள் . துளக்கம் இல்லா தவர் - ( அறிவு )கலங்குத லில்லாதவர் , 
ஒருவன் கடுக்கி - (பொறாமையால் ) ஒருவன் விரைந்து வந்து , கடு 
குறளை பேசி-( நட்டோன் மேல் தம்மிடத்து ) மிக்க கோளைச்சொல்லி , 
மயக்கி விடினும் - மயங்கும்படி செய்துவிட்டாலும் , மனப்பிரிப்பு - 
மனத்தால் ( நட்பினைப் ) பிரித்தல் , ஒன்று உம் இன்றி-சிறிதுமில்லா 
மல் , விளக்கினுள் - விளக்குத்தண்டினுளேற்றிய , ஒள் சுடரே - ஒன் 


அதிகாரம் . ] பெருமை. 

181 
ளிய சுடரையே , போன்று - ஒத்து , தூய மனத்தார் - குற்றமில்லாத 
மனமுடையரா யிருப்பர் . 

பொ -ரை . அறிவு கலங்குதலில்லா தவர் பொறாமையால் ஒரு 
வன் விரைந்துவந்து ( நட்டோன்மேல் தம்மிடத்து ) மிக்க கோளைச 
சொல்லி மயங்கும்படி செய்துவிட்டாலும் , மனத்தால் நட்பினைப் 
பிரித்தல் சிறிதுமில்லாமல் விளக்குத் தண்டினுளேற்றிய ஒள்ளிய 
சுடரையே ஒத்துக் குற்றமில்லாத மனமுடையரா யிருப்பார் . 

விளக்கினு ளொண் சுடர் தன்னைச் சாரும் பிற பொருள்களைச் 
சுட்டெரிப்பதல்லாமல் தன்னிற்கொளாததுபோல , ஒருவன் கூறுங் 
கடுங்குறளை உண்மையெனக் கொள்ளாமல் நட்டோனிடத்து வை 
த்த நட்பினை விடாரென்பது . கடுகி என்பது தொடை நோக்கி . ககர 
வொற்று விரியரின்றது . முக்குணங்களும் மாறிமாறி வருதல் யாவர் 
க்கு முளதாதலால் தாமதகுணத்தால் மயங்கினராயினும் பின் அவன் 
குறளைக் கிணங்காரென்பார் மனப்பிரிப் பொன் றின்றித் தூயமனத் 
தார் என்றார் . இன்றியென்னுங் குறிப்பு வினையெச்சம் மனத்தா 
சென்னுங் குறிப்புவினை கொண்டது . விளக்குத் தானியாகுபெயர் . 

Though one may vex and by using slanderous words try 
to delade tbem , with calm unruffled miud they waver not, even 
as the bright fame within the lamp , the pure - minded . ( 185 
190. முற்றுற்றுந் துற்றினை நாளு மறஞ்செய்து 

பிற்றுற்றுத் துற்றுவர் சான்றவ- ரத்துற்று 
முக்குற்ற நீக்கி முடியு மளவெல்லாம் 
துக்கத்து ணீக்கி விடும் . 
இ- ள் . முன் துற்றும் - முன் ( தாம் ) உண்ணுதற்குரிய , துற் 
றினை - உணவை , நாளும் - தினமும் , அறம் செய்து - விருந்தினர் 
முதலானவர்க்குக் கொடுத்து , பின்துற்று . மிகுதியான உணவை , 
துற்றுவர் - உண்ணுவர் , சான்றவர் - மேலோர் , அத் துற்று எல்லாம் - 
அவ்வாறுண்ணு முணவெல்லாம் , முக் குற்றம் நீக்கி - ( காம வெகுளி 
மயக்கமாகிய ) மூன்று குற்றங்களையும் நீக்கி , முடியும் அளவு - உடலி 
னின்று முயிர் நீங்கும் அளவில் , துக்கத்துள் - துக்கத்துக்குக் கார 
ணமாகிய பிறப்பினின்றும் , நீக்கிவிடும் ( அவ்வுயிரை ) ஒழித்து 
விடும் . 

பொ - ரை . முன் தாம் உண்ணுதற்குரிய உணவைத் தினமும் 
- விருந்தினர் முதலானவர்க்குக் கொடுத்து மிகு தியான உணவை 

16 


162 நாலடியார் மூலமும் உரையும் . [ உ 0 -ஆய் 
உண்ணுவர் மேலோர் . அவ்வாறுண்ணு முணவெல்லாம் காமவெகுளி 
மயக்கமாகிய மூன்று குற்றங்களையும் நீக்கி உடலினின்றும் உயிர் 
நீங்குமளவில் துக்கத்துக்குக் காரணமாகிய பிறப்பினின்றும் அவ் 
வு.பிரை ஒழித்து விடும் . 

துற்றல் உண்ணல் . துற்றென்னும் முதனிலைத் தொழிற்பெயர் 
உண்ணப்படும் பொருளுக்கான தால் தொழிலாகு பெயர் . பிற்றுற்று 
என் றது பிறருண்டு மிகுந்தவுணவை. துற்றவர் பல்லோர் படர்க்கை 
எதிர்காலவினைமுற்று ; துற்று பகுதி , வ் எதிர்கால இடைரிலை , அர் 
பல்லோர் படர்க்கை விகுதி . துத்துந் துத்தினை , துத் துத் துத் துவர் , 
அத் துத்து எனக்கூறுவாருமுளர் . துத்தும் என்னும் பெயரெச்சத்துக் 
குத்து என்பது பகுதியும் , உம் விகுதியும் ஆயினபின் , தகரங்கள் 
இடையே வருவதற்கோரியை பின்மையாலும் , துத்து என்பது பகுதி 
யாதல் வேண்டும் ; துத்தென ஓர் முதனிலையின்மையாலும் துத்தென் 
பது துவ்விகுதி பெற்று நின்ற தொழிற் பெயரெனக் கொண்டு அது 
உணவிற்குத் தொழிலாகுபெய ராயிற்றெனின் அவ்வாறு இச் சொல் 
வழ்ங்குத லின்மையாலும் , இம் முதனிலையின் அடியாக எதிர்கால 
வினைமுற்று துப்பாரென வருமேயன்றித் துத்துவரென வராமையா 
லும் இவை வழுவெனல் அவர் கோக்கிற்றிலர்போலும் . எல்லாமென் 
பதை அத்துற்றென்பதனோடு கூட்டுக . துக்கம் காரணத்தைக்காரிய 
மாகக் கூறினார் . 

The food that is served first, the great ones will daily giro 
in charity , and eut the food that is served after . Such food 
will remove the three fanlts and all the days of their lives 
will keep them free from sorrow. 

( 190 ) 
Chapter XX - Ferseverance 
20 - ஆம் அதிகாரம் : தாளாண்மை . 
அஃதாவது மெய்ம்முயற்சி யுடையானாகுதல் . நல்லின த்ரைச் 
சார்ந்தொழுகுதலா லுதித்த நல்லறிவுடையான் செய்யலுறும் அறத் 
துக்கு இன்றியமையாச் சிறப்பினதாகிய பொருளை ஆக்குவதாதலின் 
இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . 
191. கோளாற்றக் கொள்ளாக் குளத்தின் கீழ்ப் பைங்கூழ் 

கேளீவ துண்டு கிளைகளோ துஞ்சுப [ போற் 
வாளாடு கூத்தியர் கண்போற் றடுமாறுந் 
தாளாளர்க் குண்டோ தவறு . 


அதிகாரம் . ] 


தாளாண்மை. 


183 


இன் . கோள் - { தாம் நீர் ) கொள்ளுதலை , ஆற்ற - குளம் , செய் 
வதினால் , கொள்ளா-நீரைப் பெற்று , குளத்தின்கீழ் - குளத்தினருகி 
லுள்ள, பைங்கூழ் துஞ்சு தல்போல் பயிர் நிலை பெறுதல்போல , கேள் - 
உறவினனாகிய முயற்சியுடையான் , ஈவது - ஈயும் உணவை , உண்டு 
உண்ணாதின்று , கிளைகளோ - ( தம்மைச் சார்ந்துள்ள ) உறவினரோ, 
துஞ்சுப - ( முயற்சித் துன்பமின்றி ) நிலைபெற்று வாழ்வார் , வாள் ஆடு 
வாளாட்டு ஆடுகின்ற , கூத்தியர் கண்போல நாடகப்பெண்களுடைய 
கண் உலாவல்போல , தடுமாறும் - சோம்பாமல் உலாவுகின்ற , தாள் 
ஆளர்க்கு - முயற்சியையாளுதலுடையார்க்கு , தவறு - ( உபகாரியா 
தன்மை ) தவறுதல் , உண்டோ - உளதாகுமோ ? இல்லை.. 

பொ - ரை . ( தாம் நீர்) கொள்ளுதலை ( குளம் ) செய்வதினால் நீரைப் 
பெற்றுக் குளத்தினருகிலுள்ள பயிர் நிலை பெறுதல்போல , உறவின 
னாகிய முயற்சியுடையான் ஈயுமுணவை உண்ணான்று தம்மைச்சார்க் 
துள்ள உறவினரோ ( முயற்சித் துன்பமின்றி ) நிலைபெற்று வாழ் 
வார் . வாளாட்டு ஆடுகின்ற நாடகப் பெண்களுடைய கண் உலாவல் 
போல , சோம்பாம லுலாவுகின்ற முயற்சியை யாளுதலுடையார்க்கு 
உபகாரியாந் தன்மை தவறுவல் உளதாகுமோ ? இல்லை . 

பொருளுக்குக்கூறிய துஞ்சுதலென்னும் தொழில் உவமைக்கும் 
வருவிக்கப்பட்டது . கேள் பண்பாகுபெயர் . ஈவது எதிர்கால வினையா 
லணையும்பெயர் . முன்னுள்ள ஓ உயர்வு சிறப்பு . பின்னுள்ள ஒ எதிர் 
மறை . தாளாளரென்றது விடாமுயற்சியுடையாரை , உண்டு உண்ணா 
நின்றென்பதன் திரிபு . கண்போவத் தடுமாறுதல் கண் வாளாட்டு 
முற்றுப் பெறுமளவும் பிடித்தாடும் வாள் சென்ற வழி யெல்லாஞ் 
செல்வது போலத் தாம் மேற்கொண்ட முயற்சி எவ்வெவ் வழியாற் 
சென்று செய்யின் முற்றுப்பெறுமோ அவ்வவ்வழியாற் சென்று 
செய்து , முடியுமளவும் முயற்சியை விடானாதல் . 

Even as the green crops under a tank that does not hold 
a sufficient supply of water, the kindred that feed on the boun 
ties or the industrious relatives abide not. ls failure possible 
to persevering men who are ever active as the eyes of the dan 
cer who plays with the sworil , 

( 191 ) 
192. ஆடுகோ டாகி யதரிடை நின்ற தூ உங் 

காழ்கொண்ட கண்ணே களிறணைக்குங் கந்தாகும் 
வாழ்தலு மன்ன தகைத்தே யொருவன்றான் 
றாழ்வின்றித் தன்னைச் செயின் . 


184 நாலடியார் மூலமும் உரையும் . [20 - ஆம் 

இ - ள். ஆடு - ( பிறர் பற்றுதலால் ) துவளுகின்ற , கோடு ஆகி 
கொம்பாக , அதரிடை - வழியில் , நின்றதும் - நின்ற மரக்கன்றும் , 
காழ்கொண்ட கண் - உள் வயிரங்கொண்டவிடத்து , களிறு . யானை 
யை , அணைக்கும் - கட்டுதற்குரிய , கந்து ஆகும் - தறியாகும் , ஒரு 
வன் - ( யாவர்க்கும் எளியனாக இருந்த ) ஒருவன் , தாழ்வு இன்றி - 
சோம்புத லிலனாகி , தான் தன்னைச்செயின் - தான் தன்னை ( முயற்சி 
யுடையனாகச் ) செய்து கொள்வனானால் , வாழ்தலும் - பொருளுடையா 
னாகுதலும் , அன்ன தகைத்தே - அதுபோலுந் தன்மையுடையதே 
யாம் . 


பொ - ரை . பிறர் பற்று தலால் துவளுகின்ற கொம்பாக வழியில் 
நின்ற மரக்கன்றும் உள் வயிரங்கொண்டவிடத்து யானையைக் கட்டு 
தற்குரிய தறியாகும் . யாவர்க்கும் எளியனாக இருந்த ஒருவன் சோம் 
புதலிலனாகித் தான் தன்னை முயற்சியுடையனாகச் செய்துகொள்வனா 
னால் , பொருளுடையா னாகுதலும் அதுபோலுந் தன்மையுடையதே 
யாம் . 


உம்மை இரண்டில் முன்னது இழிவு சிறப்புப்பொருளது , பின் 
னது இறந்தது தழீஇயதனோடு உயர்வு சிறப்புப்பொருளது . முன்னு 
ள்ள ஏ ஈற்றசை , பின்னுள்ள ஏ தேற்றம் . போற்றி வளர்ப்பாரிலதென் 
பார் அதரிடை நின்ற தூஉம் என்றார் . அப்பொருள் பொருளில் 
தானென்ற சொல்லாற்றலால் வந்தியைதல் அறிக. நின்றது இறந்த 
கால வினைப்பெயர் . 


The bending twig that was on the wayside, when its core 
is developed within , may become a post to which elephants can 
be tied . Even so is life if only nian would make himself with . 
out lolling in the lap of indolence , 

( .93) 
193. உறுபுலி யூனிரை யின்றி யொருநாள் 

சிறுதேரை பற்றியுந் தின்னு - மறிவினால் 
காற்றொழி லென்று கருதற்க கையினால் 
மேற்றொழிலு மாங்கே மிகும் , 


ஓ.ள். உறுபுலி - வலிமிகுந்த புலி, ஊன் இரை . இறைச்சியா 
கிய இரை, இன்றி - கிடைத்தலில்லாமல் , ஒருநாள் - ஒருகாலத்தில் , 
சிறுதேரையும் - தன்னிரைக்குத் தகாத தவளையையும் , பற்றித்தின் 
ஓம் - பிடித்துத் தின்னும் , ( அதுபோல ஒருவன் ) அறிவினால் - மிக்க 


அதிகாரம் .] தாளாண்மை. 

185 
கல்வியறிவுடைமையால் , கால்தொழில் என்று- (கிடைத்ததொழில் ) 
கர்லால் செய்யப்படுஞ் சிறுதொழிலென்று , கருதற்க- அவம தியாமல் 
மேற்கொள்ளக் கடவன் , கையினால் - கையினால் செய்யப்படும் , மேல் 
தொழிலும் - மேன்மையாகிய தொழிலிலும் , ஆங்கே - அச் சிறுதொ 
ழில் செய்யப்புகுந்த இடத்தே , மிகும் - உயர்வான் . 

பொ - ரை . வலிமிகுந்த புலி இறைச்சியாகிய இரை கிடைத்த 
லில்லாமல் ஒரு காலத்தில் தன்னிரைக்குத் தகாத தவளையையும் 
பிடித்துத் தின்னும் . அதுபோல ஒருவன் மிக்க கல்வியறிவுடைமை 
யால் கிடைத்ததொழில் காலால் செய்யப்படுஞ் சிறுதொழிலென்று 
அவமதியாமல் மேற்கொள்ளக் கடவன் . கையினால் செய்யப்படும் 
மேன்மையாகிய தொழிலிலும் அச் சிறுதொழில் செய்யப் புகுந்த 
இடத்தே உயர்வான் . 

கால் அறிவின் சிறுமையையும் , கை அறிவின் மிகுதியையும் 
உணர்த்தவந்த குறிப்புச்சொல் . சிறுமைப்பண்பு தகுதியின்மையை 
யுணர்த்தியது . ஏ - பிரிநிலை . 

The ferocious tiger, when it cannot get meat one day , may 
take hold of a little froz and eat it . So let not one thiuk this 
is a meal 

act for my knowledge ; the skilful hand will , even 
there, have nobler acts to perforni, 

- ( 193 ) 
194. இசையா தெனினு மியற்றியோ ராற்றா 

லசையாது நிற்பதா மாண்மை - யிசையுங்கால் 
கண்ட றிரையலைக்குங் கானலந் தண்சேர்ப்ப 

பெண்டிரும் வாழாரோ மற்று . 
இ - ள் . கண்டல் - தாழையை , திரை - அலைகள் , அலைக்கும் - 
அலைக்கின்ற, கானல் - சோலையையுடைய, தண் சேர்ப்ப - குளிர்ச்சி 
யாகிய துறையை யுடையானே , இசையுங்கால் ( ஒருதொழில் ) 
எளிதில் முடிவதானால் , மற்றுப்பெண்டிரும் - ஊக்கமில்லாத பெண் 
கெளும் , வாழாசோ - ( முடித்து ) வாழ்தல் செய்யாரோ , ( ஆதலால் ) 
இசையாது எனினும் - செய்ய முடியாதாயினும் , ஓராற்றால் - ( செய் 
யப்புகுந்த ) ஒரு நிலையிலே , அசையாது நின்று - ஊக்கமழியாமல் 
நின்று , இயற்றுவது - செய்து முடிக்கவல்ல தன்மை , ஆண்மை - 
ஆண்மகன தியல்பு. 

பொ - ரை . தாழையை அலைகள் அலைக்கின்ற சோலையையுடைய 
குளிர்ச்சியாகிய துறையைபுடையானே! ஒருதொழில் எளிதில்முடிவ 


- 


186 

நாலடியார் மூலமும் உரையும் . [ 20 - ஆம் 
சானால் ஊக்கமில்லாத பெண்டுகளும் முடித்து வாழ்தல் செய்யா 
ரோ ? ஆதலால் , செய்ய முடியா தாயினும் செய்யப்புகுந்த ஒரு நிலை 
யிலே ஊக்கமழியாமல் நின்று செய்து முடிக்கவல்ல தன்மை ஆண் 
மகன தியல்பு. 

இயற்றி அசையாது நிற்பது என்பதனைப் பின் முன்னாக நிறுத்தி 
விகுதி பிரித்துக் கூட்டி உரைக்க . ஆற்றால் உருபு மயக்கம் . ஆம் , 
அம் சாரியை . மற்று - பிறிதென்னும் பொருளது . ஓ எதிர்மறை : 
உம்மை இழிவு சிறப்பு . கானல் செய்தனிலத்துச்சோலை செய்தற் 
குரியதைச்செய்து முடிப்பது ஆண்மை என்பது கருத்து . 

Even if it seem impracticable , to persevere without ceasing 
is manly . () - Lord of the cool shores where the Waves dash 
agninst the sweet scented pine ! when it is easy of accomplish 
nent , will not womell do tlie ivork and flour isl ? 

( 194 ) 
195. நல்ல குலமென்றுந் தீய குலமென்றுஞ் 

சொல்லள வல்லாற் பொருளில்லை -- தொல்சிறப்பி 
னொண்பொரு ளொன்றோ தவங்கல்வி யாள் வினை 

யென்றிவற்ற னாகுங் குலம் . 
இம் . நல்லகுலம் என்றும் - உயர்குடிப் பிறப்பென்றும் , தீய 
குலம் என்றும் - இழிகுடிப் பிறப்பென்றும் , சொல் அளவு அல்லால் 
சொல்லுதலி னளவல்லாமல் , பொருள் இல்லை- ( அச் சொற்களுக்கு ) 
பொருளில்லையாம் , தொல் சிறப்பின் - தொன்றுதொட்டு வரும் சிறப் 
பினையுடைய , ஒள் பொருள் ஒன்றோ - (உடையானுக்கு ) ஒளியைத் 
தரும் பொருளும் , தவம் - தவமும் , கல்வி - கல்வியும் , ஆள்வினை - 
முயற்சியும் , என்ற இவற்றான்-என்று சொல்லப்பட்ட இவற்றினாலே , 
குலம் ஆகும் - குடிப்பிறப்பின் மேன்மை யுண்டாகும் . 

பொ - ரை . உயர்குடிப் பிறப்பென்றும் இழிகுடிப் பிறப்பென் 
றும் சொல்லுதலி னளவல்லாமல் அச்சொற்களுக்குப் பொருளில்லை 
யாம் . தொன்றுதொட்டு வரும் சிறப்பினையுடைய (உடையானுக்கு ) 
ஒளியைத்தரும் பொருளும் , தவமும் , கல்வியும் , முயற்சியும் என்று 
சொல்லப்பட்ட இவற்றினாலே குடிப்பிறப்பின் மேன்மை யுண்டா 
கும். 

இதனால் பொருண் முதலியவற்றினுண்மை யின்மைசளின்உயர் 
விழிவுகளைக் கூறியவாறாயிற்று . ஆகவே இவற்றினின்மையால் நல்ல 
குலத்தா னவமதிப்பையும் இவற்றி னுண்மையால் தீயகுலத்தான் 


அதிகாரம் .) 


தாளாண்மை. 


187 


கன்கு மதிப்பையும் பெறுவா ரென்பது - கருத்தாகக் கொள்க . இது 
பற்றியே முயற்கோடு , துன்னூசிக்குட ரென்பனபோலப் பொரு 
ளில்லை யென்றும் , ஆள்வினையால் பொருளும் , கல்வியறிவால் தவ 
மும் பெறப்படுவனவாதலால் காரிய காரணங்களை எதிர்நிர னிரை 
பாக வைத்துங் கூறினர் . தொல் சிறப்பாவது படைப்புத் தொடங்கி 
யாவராலும் மேன்மையாக் கொள்ளப்படுதல் . ஒண்மையைத் தருவ 
தனை ஒண்பொருளென்றது ஓர் மரபுவழுவமைதி . ஒன்றோ என்பது 
எண்ணிடைச்சொல் . என்ற என்னும் பெயரெச்சம் ஈறு தொகுக்கப் 


பட்டது . 


Good family and bad family , these arc but words and hare 
no meaning . Ancestral possessions alone , which bring glory 
to ore do not determine one s lineage, one s penance , learnin " , 
and perseverance determine it. 

( 195 ) 
196. ஆற்றுந் துணையு மறிவினை யுள்ளடக்கி 

யூக்க முரையா ருணர்வுடையா - ரூக்க 
முறுப்பினா லாராயு மொண்மை யுடையார் 
குறிப்பின்கீழ்ப் பட்ட துலகு . 
இன் . ஊக்கம் - ( பிறர் மேற்கொண்ட ) முயற்சியை , உறுப்பி 
னால் - ( அவருடைய முகங் கண் ஆகிய ) அவயவங்களால் , ஆராயும் - 
ஆராய்ந்தறியவல்ல , ஒண்மை உடையார் -நல்லறிவுடையாரது , குறிப் 
பின்-கருத்துக்கு, கீழ்ப்பட்டது - பணிந்துநடப்பவர் , உலசு - உலகத் 
தார் , ( ஆதலால் ) உணர்வு உடையார் - பேரறிவுடையார் , ஆற்றும் 
துணையும் - செய்து முடிக்கு மளவும் , அறிவினை - முடிக்கு முபாயங் 
களை , உள் அடக்கி - புறத்தே தோன்றாமல் வைத்து , ஊக்கம் - ( தம் 
முடைய ) முயற்சியை, உரையார் - ( தம் முகமுதலியவற்றாலும் ) 
வெளிப்படுத்தார் . 

பொ - ரை . பிறர்மேற்கொண்ட முயற்சியை அவருடைய முகங் 
கண் ஆகிய அவயவங்களா லாராய்ந்தறியவல்ல நல்லறிவுடையாரது 
கருத்துக்குப் பணிந்து நடப்பவ ருலகத்தார் . ஆதலால் பேரறிவுடை 
யார் செய்து முடிக்குமளவும் முடிக்கு முபாயங்களைப் புறத்தே 
தோன்றாமல் வைத்துத் தம்முடைய முயற்சியைத் தம் முக முத 
லியவற்றாலும் வெளிப்படுத்தார் . 

அறிவென்னுங் காரணத்தின் பெயர் உபாயமாகிய காரியத்துக் 
கும் , ஒண்மையென்னுங் காரியத்தின் பெயர் நல்லறிவாகிய காரணத் 


188 . நாலடியார் மூலமும் உரையும் . [ 20 - ஆம் 
துக்கும் ஆயின . முகமுதலியன முகம் , கண் , வடிவு , தொழில், சொ 
ல்முதலாயின . உரையாமை வெளிப்படுத்தாமையின் மேலது . ஒண் 
மையுடையார் குறிப்பின் கீழ்ப்பட்ட துலகாதலின் தாம் மேற்கொ 
ண்ட தொழிலை அவரறிவாராயின் ஒருகாலத்து இடையூறு செய்த 
லுங்கூடும் ; அதுபற்றி அறிவினை யுள்ளடக்கி யூக்கமுரையா ருண 
ர்வுடையார் என்றார் . 

Mon of understanding keep within themselves their wisdom 
till the time for accomplishing comes , and reveal not theit 
designs . The world is subject to the nods of the laninaries 
who interpret meu s designs by outward indications. ( 196 ) 
197. சிதலை தினப்பட்ட வால மரத்தை 

மதலையாய் மற்றதன் வீழூன்றி யாங்குக் 
குதலைமை தந்தைகட் டோன்றிற்றான் பெற்ற 
புதல்வன் மறைப்பக் கெடும் . 
இ - ள் . சிதலை - செல்லினால் , தின்னப்பட்ட - அரிக்கப்பட்ட , 
ஆலமரத்தை - ஆலமரத்தினை , அதன்வீழ் - அதனது விழுது , மதலை 
ஆய் - தாங்குவதாகி , ஊன்றினால் ஆங்கு - ( அருகில் ) ஊன்றி நின் 
முற்போல , தந்தைகண் - தந்தையாகிய ஒருவனிடத்து , குதலைமை - 
அறியாமைக்குற்றம் , தோன்றின் - உண்டாயின் , தான்பெற்ற புத 
ல்வன் - தான் பெற்ற புத்திரன் , மறைப்ப- (தன் முயற்சியால் ) மறை 
ப்பதினால் , கெடும் - தோன்றாததாகும் . 

பொ - ரை . செல்லினால் அரிக்கப்பட்ட ஆலமரத்தினை அதனது 
விழுது தாங்குவதாகி அருகில் ஊன்றி நின்றாற்போல , தந்தையாகிய 
ஒருவனிடத்து அறியாமைக் குற்றம் உண்டாயின் தான் பெற்ற புத் 
திரன் ( தன் முயற்சியால்) மறைப்பதினால் தோன்றாததாகும் . 

மதலை - தூண் : வீழ் தொழிலாகுபெயர் . குதலைமை மழலைச் 
சொல்லின் தன்மை ; அது அறியாமைக் காயிற்று . புதல்வன் முயற்சி 
யுடையானாகி யிருப்பானாயின் அவன் தந்தையினது அறியாமையா 
லாகிய குற்றம் தன்னைப் பேசுவாரின்றி மறையு மென்பது கருத்து . 
இதனால் முயற்சியினது சிறப்புக் கூறப்பட்டது . மறைப்ப என்றது 
இலக்கணை . 

The banyan tree that is being eaten by white ants , its 
branch root bears up , like a battress , Even so , when decay 
appears in the father, the son that he has begotten hides it , avd 
it disappears .. 

(107 ) 


அதிகாரம் . ] 


தாளாண்மை. 


189 


198. ஈன மா யில்லிருந் தின்றி விளியினு 

மானந் தலைவருவ செய்பவோ -- பானை 
வரி முகம் புண்படுக்கும் வள்ளுகிர் நோன்றா 
ளரிமா மதுகை யவர் . 
இ - ள் . யானை - பெரிய யானையினது , வரிமுகம் - புள்ளியுள்ள 
முகத்தை , புண்படுக்கும் - புண் செய்யவல்ல , வள் உகிர் - கூர்மை 
யாகிய நகங்களுள்ள , நோன் தாள் - இலியமைத்த கால்களையுடைய, 
அரிமா - சிங்கத்தினை ஒத்த , மதுகையவர் - (பெருமுயற்சி செய்ய 
வல்ல ) வலியை புடையார் , ஈனம் ஆய் - ( பொருள் ) இல்லாராகி , 
இல் இருந்து - இல்வாழ்க்கையிலிருந்து , இன்றி - (உணவு ) இல்லா 
மல் , விளியினும் - இறக்கினும் , மானம் - பழியாகிய குற்றம் , தலைவ 
ரு : - தம்மிடத்து அடையத் தகும் சிறுமுயற்சிகளை , செய்பவோ - 
செய்ய உடன்படுவாரோ ? உடன்படார் . 

பொ - ரை . பெரிய யானையினது புள்ளியுள்ள முகத்தைப் புண் 
செய்யவல்ல கூர்மையாகிய நகங்களுள்ள வலியமைந்த கால்களை 
யுடைய சிங்கத்தினையொத்த பெருமுயற்சி செய்யவல்ல வலியையு 
டையார் பொருளில்லாராகி இல்வாழ்க்கையிலிருந்து உணவில்லாமல் 
இறக்கினும் பழியாகிய குற்றத் தம்மிடத்து அடையத்தகும் சிறு 
முயற்சிகளைச் செய்ய வுடன்படுவாரோ ? உடன்படார் . 

ஈனம் இன்மையின் மேல் நின்றது . வருவ இடவழுவமைதி . 
அரிமா புண்படுக்குமென்றமையால் மக்களால் போற்றப்படும் யானை 
யன்றென்பது விளங்குதலால் வரி புள்ளிக்காயிற்று ; புள்ளி தச்கவய 
திலுண்டாகுவது ; கோலமெழுதியவெனப் பொருள் கொள்ளின் அது 
மலைமுதலிய இடங்களிலுள்ள யானைகளுக்குப் பொருந்தாமையறிக . 
பொருளில் இல்லிருந்தின்றி விளியினு மென்றதற்கேற்ப உவமை 
யில் குகையிலிருந்து உணவின்றி இறக்கினு மென்றும் , உவடையில் 
யானை வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர் தோன்றா ளென்றதற் கேற் 
பப் பொருளில் பெருமுயற்சில யச் செய்து முடிக்கும் கூரறிவும் , 
தக்க உபாயமு முடையாரென்றும் விரித்துரைக்க . மேன்மக்கள் 
வறுமையால் உணவின்றி உயிர் நீங்குவதாயினும் சிறுமுயற்சி செய்து 
ாழாரென்பது கருத்து . 

Even though , destitute, they die of starvation in their 
home,will they do deeds that will bring disgrace to them ? They 
who have poter like the lion of mighty feet with sharp clawa 
which can wound the spotted face of the elephant, ( 118 ) 


190 

நாலடியார் மூலமும் உரையும் . [ 20- ஆம் 
199. தீங்கரும் பீன்ற திரள்கா வளையலரி 

தேங்கமழ் நாற்ற மிழந்தா அங் - கோங்கு 
முயர்குடி யுட்பிறப்பி னென்னாம் பெயர் பொறிக்கும் 
பேராண்மையில்லாக் கடை . 


இ - ள் . தீங்கரும்பு - மதுரமாகிய கரும்பினால் , ஈன்ற - பெறப் 
பட்ட , தியன்கால் - திரண்டகாலையுடைய, உளை அலரி- (சிங்கத்தின் ) 
பிடர்மயிரை ஒத்தமலர் , தேன் கமழ் - இனிதாக மணக்கின்ற , நாற் 
தம் - மணத்தை, இழந்தால் ஆங்கு - இழந்தாற்போல , பெயர் பொறிக் 
கும் - ( அறிவுடை... யோரால் ) தன்பெயரை எழுதி வைப்பதற்குரிய , 
பேராண்மை - ( பிறர் செய்தற்கு ) அருமையாகிய முயற்சிகளைச் செய் 
தல் , இல்லாக்கடை - இல்லாவிடத்து , ஓங்கும் உயர் குடியுள் - மிக 
உயர்ந்த குடியில் , பிறப்பின் - ( ஒருவன் ) பிறந்ததனால் , என் ஆம் 
பாது பயன் ஆகும் ? 

பொ - ரை . மதுரமாகிய கரும்பினால் பெறப்பட்ட திரண்டசாலை 
யுடைய சிங்கத்தின் பிடர்மயிரையொத்தமலர் இனிதாக மணக்கின்ற 
மணத்தை யிழந்தாற்போல , அறிவுடையோரால் தன்பெயரையெழுதி 
வைப்பதற்குரிய பிறர் செய்தற்கு அருமையாகிய முயற்சிகளைச் செய் 
தல்இல்லாவிடத்து மிக உயர்ந்தகுடியிலொருவன் பிறந்ததனால் யாது 
பயனாகும் ? 


. 


திரள்காலுளை எனஉவமையை விசேடித்தமையால் பொருளுக் 
குக் கண்ணுக் கினிதாகத் தோற்றும் தோற்ற முடைமை கொள்க . 
பேராண்மை அருமையாகிய முயற்சிகளைச் செய்தலென்பது நயக் 
கும் பேராண்மை யொன்றே நாட்டியவருமை செய்தல் " என்னும் 
நிகண்டாலு முணர்க . ஓங்குமுயர் ஒருபொருட்பன்மொழி.பொறிக்கு 
மென்னுங் காரியப் பொருட்டாகிய பெயரெச்சம் தன் காரணமாகிய 
பேராண்மை யென்னும் பெயர்கொண்டது . ஒருவன் அருமை செய்த 
பிலனாயின் உயர் குடிப் பிறப்பாலும் , கண்ணுக்கினிய தோற்றத்தா 
ஓம் பயனில்லையென்பது கருத்து . 


Like the flowers on rounded stalks that the sweet sugar 
cane bears when the sweet fragranre is lost , of what avail is it 

born of a very noble family when the noble quality of 
energy is wanting which makes one famous, 

( 191) 


அதிகாரப் .) 


தாளாண்மை: 


191 


200. பெருமுத் தரையர் பெரிதுவந் தீயும் 

கருனைச்சோ றார்வர் கயவர் - கருனையைப் 
பேரு மறியார் நனிவிரும்பு தாளாண்மை 
நீரு மமிழ்தாய் விடும் . 
இ - ள் . பெருமுத்தரையர் - (ஈகையிற்சிறந்த ) பெருமுத்தரைய 
ரென்னுஞ் சிறப்புப் பெயருடையார் , பெரிது உவந்து - சிறிதும் வெ 
றுப்பின்றி , ஈயும் - ஈகின்ற , கருனைச் சோறு - பொரியலோடு கூடிய 
சோற்றை , ஆர்வர் - உண்பர் , கயவர் - கீழ்மக்கள் , கருனையை - அப் 
பொரிக்கறியை , பேரும் - பெயரினாலும் , அறியார் - அறியாதவராய் , 
நனிவிரும்பு - மிகுதியும் விரும்பிச் செய்கின்ற, தாளாண்மை - முய 
ற்சியாற் கிடைத்த , நீரும் - சோற்றோடு கூடிய நீரும் , அமிழ்து - அமு 
தம்போல , ( அவருக்கு ) ஆய்விடும் - சுவையுடையதாகவே யிருக்கும் . 


பொ - ரை . ஈகையிற் சிறந்த பெருமுத்தரைய ரென்னுஞ் சிறப் 
புப்பெயருடையார் சிறிதும் வெறுப்பின்றி ஈகின்ற பொரியலோடு 
கூடிய சோற்றை உண்பர் கீழ்மக்கள் . அப் பொரிக் கறியைப் பெயரி 
னாலும் அறியா தவராய் மிகுதியும் விரும்பிச் செய்கின்ற முயற்சியாற் 
கிடைத்த சோற்றோடு கூடிய நீரும் அமுதம்போல அவருக்கு சுவை 
யுடையதாகவே யிருக்கும் . 


இச்செய்யுள் செய்த ஆசிரியர் காலத்துப் பெருஞ்செல்வத்தின 
ராய் ஈகையிற்சிறந்த ஒருவர் இருந்தனராகல் வேண்டும் ; அவருடைய 
கொடைச் சிறப்புப்பற்றி அவர்க்குப் பெருமுத்தரையரெனச் சிறப் 
புப் பெயர் வழங்கியது போலும் . இப் பெயர் முப்பதாம் அதிகாரத் 
தில் ஆறாவது செய்யுளாலுங் கூறுதல் காண்க . சொற்குப் பொருள் 
சேரநாடு , சோழநாடு , பாண்டிய நாடு ஆகிய பெரிய மூன்று நிலங்களுக் 
கும் தலைவரென்பது . சோற்றோடு கூடிய நீரை மிகு திபற்றி நீர் என் 
றார் . “ நீருண்டார் நீரான்வாய்ப் பூசுப் ” என்பதில் முதலிலுள்ள நீர் 
இப் பொருள்படல் காண்க . 


The base ones fced on the rice combined with savoury food , 
giren ith 

generous heart by the lords of the triple lands. 
But water won with toil which they who know not of the 
savoury food even by name delight in immcnsely, will turn to 
nectar . 

(2001 


192 நாலடியார் மூலமும் உரையும் . ( உக - ஆம் 

Chapter XXI - The Support of Kindred . 

21 - ஆம் அதிகாரம் : சுற்றந்தழால் . 
அஃதாவது உறவினரை நீங்காதவகைத் தழுவுதலை யுணர்த்து 
வது . சுற்றமென்பது பிறப்பு முறையாலாகிய இயற்கை நட்பினரை 
யும் , முன் செய்த உதவிபற்றிவரும் செயற்கை நட்பினரையும் . மேற் 
கூறிய தாளாண்மையிற் கிடைத்த பொருளைப் பெற்றதனால் பெறும் 
பயன் இதுவாதலால் தாளாண்மையின் பின்வைக்கப்பட்டது . தழா 
லென்பதில் ஆல் புடைபெயர்ச்சி விகுதி . 
201. வயாவும் வருத்தமு மீன்றக்கா னோவுங் 

கவா அன் மகற்கண்டு தாய்மறந் தா அங் 
கசாஅத்தா னுற்ற வருத்த முசாஅத்தன் 
கேளிரைக் காணக் கேடும் . 


- 


இ - ள் . தாய் - தாயானவள் , வயாவும் - கருவினாலடைந்த வருத் 
தத்தையும் , வருத்தமும் - (பெறுங்காலத்தடைந்த ) வருத்தத்தையும் , 
ஈன்றக்கால் நோவும் பெற்றபின் ( அடைந்த ) வருத்தத்தையும் , 
கவான் - தன் தொடையின் மேலுள்ள, மகன் கண்டு - புத்திரனைக் 
காணாசின்று , மறந்தால் ஆங்கு - மறந்தாற்போல , அசா - ( முயற்சி 
முடியாமையாலாகிய ) தளர்ச்சியால் , தான் உற்ற - ( ஒருவன் ) தான் 
அடைந்த , வருத்தம் - வருத்தமானது , உசா - ஆராய்தலில் மிக்க , 
தன் கேளிரை - தன் உறவினரை , காண - காணுதலால் , கெடும் - நீங் 
குவான் . 

பொ - ரை . தாயானவள் கருவினா லடைந்த வருத்தத்தையும் , 
பெறுங்காலத்தடைந்த வருத்தத்தையும் , பெற்றபின் அடைந்த 
வருத்தத்தையும் தன் தொடையின் மேலுள்ள புத்திரனைக் காணா 
நின்று மறந்தாற்போல , முயற்சி முடியாமையாலாகிய தளர்ச்சியால் 
ஒருவன் தானடைந்த வருத்தமானது ஆராய்தலில் மிக்க தன் உற 
வினரைக் காணுதலால் நீங்குவான் . 

உசா ஆராய்தலாகிய குறிப்புணர்த்தும் உரிச்சொல் ; ( உசாவே 
சூழ்ச்சி ” என்பதனாலு முணர்க . வயா கருப்பம் , அது தன்னாலாம் 
வருத்தத்துக் கானமையால் காரணவாகு பெயர் . தான் வருத்தங் 
கெடுமென்பது திணை வழுவமைதி . கேளிர் பண்படியாகப் பிறந்த 
பல்லோர் படர்க்கைப் 

பெயர் , கேள் பகுதி , இர் பல்லோர் படர்க்கை 
விகுதி ; இவ்விகுதி புத்தேளிர், மகளிர் என்பனவற்றிலுங் காண்க . . 


அதிகாரம் . ) 


சுற்றந்தழால். 


133 


Even as the mother , when she sees her son on her lap , 
forgets the languors , pains and the chroes of childbirth , the 
pains a man is under going because of his weakuess will vanish 
sphen he sees his sagacious kius around him , 

( 201 
202. அழன்மண்டு போழ்தி னடைந்தவர்கட்கெல்லா ( ல் 

நிழன்மரம்போ னேரொப்பத் தாங்கிப் பழுமரம்போ 
பல்லார் பயன்றுய்ப்பத் தான்வருந்தி வாழ்வதே 
நல்லாண் மகற்குக் கடன் , 
இ - ள் . அழல் - வெயிலினது வெப்பம் , மண்டு போழ்தின் 
மிக்க காலத்தில் , அடைந்தவர்கட்கு எல்லாம் - ( தன்னை விரும்பி ) 
அடைந்தவர்களுக்கெல்லாம் , நிழல்மரம்போல் - (வெயில் வெப்பத்தை 
த் தான் தாங்கிச் சமனாக ) நிழலைத்தருகின்ற ஆலமரத்தைப் போல , 
நேர் ஒப்ப -சமனாக , தாங்கி- (தன்னையடைந்த பலர் குடும்ப பாரத்தை ) 
ஏற்றுக்கொண்டு , பல்லார் - அப் பலரும் , பயன் துய்ப்ப- ( தான்பெற்ற ) 
செல்வத்தை அநுபவிக்கும்படி , பழுமரம் போல் - ( தன் கனிகளைப் 
பல பறவைகளும் தன்னிலிருந் துண்ண நிற்கும் ) அவ்வாலமாம் போல , 
தான் வருந்தி-( முயற்சியால் வருந்துன்பத்தால் ) தான் வருத்தமுற்று , 
வாழ்வதே - உயிர் வாழ்வதே , நல் ஆண்மகற்கு - நற்குணமுள்ள 
ஆண்மை யுடையானுக்கு , கடன் 

பொ - ரை . வெயிலினது வெப்பம் மிக்க காலத்தில் தன்னை 
விரும்பி யடைந்தவர்களுக்கெல்லாம் வெயில் வெப்பத்தைத் தான் 
தாங்கிச் சமனாக நிழலைத் தருகின்ற ஆலமரத்தைப்போல , சமனாகத் 
தன்னை யடைந்த பலர் குடும்ப பாரத்தை யேற்றுக்கொண்டு , அப் 
பலரும் தான்பெற்ற செல்வத்தை யதுபவிக்கும்படி , தன் கனிகளைப் 
பல பறவைகளுந் தன்னிலிருந் துண்ணநிற்கும் அவ்வாலமரம்போல , 
முயற்சியால் வருந்துன்பத்தால் தான் வருத்தமுற்று உயிர்வாழ்வதே 
கற்குணமுள்ள ஆண்மை யுடையானுக்குக் கடமை , 

குளிர்ந்த விரிநிழலைத்தருவது வேறின்மையால் நிழன் மரமென் 
றது ஆலமரத்தை . ஆதலின் பழுமரம் சுட்டுப்பொருள் தா நின்றது . 
பழுமாம் பழுத்தலையுடை மரமென்பது பொருள் . இது மிகுதிபற்றி 
வந்த பெயர். நேரொப்ப ஒருபொருட் பன்மொழி . அதிகாரத்தால் 
பல்லார் உறவினருக்காயிற்று . 

To be serviceable to all as a tree affords shade to all who 
come under it when the heat grows fierce, and to live toiling so 

17 


கடமை . 


194 நாலடியார் மூலமும் உரையும் . [ உக - ஆம் 
that many may prufit , thus resembling & fruit - yielding tree is 
the duty of the manly man . 

( 202 ) 
203. அடுக்கன் மலைநாட தற்சேர்ந் தவரை 

யெடுக்கல மென்னார் பெரியோ - ரடுத்தடுத்து 
வன்காய் பலபல காய்ப்பினு மில்லையே 
தன்காய் பொறுக்கலாக் கொம்பு . 
இ - ள், அடுக்கல் - அடுக்கலாகிய , மலை காட - மலையைச் சார்ந்த 
நாட்டானே , தன் சேர்ந்தவரை - தம்மைச் சார்ந்த உறவினரை , 
எடுக்கலம் - நாம் தாங்கோம் , என்னார் - என்று சொல்லி நீக்கார் . 
பெரியோர் - மேன்மக்கள் , அடுத்து அடுத்து - மிகுதியும் நெருங்கி , 
வல் காய் வன்மையாகிய காய்கள் , பலபல காய்ப்பினும் - பலபல 
காய்த்தாலும் , தன் காய்- தன்னுடைய அக் காய்களை , பொறுக்கலாத் 
தாங்கமாட்டாத , கொம்பு இல்லை - கொம்பு இல்லை . 

பொ - ரை . அடுக்கலாகிய மலையைச் சார்ந்த நாட்டானே ! தம் 
மைச் சார்ந்த உறவினரை நாம் தாங்கோம் என்று சொல்லி நீக்கார் 
மேன்மக்கள் ; மிகுதியும் நெருங்கி வன்மையாகிய காய்கள் பலபல 
காய்த்தாலும் தன்னுடைய அக்காய்களைத் தாங்கமாட்டாத கொம்பு 
இல்லை . 

அடுக்கன்மலை இருபெயரொட்டுப் பண்புத்தொகையிலை . முன் 
னுள்ள அடுக்கு இடைவிடாமைப் பொருளது . பின்னுள்ளது மிகு 
திப்பொருளது . காயினது அடைமொழியாகிய வன்மை , பொருளில் 
சேர்ந்தவருடைய வறுமையின்மிகு தியை யுணர்த்திற்று . உவமையின் 
ஆற்றலால் தம் வருத்தத்தை நோக்கா ரென்பதாயிற்று . பெரியோர் 
தம் வருத்தத்தை நோக்கி உறவினரைத் தாங்காமலிரா ரென்பது 
கருத்து . 

Lord of mountain ranges ! Great ones say not they would 
not support their kith and kin ; though fruits go on increasing 
in size and multiplying iu number , there is no bough that will 
not bear its fruits . 

( 203 ) 
204. உலகறியத் தீரக் கலப்பினு நில்லா 

சிலபகலாஞ் சிற்றினத்தார் கேண்மை- நிலை திரியா 
நிற்கும் பெரியோர் நெறியடைய நின்றனைத்தா 
லொற்கமி லாளர் தொடர்பு . 


அதிகாரம் . ] 


சுற்றந் தழால் . 


195 


இ - ள் . சிறு இனத்தார் -கீழானவர் , கேண்மை- ( பிறரிடத்துக் 
கொள்ளும் ) உறவுகள் , உலகு அறிய - நம் நாட்டிலுள்ளார் யாவரும் 
அறியும்படி , தீர - ( அகம்புறம் ) முற்றும் , கலப்பினும் - கலந்து நின் 
முலும் , நில்லா - நிலைபெறாதனவாகி , சில பகல் ஆம் - சிலநாளே நிற் 
கும் , ஒற்கம் இல் ஆளர்- ( பிறரைத்தாங்குவதில் ) தளர்ச்சியின்மையை 
ஆளுதலுடையார் , தொடர்பு - ( கொள்ளும் ) உறவு , நிலை - தவ நிலை 
யில் , திரியாமல் - வேறுபடாமல் , நிற்கும் - நிற்கின்ற, பெரியோர் - 
மேலோர் , நெறி - தவவொழுக்கத்தின் பயனை , அடைய - அடையும் 
படி , நின்றால் அனைத்து- ( அவ்வொழுக்கத்தில் ) நின்றாற்போல்வது . 

பொ - ரை . கீழானவர் பிறரிடத்துக்கொள்ளும் உறவுகள் தம் 
காட்டி லுள்ளார் யாவருமறியும்படி அகம்புறம் முற்றும் கலந்து நின் 
சலும் நிலைபெறாதனவாகிச் சிலநாளே நிற்கும் , பிறரைத்தாங்குவதில் 
தளர்ச்சியின்மையை ஆளுதலுடையார் கொள்ளும் உறவு தவ நிலை 
யில் வேறுபடாமல் நிற்கின்ற மேலோர் தவ வொழுக்கத்தின் பயனை 
அடையும்படி அவ்வொழுக்கத்தில் நின்றாற்போல்வது . 

பெரியார் சுற்றந் தழுவுதலின் நிலைமை இதனால் கூறப்பட்டது . 
அனையதென்னும் ஒன்றன்படர்க்கைக் குறிப்புமுற்றில் அகரந்தொ 
குக்கப்பட்டமையால் தகரமிக்கது . உலகு " உத்தான பாதனருளு 
ரோமபத னென்றுளனவ் வுலகை யாள்வோன் " என்பதிற்போல 
காட்டுக்காயிற்று . பயனை நெறி என்றார் ; பின்னுண்டாவதாதலால் . 
சிறியார்கேண்மை இழிப்பினால் பன்மைப்பாலாயிற்று , 

Though they mingle freely so that all the world may know , 
the friendship of the mean ones is shortlived ; and the connect 
ion with the firm ones resembles the great ones keepin , their 
eyes steadily on the goal and being determined on attaining 
the Path .. 

( 204 ) 
205. இன்ன ரினைய ரெமர்பிற ரென்னுஞ்சொ 

லென்னு மிலரா மியல்பினாற் றுன்னித் 
தொலைமக்க இன்பந்தீர்ப் பாரேயார் மாட்டுந் 
தலைமக்க ளாகற்பா லார் . 

ள் . இன்னர் - இத்தன்மையர் , இனையர் - இவ்வளவினர் , 
எமர் - உறவினர் , பிறர் - அயலார் , என்னும் சொல் - என்று சொல் 
லப்படுஞ் சொல் , என்னும் - சிறிதும் , இலர் ஆம் - இல்லாராகிய , 
இயல்பினால் - தன்மையினால் , துன்னி - தாம் சேர்ந்து , தொலை மக் 


196 நாலடியார் மூலமும் உரையும் . ( உக - ஆம் 
கள் - வலியிழந்த மனிதரது , துன்பம் தீர்ப்பாரே - துன்பத்தை நீக்க 
வல்லவரே , யார்மாட்டும் - பகைவர் அயலாரிடத்தும் , தலைமக்கள் 
மேன்மக்கள் , ஆகவ்பாலார் - ஆகுதலாகிய பான்மையுடையார் . 

பொ - ரை . இத்தன்மையர் , இவ்வளவினர் , உறவினர் , அயலார் 
என்று சொல்லப்படுஞ் சொல் சிறிது மில்லாராகிய தன்மையினால் 
தாஞ் சேர்ந்து , வலியிழந்த மனிதரது துன்பத்தை நீக்க வல்லவரே 
பகைவர் அயலாரிடத்தும் மேன்மக்கள் ஆகுதலாகிய பான்மையுடை 
யார் . 


இன்னர் நன்மை தீமைகளைப் பற்றியும் , இனையர் நட்புப் பகை 
களைப் பற்றியும் , எமர் குலத்தைப் பற்றியும் , பிறர் இவை யொன்று 
மின்மைபற்றியும் நின்றன.என்னென்னும் ஒன்றின்படர்க்கை வினாப் 
பெயர் முற்றுப் பொருளோடு இழிவு சிறப்புப் பொருளதாகிய உம் 
மையைப் பெற்றமையால் சிறுமைக்காயிற்று . சொல் சிறிது மிலரெ 
னவே அதற்குக் காரணமாகிய கருதலு மிலரென்பதாயிற்று . பகை 
வர் வறுமை முதலியவற்றாலும் தொலைவு வருமாதலால் பொதுப்படத் 
தொலைமக்கள் என்றும், பகைமையையும் , ஏ தின்மையையும் பாராட் 
டாமல் துன்பம் தீர்த்தபின் அதுபற்றி அவர்களால் தலைமக்களெனக் 
கருதப்படுதலால் ஆகற்பாலாரென ஆக்க வினை தந்துங் கூறினர் . 
துன்னி என்னும் வினையெச்சம் தீர்ப்பாரென்னும் வினைப்பெயர் 
கொண்டது . எ 

பிரிலை. 
Such are they and so many ; these are ours and those are 
strangers : such words they never say and they reliere the 
distress of all men who suffer. It is they that are worthy to 
be deemed chief of men . 

( 205 ) 
206. பொற்கலத்துப் பெய்த புலியுகிர் வான் புழுக்க 

லக்காரம் பாலோ டமரார்கைத் துண்டலி 
னுப்பிலிப் புற்கை யுயிர்போல் கிளைஞர் மாட் 

டக்கலத் தானு மினிது . 
இ - ள் . பொன் கலத்து - பொன்னாற் செய்த பாத்திரத்தில் , 
பெய்த - இட்ட , புலி உதிர் - புலியினது நகம்போலும் , வால் புழுக்கல் 
வெண்மையாகிய சோற்றை , அக்காரம் ஓடு . சர்க்கரையோடும் , 
பாலோடு - பாலோடும் , அமரார்கைத்து - உள்ளன் பில்லாரிடத்து , 
உண்டலின் -உண்ணு தலினும் , உயிர்போல் - உயிர்போன்ற , கிளைஞ g 


அதிகாரம் . ] சுற்றந் தழால் . 

197 
பாட்டு - உறவினரிடத்து , எக்கலத்து ஆனும் - கரபாத்திரத்திலா 
யினும் , உப்பு இலி - உப்பில்லாததாகிய , புற்கை - நொய்க்கஞ்சியை. 
உண்ணல் , இனிது - இனிமை தருவதாகும் . 


பொ - ரை . பொன்னாற்செய்த பாத்திரத்திவிட்ட புலியினது 
நகம்போலும் வெண்மையாகிய சோற்றைச் சருக்கரையோகம் 
பாலோடும் உள்ளன் பில்லாரிடத்து உண்ணுதலிலும் , உயிர்போன்ற 
உறவினரிடத்து கரபாத்திரத்திலாயினும் உப்பில்லாததாகிய நொய் 
க்கஞ்சியை யுண்ணல் இனிமை தருவதாகும் . 


புழுக்கல் தொழிலாகுபெயர் . அமரார் எதிர்மறை வினைப்பெயர் , 
அமர்தல் - விரும்பல் . உண்டலினென்னும் ஐந்தனுருபு உறழ்பொரு 
ளில் வந்தது ; உறழ் பொருள் மாறுபடக்கூறப்படுவது , கைத்து பகு 
திப்பொருளதாகிய துவ்விகுதி பெற்ற பெயர் ; பொருள் வசம் . உப்பி 
லி பண்படியாகப் பிறந்த ஒன் றன்படர்க்கைப்பெயர்; உப்பில் பகுதி , 
இ ஒன்றன்படர்க்கை விகுதி . போல் வினைத்தொகையாதலால் ல்க 
ரந் திரியா தியல்பாயிற்று . ஆன் ஆயினென்பதன் மரூஉ . மானங்கெ 
டாமையின் புற்கையுண்ண லினிதாயிற்று , 


Sweeter than rice, white as tiger s claw, mixed with sugar 
and milk , served on a golden plate by loveless people, is the 
saltless porridge served on any plate by kindred dear as life . ( ) 


207. நாள்வாய்ப் பெறினுந்தந் நள்ளாதா ரில்லத்து 

வேளாண்மை வெங்கருனை வேம்பாகும் - கேளா 
யபராணப் போழ்தி னடகிடுவ ரேனுந் 
தமராயார் மாட்டே யினிது . 
இ - ள் . கேளாய் - நீ கேள் , தம் கள்ளாதார் - தம்மை ( அகத்தில் ) 
நட்புக்கொள்ளாரது , இல்லத்து - வீட்டில் , வேளாண்மை- ( அவரால் ) 
ஈயப்பட்டதாகிய , வெம் - ( கண்டோர்க்கு ) விருப்பத்தைத் தருகின்ற , 
கருனை - பொரிக்கறியை , நாள்வாய் - முற்பகலில் , பெறினும்- (உண் 
ணப் ) பெற்றாலும் , வேம்பு ஆகும் - ( அறிவுடையார்க்கு ) வேம்பின் 
விதைபோ லினிதாயிராது , அபராணப்போழ்தில் - பிற்பகலில் , அடகு 
இடுவர் எனும் - இலைக்கறியை இடுவாராயினும் , தமர் ஆயார்மாட்டே 
( அகத்தில் ) உறவாயினாரிடத்தே , இனிது - ( அது ) இனிமையுடை , 


198 


நாலடியார் மூலமும் உரையும் . [ உக - ஆம் 
பொ - ரை . நீ கேள் ! தம்மை யகத்தில் நட்புக்கொள்ளாரது 
வீட்டில் அவரா லீயப்பட்டதாகிய கண்டோர்க்கு விருப்பத்தைத் 
தருகின்ற பொரிக்கறியை முற்பகலி லுண்ணப்பெற்றாலும் அறி 
வுடையார்க்கு வேம்பின் விதைபோ லினிதாயிராது . பிற்பகலில் 
இலைக்கறியை யிடுவாராயினும் அகத்தில் உறவாயினாரிடத்தே அது 
இனிமையுடையது . 

பின்னே அபராணப்போழ்தி னென்றமையால் நாள் சிறந்த 
முற்பகலுக் காயிற்று . பெறுதல் இடுதல் களி னின்மையை யுணர்த்த 
லால் உம்மைகள் எதிர்மறைப் பொருளன ; முறையே உயர்வு சிற 
ப்பு இழிவு சிறப்பாக்கினும் பொருந்தும் . கருனை அடகு உணவின் 
மேன்மை யிழிவுகளை யுணர்த்தவந்த குறிப்புச்சொற்கள் .எ பிரிநிலை . 

Though obtained in the forenoon , the delicious dish offered 
in the house of loveless people is bitter as margosa ; listen, 
even though towards the evening they offer a poor dish , in the 
llouse of friends , it is sweet . 

( 207 ) 
208. முட்டிகை போல முனியாது வைகலுங் 

கொட்டியுண் பாருங் குறடுபோற் கைவிடுவர் 
சுட்டுக்கோல் போல வெரியும் புகுவரே 
நட்டா ரெனப்படு வார் . 


ள் . முட்டிகை போல - ( இரும்பைத் தாக்குகின்ற ) சுத்தி 
போல , வைகலும்- சேர்ந்திருக்கும் நாளெல்லாம் , முனியாது - அன்பு 
காட்டி , கொட்டி- ( இன்னது வேண்டுமென ) வருத்தி , உண்பாரும் - 
( வாங்கி ) உண்ணும் இயல்பினரும் , குறடுபோல் - குறட்டைப்போல , 
கைவிடுவர் - ( தீங்கு நேரிட்டவிடத்து ) விட்டு நீங்குவர் , நட்டார் 
எனப்படுவார் - நட்பினரென்று சொல்லப்படுபவர் , சுட்டுக்கோல் 
போல - உலையாணிபோல , எரியும் புகுவர் - ( தம்மால் நட்புச்செய் 
யப்பட்டார் தீப்புகுவராயின் தாமும் அவரோடு ) தீயினும் புகுவார் . 

பொ - ரை . இரும்பைத் தாக்குகின்ற சுத்திபோல , சேர்ந்திரு 
க்கும் நாளெல்லாம் அன்புகாட்டி இன்னது வேண்டுமென வருத்தி 
வாங்கி யுண்ணு மியல்பினருங் குறட்டைப்போலத் தீங்கு நேரிட்ட 
விடத்து விட்டு நீங்குவர் . கட்பினரென்று சொல்லப்படுபவர் உலையா 
ணிபோலத் தம்மால் நட்புச் செய்யப்பட்டார் தீப்புகுவராயின் தாமும் 
அவரோடு தீயினும் புகுவார். 


அதிகாரம் . ] சுற்றந்தழால் . 

199 
முன்னுள்ள போல என்னுஞ் செயவெனெச்சம் கொட்டி என் 
னும் வினைகொண்டது . உவமைகள் தொழிலுவமைகள் . குறடுபோலு 
தலாவது அது இரும்பைப்பற்றி நின்று , அவ்விரும்பு தீயையடைந் 
தபோது விட்டு நீங்குதல் போல , கூடா நட்பினர் துன்பம் வருமுன் 
னெல்லாம் ஒருவரைப்பற்றிநின்று , அவர் ஒரு துன்பத்தை யடைந்த 
போது விட்டு நீங்குதல் . சுட்டுக்கோல் கொல்லனுக்குத் தீயினில் 
வைத்தபொருள் பதமானதையும் ஆகாததையும் அவனுணர்தற்கு 
மேலுள்ள பிட்டம் , கரி முதலியவற்றை நீக்கிச் காட்டுதற்குரிய 
கோல் ; இது இரண்டாம் வேற்நமைத்தொகை , சுட்டு தலையுடைய 
கோலெனவிரியும் ; சுட்டு முதனிலைத் தொழிற்பெயர் . உண்ணுத 
லின் சிறப்பைக் குறித்தலால் உண்பாருமென்னும் உம்மை உயர்வு 
சிறப்பு . எரியுமென்னும் உம்மை நட்பினர் வறுமைத் துன்பமடைந்த 
போது அத் துன்பத்தை அடைந்ததுமன்றி எனப்பொருள் தரலால் 
இறந்தது தழீஇய எச்சவும்மை . 

Even like the ( artificer s ) small hammer , gently , day by 
day, they pleasing the patron eat his food , but like the pincers 
drop him ( in critical moments ) ; it is only those who, like the 
( artificer s ) rod , will even exter fire , that can be called friends . 
209. நறுமலர்த் தண்கோதாய் நட்டார்க்கு நட்டார் 

மறுமையுஞ் செய்வதொன் றுண்டோ - விறுமளவு 
மின்புறுவ தின்புற் றெழீஇ யவரோடு 
துன்புறுவ துன்புறாக் கால் . 
இ - ள் . நறுமலர் - நன்மண மமைந்த மலர்களாற் றொடுக்கப் 
பட்ட , தண்கோதாய் - குளிர்ச்சியாகிய மாலையை யணிந்தவளே , நட் 
டார் . உறவினரொருவர் , இறும் அளவும் - ( தாம் ) உயிர் முடியுமள 
வும் , அவரோடு எழீஇ - ( தம்மால் ) உறவு செய்யப்பட்டவரோடு பிரி 
யா திருந்து , இன்பு உறுவது - இன்பமடையுங் காரியத்தில் , இன்பு 
உற்று - ( ஒக்கத்தாமும் ) இன்பத்தை அடைந்து , துன்பு உறுவ . 
துன்பமடையும் காரியங்களில் , துன்பு உறாக்கால் - துன்பத்தை 
அடையாவிடின் , நட்டார்க்கு - அவ்வுறவினர்க்கு , மறுமையும் - மறு 
மையிலும் , செய்வது ஒன்று செய்வதாகிய ஒரு நன்மை , உண்டோ . 
உளதோ ? இல்லை . 

பொ - ரை . நன்மண மமைந்த மலர்களாற் றொடுக்கப்பட்ட 
குளிர்ச்சியாகிய மாலையை யணிந்தவளே ! உறவின் ரொருவர் தாம் 


200 நாலடியார் மூலமும் உரையும் . [ 25 - ஆம் 
உயிர் முடியுமளவுந் தம்மால் உறவு செய்யப்பட்டவரோடு பிரியாதி 
ருந்து இன்பமடையுங் காரியத்தில் ஒக்கத் தாமு மின்பத்தை யடை 
ந்து துன்பமடையுங் காரியங்களில் துன்பத்தை யடையாவிடின் 
அவ்வுறவினர்க்கு மறுமையிலுஞ் செய்வதாகிய ஒரு நன்மை உளதோ? 
இல்லை . 


மறுமையுமென்ற வும்மை இறந்தது தழீஇய எச்சவும்மை . மற் 
றது முற்றும்மை . மறுமையிற் செய்வதாகிய ஒரு நன்மையானது தம் 
நட்டார் தீயவழியிற் செல்லத் தொடங்கியபோது செல்ல வொட்டர் 
மல் மறுத்து நல்லவழியிற் செல்லும்படி செய்தல் . இதுவன்றி மன 
ங்கலந்து செய்த நட்புக்காரணமாக வுண்டாகிய அன்பு மறுமையி 
லுக்தொடர்ந்து அவரிடத்து அன்புடையாராத லெனினுமாம் . நட் 
டாரோடு இன்புறுதல் சிறிதும் துன்புறுதல் பெரிதுமென்பார் இன் 
புறுவது துன்புறுவவென்றார் . உறுவது , உறுவ வினைப்பெயர்கள் . 

O maiden with fragrant garlands ! Is there azything 
that friends cau do for friends in the next birth if, till they 
die , they share their joys bat share not their griefs ! (209 ) 


210. விருப்பிலா ரில்லத்து வேறிருந் துண்ணும் 

வெருக்குக்கண் வெங்கருனை வேம்பாம் -விருப்புடைத் 
தன்போல்வா ரில்லுட் டயங்குநீர்த் தண்புற்கை 
யென்போ டியைந்த வமிழ்து . 


இ - ள் . விருப்பு இல்லார் - ( தன்னிடத்து ) விருப்பமில்லாத 
பெருஞ் செல்வத்தினரது , இல்லத்து - வீட்டில் , வேறு இருந்து - 
( அவரோடன்றி ) வேறிடத்திருந்து , உண்ணும் - உண்ணுகின்ற, 
வெருகு - பூனையினது , கண் - கண்போலும் நிறமுள்ள , வெம்கருனை 
விருப்பத்தை உண்டாக்கும் பொரியல் , வேம்பு ஆம் - ( அறிவுடை 
யோர்க்கு ) வேம்பின் விதைபோலக் கைப்புள்ள தாகும் , விருப்பு , 
உடைய - ( தன்னிடத்து ) விருப்பமுடைய, தன்போல்வார் - தன் 
னைப்போலும் வறியாருடைய , இல்லுள் - வீட்டில் , நீர் தயங்கு - நீர் 
மிகுதியும் விளங்குகின்ற, பற்கை - கொய்க்கஞ்சி , என்போசி - உட 
லோடு , இயைந்த - இசைந்துநின்ற , அமிழ்து - தேவருணவு போல் 


வ 


போ - ரை . தன்னிடத்து விருப்பமில்லாத பெருஞ் செல்வத் 
தினரது வீட்டில் அவரோடன்றி வேறிடத்திருந்து உண்ணுகின்ற 


அதிகாம் . ) 


நட்பாராய்தல் . 


201 


பூனையினது கண்போலும் நிறமுள்ள விருப்பத்தை உண்டாக்கும் 
பொரியல் அறிவுடையோர்க்கு வேம்பின் விதைபோலக் கைப்புள்ள 
தாகும் . தன்னிடத்து விருப்பமுடைய தன்னைப்போலும் வறியாரு 
டைய வீட்டில் நீர் மிகுதியும் விளங்குகின்ற நொய்க்கஞ்சி உடலோடு 
இசைந்து நின்ற தேவருணவுபோல்வது . 

தல் விகுதி புணர்ந்து கெட்ட மாத்திரையில் விரும்பென்னும் 
முதனிலை திரிந்ததாதலால் விருப்பு முதனிலை திரிந்ததொழிற்பெயர் . 
கண் உருவுவமை . இங்கும் கருனை உணவின் மேன்மையை உணர் 
த்திநின்றது . வேறிருந்தென்றதனாலும் , பின் தன்போல்வா ரென் 
மானாலும் விருப்பிலார் மிக்க செல்வத்தினருக்காயிற்று . தோல் முத 
லிய எழுவகைத் தாதுக்களும் இயைந்த பிண்டம் உடலாதலால் என்பு 
சினையாகுபெயர் . அமிழ்து உண்ணப்படின் சீரணிக்காமல் உண்டவ 
ருடலோடு இசைந்து நின்று பசிதாக முதலியவற்றை நீக்கி நிற்பதால் 
என்போ டியைந்த அமிழ்து என்றார் . 

The delicious dish , colored like the cat s eye , eaten in the 
house of the rich inau , not at his table but separately , is bitter 
as milgosa ; but cold gruel , in the house of equals who lorr , is 
sweet ambrosia tut cleares to the boues. 

( 210 ) 
Chapter XXII - Scrutiny in making friends . 

22 - ம் அதிகாரம் : நட்பாராய்தல் . 
அஃதாவது இருவகை நட்பினரையும் ஆராய்ந்து அறிதலை யுண 
ர்த்துவது , அவரை ஆராய்ந்தறிந்தே நட்புக்கொள்ள வேண்டுதலால் 
இது சுற்றந்தழாலின்பின் வைக்கப்பட்டது . 
211. கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மையெஞ் ஞான் 

குருத்திற் கரும்புதின் றற்றே - குருத்திற் [ றுங் 
கெதிர்செலத்தின் றன்ன தகைத்தரோ வென்று 
மதுரமி லாளர் தொடர்பு . 
இ - ள் . கருத்து - ( ஒவ்வொரு செய்யுளின் ) கருத்துனரயை , 
உணர்ந்து - முன் அறிந்து , கற்று - ( பல நூல்களையும் ) கற்று , அறிக் 
தார் - தெளிந்தவரோடு செய்யும் , கேண்மை - நட்பு , எஞ்ஞான்றும் . 
செல்வஞ் சுருங்கிய காலத்தும் , குருத்தின் - குருத்தினின்று , கரும்பு 
கரும்பினை , தின்றால் அற்றே-தின்றாற்போலும் தன்மையுடையது , 


202 

நாலடியார் மூலமும் உரையும் . [ உஉ -ஆம் . 
மதும் இல் ஆளர் - இனிமைக்குணம் இல்லாமையை ஆளுதலுடை 
யாபோடு செய்யும் , தொடர்பு - நட்பு , என்றும் - செல்வம் பெருகிய 
காலத்தும் , குருத்திற்கு - குருத்தினுக்கு , எதிர்செல - எதிர் செல் 
லும்படி , தின்றால் அன்ன - தின்றாலொத்த , தகைத்து - தன்மை 
யுடையது . 

பொ - ரை . ஒவ்வொரு செய்யுளின் கருத்துரையை முன் அறி 
ந்து பல நூல்களையுங் கற்றுத் தெளிந்தவரோடு செய்யும் நட்பு , செல் 
வஞ் சுருங்கியகாலத்துங் குருத்தினின்று கரும்பினைத் தின்றாற்போ 
லுந் தன்மையுடையது . இனிமைக் குணம் இல்லாமையை யாளுத 
லுடையாரோடு செய்யும் நட்பு செல்வம் பெருகியகாலத்துங் குருத்தி 
னுக்கு எதிர் செல்லும்படி தின்றாலொத்த தன்மை யுடையது . 

கற்றறிந்தார் தமது நட்புவேண்டி வந்தவரது நற்குண நற்செய் 
கைகளை முன்ன றியாமை காரணமாகப் பொதுவான அன்புடைமை 
பற்றிக் குருத்தின் என்றும் , அக்குணச் செய்கைகளை அறியுந்தோ 
றும் அவரிடத்து அன்பு பெருகி வருதலான் குருத்திற் றின்றற்று 
என்றும் , மதுமிலாளர் தம்மை நட்டோர்க்கு முதலிற் காட்டிய 
அன்பு பின் சுருங்குத லியல்பாதலால் குருத்திற் கெதிர்செலத் தின் 
றன்ன தகைத்து என்றுங்கூறினார் . ஆதலால் ஆராய்ந்து கற்றுணர்க் 
தார் கேண்மையைக் கொள்க என்பது கருத்து . ஏ - தேற்றம் . ஐந்த 
னுருபு எல்லைப் பொருளது . நான்கனுருபும் அப் பொருளில் வந்தது . 
அரோ அசை , 

Friendship with learned men who anderstand things , is 
over like eating sugarcane from the tender shoots downwards ; 
and liku eating it towards the tender shoots is ever the con 
nection with people who are not amiable , 

( 211 ) 


212. இற்பிறப் பெண்ணி யிடை திரியா ரென்பதோர் 

நற்புடைக் கொண்டமை யல்லது - பொற்கேழ் 
புனலொழுகப் புள்ளிரியும் பூங்குன்ற நாட 

மனமறியப் பட்டதொன் றன்று . 
ஓ - ள் , பொன்கேழ் -பொன்னிறம்போலும் நிறமுள்ள , புனல் . 
அருவிநீர் , ஒழுக-விழுதலால் , புள் இரியும் - பறவைகள் பறந்து நீங்கு 
கின்ற, குன்ற நாட - பொலிவாகிய மலைநாட்டானே , இல் பிறப்பு 
( ஒருவரது ) உயர்குடிப்பிறப்பினை , எண்ணி - ஆராய்ந்தறிந்து , இடை 
திரியார் - ( இவர் நட்புச் செய்தபின் ) சவிேலே வேறுபடார் , என்பது . 


அதிகாரம் .] நட்பாராய்தல் . 

203 
என்று சொல்லப்படுவதாகிய, ஓர் நல்புடைகொண்டு - ஒரு நல்ல பட் 
சத்தைப் பெற்று , அமை - ( அவரோடு ) நட்புக்கொள் , அல்லது - 
இதை அல்லாமல் , மனம் அறியப்பட்டது - மனமறியப்பட்ட பட்சம் , 
ஒன்று அன்று - ஒருபட்சம் அன்று . 

போ - ரை . பொன்னிறம்போலும் நிறமுள்ள அருவிநீர் விழுத 
லால் பறவைகள் பறந்து நீங்குகின்ற பொலிவாகிய மலைநாட்டானே ! 
ஒருவரது உயர்குடிப் பிறப்பினை ஆராய்ந்தறிந்து இவர் நட்புச்செய்த 
பின் நடுவிலே வேறுபடார் என்று சொல்லப்படுவதாகிய ஒரு நல்ல 
பட்சத்தைப் பெற்று அவரோடு நட்புக்கொள் . இதை அல்லாமல் 
மனமறியப்பட்ட பட்சம் ஒரு பட்சம் அன்று . 

இல் உயர்ந்ததன் மேலது . எண்ணி என்னும் வினையெச்சம் 
கொண்டென்னும் வினையெச்சங் கொண்டது . உயர்குடிப் பிறப் 
பினர் கருத்துஞ் சொல்லுஞ் செயலும் தம்முள் மாறுபடாமையால் 
இடை திரியாரென்பதை கற்புடை என்றும் , மற்றவர்க்குப் புறத்தில் 
சொல்லும் , செயலும் ஒருவழிப்பட மனம் வேறாமாதலால் , சொல் 
செயல்களைக் கொண்டு மனத்தி னியல்பைத் துணிவது துணிபன் 
றென்பார் மனமறியப் பட்டதொன் றன்று என்றுங் கூறினர் . மலை 
யிலுள்ள செந்தேனையும் , நானமலர்களின் பராகத்தையும் கொண்டு 
வருதலால் அருவிக்குப் பொற்கே ழுள தாயிற்று . அமையா யென் 
னும் ஏவலொருமை ஈறுகெட்டு நின்றது . 

Lord of the flowery hills where birds are scared away 
by tlie rush of tile Waterfall ! Judged by their lineage , they 
will not SWS 

werve : on this grounded , make friends ; to fathom 
minds is a task impossible. 

( 212) 
213. யானை யனையவர் நண்பொரீஇ நாயனையார் 

கேண்மை கெழீஇக் கொளல்வேண்டும் - யானை 
யறிந்தறிந்தும் பாகனையே கொல்லு மெறிந்தவேல் 
மெய்யதா வால் குழைக்கு நாய் . 

வன் . யானை - யானையானது, அறிந்து அறிந்து - நெடு நான் 
அறிந்திருந்தும் , பாகனையே - ( தன்னொடு பழகிய ) பாகனையே , கொல் 
தும் - மனக்கொரு குற்றஞ் செய்வானாயின் ) கொலைசெய்யும் , காய் . 
காயானது , எறிந்தவேல் - ( தன்னொடு பழகினவன் ) வீசிய படையா 
எது ; மெய்யாகம் - தன் உடலில் தைத்ததா விருக்கையில் , வால் 


204 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[உஉ - ஆம் 


குழைக்கும் - ( அன்பின் குறியாக ) வாலை வளைத்தாட்டா நிற்கும் , 
( ஆதலால் ) யானை அனையவர் - யானையை யொத்த இயல்பினாது , 
நண்பு ஒரீஇ - நட்பை நீக்கி , காய் அனையார் - நாயையொத்த இயல் 
பினரது , கேண்மை - நட்பை , கெழீஇக் கொள்ளல் வேண்டும் - தழு 
விக் கொள்ளல் வேண்டும் . 


பொ - ரை . யானையானது நெடுநாள் அறிந்திருந்தும் தன்னொடு 
பழகின பாகனையே தனக்கொரு குற்றஞ் செய்வானாயின் கொலை 
செய்யும் . நாயானது தன்னொடு பழகினவன் வீசிய படையானது 
தன்னுடலில் தைத்ததா யிருக்கையில் அன்பின் குறியாக வாலை 
வளைத்தாட்டா நிற்கும் . ஆதலால் , யானையையொத்த வியல்பினரது 
நட்பை நீக்கி நாயையொத்த வியல்பினரது நட்பைத் தழுவிக் கொ 
ள்ளல் வேண்டும் . 

யானை யனையவர் நட்பிற் பிழை பொறுக்காதவர் . நாயனையார் 
நட்பிற் பிழைபொறுப்பவர் . அடுக்குப்பன்மைப் பொருளது.ஏ உயர்வு 
சிறப்பு . ஆக நிகழ்காலவினையெச்சம் . உம்மையும் உயர்வசிறப்பு . 


Avoid friendship with men who are like the elephant, and 
make friendship with men who are like the dog; the elephant 
will slay the mahoat although it has known him for a long 
time , and when the javelin harled ( by its angry master ) is 
still in its body , the dog will wag its tail . 

. 

( 213 ) 
214. பலநாளும் பக்கத்தா ராயினு நெஞ்சில் 

சிலநாளு மொட்டாரோ டொட்டார்- பலநாளு 
நீத்தா ரெனக்கை விடலுண்டோ தந்நெஞ்சத் 

தியாத்தாரோ டியாத்த தொடர்பு . 
இ - ள் . பலநாளும் - பல தினமும் , பக்கத்தார் ஆயினும் - பிரியா 
மல் பக்கத்தி லிருப்பவராயினும் , நெஞ்சில் - தம்மனத்தில் , ஒட்டா 
ரோடு - ஒற்றுமை கொள்ளும் இயல்பிலாரிடத்து , சில நாளும் ஒட் 
டார் - ( அறிவுடையார் ) சில நாளும் ஒற்றுமை கொள்ளார் , தம் நெஞ் 
+ த்து .. ( ஒருவருக்கொருவர் ) தம்மனத்தில் , யாத்தாரோடு - உறுதி 
யாகக் கொண்டவரிடத்து ; யாத்த- (தாமும் ) உறுதியாகக்கொண்ட , 
தொடர்பு - நட்பினை , பலநாளும் - பல தினமும் , நீத்தார் என - 
( தம்மைப் ) பிரிந்திருப்பாரென்று , கைவிடுதல் விட்டொழிதல் , 
உண்டோ - ( அவரிடத்து ) உளதோ ? இலது . 


. 


அதிகாரம் . ] நட்பாராய்தல் . 

205 
பொ - ரை . பல தினமும் பிரியாமல் பக்கத்திலிருப்பவராயினும் 
தம் மனத்தில் ஒற்றுமை கொள்ளு மியல்பிலாரிடத்து . அறிவுடை 
யார் சிலநாளும் ஒற்றுமை கொள்ளார் . ஒருவருக்கொருவர் தம் மனத் 
தில் உறுதியாகக் கொண்டவரிடத்துத் தாமும் உறுதியாகக்கொ 
ண்ட நட்பினைப் பல தினமுந் தம்மைப் பிரிந்திருப்பாசென்று விட் . 
டொழிதல் அவரிடத்தில் உளதோ ? இலது . 

யாத்தல் கட்டுதல் . மூன்றனுருபு. ஏழாவதனிடப்பொருளது . 
நட்பின ரொருவருக்கொருவர் உள்ளன் பிலராயின் ஒரு தேசத்தின் 
ராயிருந்து பலமுறை கண்டும் வார்த்தை யாடியும் இணங்குஞ் செய 
லாற் பயனில்லை . 

Though living side by side for many days , if in their 
liearts they are not united , they unite not eren for a few days , 
Will they, on the score of separation for many days, gire up 
attachment wlich has taken root in their minds ? 

( 214 ) 
215. கோட்டுப்பூப் போல மலர்ந்து பிற் கூம்பாது 

வேட்டதே வேட்டதா நட்பாட்சி - தோட்ட 
கயப்பூப்போன் முன்மலர்ந்து பிற்கூம்பு வாரை 
நயப்பாரு நட்பாரு மில் . 
இ - ள் . நட்பு ஆட்சி - ( கட்பினரிருவர் ) நட்பை ஆளுகையா 
வது , கோடு பூப்போல - மரக்கிளையில் பூத்த பூப்போல , மலர்ந்து - 
( முன்னே ) பெருகி , பின் - நாள் கழிகையில் , கூம்பாது - சுருங்கா 
மல் , வேட்டதே- ( முதலில் ஒருவரை யொருவர்) விரும்பியதே , வேட் 
டது ஆம் - ( முடிவு வரையும் மாறாது ) விரும்பியதாகும் , தோட்ட - 
தோண்டப்பட்ட , சயம் - குளத்தில் பூத்த , பூப்போல - ( தாமரை 
முதலிய ) பூவைப்போல , முன்மலர்ந்து - முன்னே அன்பு பெருகி , 
பின் கூம்புவாரை - நாள் செல்லுகையில் சுருங்கும் இயல்பினரை, 
நயப்பாரும் - விரும்பி நாடுவாரும் , நட்பாரும் - நட்புக்கொள்வாரும் , 
இல் - இலர் . 

பொ ரை . நட்பின ரிருவர் நட்பை ஆளுகையாவது மரக்கிளை 
யில் பூத்த பூப்போல முன்னே பெருகி நாள் கழிசையில் சுருங்காமல் 
முதலில் ஒருவரையொருவர் விரும்பியதே முடிவு வரையும் மாறாது 
விரும்பியதாகும் . தோண்டப்பட்ட குளத்தில் பூத்த தாமரை முத 
லிய பூவைப்போல முன்னே அன்பு பெருகி நாள் செல்லுகையில் 
சுருங்கும் இயல்பினரை விரும்பி நாடுவாரும் நட்புக்கொள்வாரும் 
இலர் . 

13 


206 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ 22 - ஆம் 


மலர்ந்தபோதுள்ள விரிவு. உதிருமளவும் சுருங்காமையால் , 
கோட்டுப்பூ , ஒருவரையொருவர் விரும்பி நட்புக்கொண்ட காலத்தில் 
வைத்த அன்பின் மிகுதி தாம் முடியுமளவும் குறையாத அறிவுடை 
யாரது நட்புக்கும் , மலர்ந்தபோதுள்ள விரிவு போது செல்லச்செல் 
கச் சுருங்குதலால் , நீர்ப்பூ , ஒருவரையொருவர் விரும்பி நட்புக்கொ 
ண்ட காலத்து வைத்த அன்பின் மிகுதி நாள் செல்லச் செல்லச் சுரு 
ங்கிவரும் அறிவில்லாதவரது நட்புக்கும் உவமையாயின.கோட்டுப்பூ 
நீர்ப்பூ தொழிலுவமம் . ஏ - தேற்றம் . தோட்ட இறந்தகாலப்பெயரெச் 
சம் ; தொள் பகுதி , ட் இறந்தகால இடைநிலை , அ பெயரெச்ச விகுதி 
ளகரம் டகரமாதல் சந்தி , இவ்வாறு முடிந்து நின்ற தொட்டவென் 
பது நீட்டல் பெற்றது . தோளாத என மறையிலும் வரும் ; தொடு 
என்பது பகுதி , அப்பகுதி ஒற்றிரட்டி , முதலீட்டல் பெற்ற தெனி 
னும் பொருந்தும். 


True friendship is loring the one that has been loved , like 
the flower on the branch that unfolds but closes not. Who 
will esteem , or make friends with , those who are like thie flower 
in & water - tank that unfolds and closes afterwards. ( 215 ) 
216. கடையாயார் நட்பிற் கமுகனைச் சேனை 

யிடையாயார் தெங்கி னனையர் -- தலையாயா 
ரெண்ணரும் பெண்ணைபோன் றிட்டஞான்றிட்டதே 
தொன்மை யுடையார் தொடர்பு . 
இ - ள் . கடையாயார் - கடையானவர் ., நட்பின் - நட்பினால் , 
கமுகு அனையர் - கமுகமரத்தை ஒப்பார் , ஏனை - மற்ற , இடையாயார் - 

டையானவர் , தெங்கின் அனையர் - தென்னமரத்தை ஒப்பார் , தலை 
யாயார் - முதன்மையுடையார் , தொன்மையுடையார்.- பழமை பாரா 
ட்டுத லுடையாராகி : தொடர்பு கொண்ட நட்பு , எண் அரு- (பயனை ) 
அளவிடுத லருமையாகிய ; பெண்ணைபோன்று - பெண் பனையைப் 
போன்று , இட்ட ஞான்று - நட்புச்செய்த நாளில் , இட்டதே - செய்த 
உதவியேயாம் . 

பொ - ரை . கடையானவர் நட்பினால் கமுகமரத்தை ஒப்பார் . 
மற்ற இடையானவர் தென்னமரத்தை யொப்பார் . முதன்மை யுடை 
யார் பழமை 

பாராட்டுத லுடையாராகிக் கொண்ட நட்பு , பயனை அள 
விடுத லருமையாகிய பெண் பனையைப் போன்று நட்புக் செய்த 
நாளில் செய்த உதலியேயாம் . 


அதிாம் . ) நட்பாராய்தல் . 

207 
கமுகு இடைவிடாமலும் , தெங்கு இடைவிட்டும் போற்றி வளர் 
த்தல் செய்துவரின் பயன் தருமாதலால் , அவைமுறையே வேண்டிய 
வற்றை இடை விடாது . தருபவரிடத்து நட்புச்செய்யுங் கடையான 
வருக்கும் , இடைவிட்டுத் தருபவரிடத்து நட்புச்செய்யும் இடையான 
உருக்கும் , பனை வினத கட்டு முதல்நாள் நீர்வார்த்தலொன்றுமே செய் 
யின் பயன் தருவதாதலால் அது சிறிது தவி செய்யின் மிக்க நட்புச் 
செய்யும் தலையான யருக்கும் உவமையாயின ; மூன்றுவமையும் தொழி 
ஓவடம் . நுங்கு , கனி முதலிய பயன் தரும் பனை பெண்ணை ; இதில் 
ஐ சாரியை . ஆண்பனை காய்க்குங் காய் ஆணங்காயென வழங்கலாலு 
முனர்க . இடுதல் - ஈதல் . ஏ - தேற்றம் . 

The lowest class of persons ) in friendship are like the 
Areca palm ; the middle class are like the Cocoa palm ; and the 
friendship of the highest who are old friends is like the Pal 
Triyra palm of rare worth : once given , given for ever. ( 216) 


- . 


217. கழுநீருட் காரட கேனு மொருவன் 

விழுமிதாக் கொள்ளி னமிழ்தாம் - விழுமிய 
குய்த்துவையார் வெண்சோறே யாயினு மேவாதார் 
கைத்துண்டல் காஞ்சிரங் காய் . 
இ - ள் . ஒருவன் - ஒருவன் , விழுமிது ஆக - ( மற்றவனுடைய 
கட்டி ) சிறப்புடையதாக , கொள்ளின் - கரு துவாயிைன் , ( அவனாலி 
டப்படுவது ) கழுநீருள் - கழுகீரில் சமைத்த , கார் அடகு எனும் - 
பசுமையாகிய கீரையாயினும் , அமிழ்து ஆம் - ( அது ) அமுதம்போல 
இனிமை யுடையதாகும் , விழுமிய - சிறந்த , குய் - நறும்புகை யூட் 
டிய , துவை - புளிங்கறி , ஆர் - நிரம்பிய , வெள் சோறே ஆயினும் - 
மாசு இல்லாத சோறேயா யிருப்பினும் , மேவாதார் -உள்ளன் பில்ல: 
குடைய , கைத்து - வசத்தில் , உண்டல் -உண்ணுமுணவு , காஞ்சிரங் 
காய் - எட்டிக்காய்போல இனிமை யுடையதன்று . 
பொ - . 

ரை . ஒருவன் மற்றவனுடைய நட்பு சிறப்புடையதாகக் 
கருதுவானாயின் அவனாலிடப்படுவது கழுநீரில் சமைத்த பசுமையா 
கிய கீரையாயினும் அது அமுதம்போல . இனிமை யுடையதாகும் . 
சிறந்த நறும்புகை பூட்டிய புளிங்கறி நிரம்பிய மாசு இல்லாத சோறே 
யாயிருப்பினு உள்ளன்பில்லாருடைய வசத்தி லுண்ணு முணவு எட் 
டிக்காய்போல இனிமை யுடையதன்று . 


208 நாலடியார் மூலமும் உரையும் . 

( உஉ - ஆப் 
கருமை பசுமைக்காயிற்று . நன்கு அடப்பட்ட தன்றென்பார் 
காரடகு என்றார் . இது இடுவோனுடைய வறுமையை 

விளக்கிய 
குய் ஒலிபற்றி வந்தபெயர் ; இது அநுகரணவொலி . விழுமிது குறி 
ப்பு வினைமுற்று; விழுமு பகுதி , இ சாரியை , து ஒன்றன்படர்க்கை 
விகுதி , உகரக்கேடு சந்தி . இதற்கு வினைமுதல் நட்பு . வெண்மைப் 
பண்பு மாசின்மையை யுணர்த்தியது . உண்டல் தொழிலாகு பெயர் . 

If one were to regard (other s friendship ) of valae, even 
greens cooked in water in which rice has been washed , is 
ambrosia . Though it be white rice with curry prepared with 
rich spices , to eat it off the hands of those who love not is ( to 
eat) nux vomica . 

( 217 ) 
218. நாய்க்காற் சிறுவிரல்போ னன்கணிய ராயினு 

மீக்காற் றுணையு முதவாதார் நட்பென்னாஞ் (க்கும் 
சேய்த்தானுஞ் சென்று கொளல் வேண்டுஞ்செய்விளை 
வாய்க்கா லனையார் தொடர்பு . 
இ - ள். நாய்க்கால் - நாயின் காலினது , சிறு விரல்போல -சிறு 
மையாகிய விரல்கள் போல , நன்கு அணியர் ஆயினும் - மிகுதியாக 
நெருங்கினவரா யிருப்பினும் , ஈக்கால் துணையும் - ஈயினது அடியினள 
வும் , உதவாதார் - துன்பம் நேரிட்டபோது ) உதவி செய்யாரது , 
நட்பு - நட்பினால் , என் ஆம் - யாது பயன் உளதாகும் , செய்விளைக் 
கும் . வயலிலுள்ள பயிரை விளையச் செய்யும் , வாய்க்கால் - வாய்க் 
காலை , அனையார் - ஒத்தவரது , தொடர்பு - நட்பு , சேய்த்து ஆனும் - 
நெடுந்தூரத்தி லுள்ளதாயினும் , சென்று கொள்ளல்வேண்டும் - போய் 
( அந் நட்பை ) கொள்ளுதல்வேண்டும் . 
பொ - ரை . நாயின் காலினது றுமையாகிய 

ய விரல்கள் போல 
மிகுதியாக நெருங்கினவரா யிருப்பினும் ஈயினது அடியினளவுந் துன் 
பம் நேரிட்டபோது உதவி செய்யாரது நட்பினால் யாது பயனுளதா 
கும் ? வயலிலுள்ள பயிரை விளையச்செய்யும் வாய்க்காலை ஒத்தவரது 
நட்பு நெடுந்தூரத்திலுள்ள தாயினும் போய் அந் நட்பைக் கொள்ளு 
தல்வேண்டும் . 

உதவாதாரை இழித்தற்கு நாய்க்காற் சிறு விரலை உவமித்தார் . 
கால் தன் சினையாகிய அடியையும் , செய் தன்னிலுள்ள பயிரையும் 
உணர்த்தலால் முறையே முதலாகு பெயரும் , இடவாகு பெயருமாக 
நின்றன . வாய்க்கால் தான்பெற்ற நீரைக்கொண்டுபோய்த் தன்னை 


அதிகாரம் . ] நட்பாராய்தல் . 

209 
யடுத்துத் தூரத்திலுள்ள பயிருக்கு முற்றும் உதவு தல்போல முயற்சி 
யாற் பெற்ற பொருளைத் தம்மை கட்டுத் தூரத்துள்ளார்க்கு முற்றும் 
உதவுதலால் அவ்வுதவுவார் வாய்க்காலனையா ராயினார் . சேய்த்து 
குறிப்பு வினைமுற்று , மையீறு கெட்டுகின்ற சேய் பகுதி , த் சந்தி , 
து ஒன்றன்படர்க்கை விகுதி . அவரிருப்பின் சேய்மை தொடர்பின் 
மே லேற்றப்பட்டது . 

Of what worth is the friendship of those who , though they 
are very near like the little claw on a dog s leg , help not even 
as much as a fiy s foos ? Though you have to go far to get it , 
you should get the friendship of those who are like the water 
canals that make the field crops thrire. 

( 218 ) 
219. தெளிவிலார் நட்பிற் பகைநன்று சாதல் 

விளியா வருநோயி னன்றா - லளிய 
விகழ்தலிற் கோற லினிதேமற் றில்ல 
புகழ்தலின் வைதலே நன்று . 

ள் . தெளிவு இல்லார் - கூரிய அறிவில்லாருடைய , நட் 
பின் - நட்பினும் , பகை ஏ- ( அவரோடு கொள்ளும் ) பகையே , நன்று - 
இனிமையைத் தருவதாகும் , விளியாமல்- ( மருந்து முதலியவற்றால் ) 
சாத்தியமாகாமல் , வரு நோயின் - வளரும் நோயினும் , சாதல் எ - 
இறத்தலே , நன்று - இனிமையைத் தருவதாகும் , அளிய - ( ஒரு 
வன்மனம் ) நையும்படி , இகழ்தலின் - இகழ்வதினும் , கோறல் ஏ - 
( அவனை ) கொலை செய்தலே , இனிது - இனிமையைத் தருவதாகும் , 
இல்ல - ( ஒருவனிடத்து ) இல்லாத நற்குண நற்செய்கைகளை , புகழ் 
தலின் - புகழ்ந்து பேசுவதினும் , வைதலே - ( அவனுடைய ) தீக் 
குணத் தீச்செயல்களை எடுத்துச் சொல்லலே , நன்று - இனிமையை 
புடையது . 

பொ - ரை . கூரிய அறிவில்லாருடைய நட்பினும் அவரோடு 
கொள்ளும் பகையே இனிமையைத் தருவதாகும் . மருந்து முத 
லியவற்றால் சாத்தியமாகாமல் வளரும் நோயினும் இறத்தலே இனி 
மையைத் தருவதாகும் . ஒருவன் மனம் நையும்படி இகழ்வதினும் 
அவனைக் கொலைசெய்தலே இனிமையைத் தருவதாகும் . ஒருவனிட 
த்து இல்லாத நற்குண நற்செய்கைகளைப் புகழ்ந்து பேசுவதினும் 
அவனுடைய தீக்குணத் தீச்செயல்களை எடுத்துச் சொல்லலே இனி 
மையைபுடையது . 


210 நாலடியார் மூலமும் உரையும் . [ உஉ - ஆம் 

ஐந்தனுருபுகள் உறழ் பொருளின்கண் வந்தன . இனிதே என் 
னும் பிரிநிலை எகாரத்தைக் கோதலென்பதனோடும் , பகைசாதலென் 
பவற்றோடுங் கூட்டுக . விளியாமலென்னும் வினையெச்சம் ஈறுதொகு 
த்தலாயிற்று . இல்ல பண்படியாகப் பிறந்த பலவின் படர்க்கைப் 
பெயர் . தெளிவிலார் நட்பில்வரும் துன்பங்கள் அவரோடு பகையான 
போது வருதலின்மையால் பகையும் , உயிர் நோயால் வருந்துவது 
உடலோடு கூடி நின்றவரையு மாதலால் சாதலும் , இகழ்தலைக்கே 
ட்டு ஒருவன் மனம் வருந்து தலால் வரும் . பாவம் பல் , அவனைக் 
கொலைசெய்தலால் வரும் பாவம் கொலைப் பாதகமாகிய ஒன்று ஆத 
லால் கோறலும் , ஒருவனிடத்து இல்லாதனவற்றைக் கூறலால் 
வரும் பொய்ப்பாவம் உண்டாதலின்மையால் வைதலும் இனியன 
வாயின் . நன்று ஒன்றன் படர்க்கைக் குறிப்பு வினைமுற்று . 

The batred of the ignorant is better than their friendship . 
Death is better than disease that yields not to any remedy . 
Killing is sweeter than contempt that kills the spirit . Abase 
is better than praise undeserved . 

( 219 ) 
220. மரீஇப் பலரொடு பன்னாண் முயங்கிப் 

பொரீஇப் பொருட்டக்கார்க் கோடலே வேண்டும் 
பரீஇ யுயிர்செகுக்கும் பாம்பொடு மின்னா 
மரீ இப் பின்னைப் பிரிவு . 


இ - ள் . பலரொடு - பலருடனும் , பல்நாள் - பலநாள் , முயங்கி 
கூடி , பொரீஇ - ( அவரை ) ஒத்து , மரீஇ.- பழகி , பொருள் உண்மை 
யாகிய , தக்கார் ஏ - தகுதியுடையாரையே , கோடல்வேண்டும் - நட் 
புக் கொள்ளுதல்வேண்டும் , உயிர் செகுக்கும்.உயிரைக் கொலைசெய் 
யும் , பாம்பொடும் - பாம்பினிடத்தும் , ( ஆராயாமல் ) பரீஇ - விரும்பி , 
மரீஇ - நட்புக்கொண்டு , பின்னை - (தீக்குணத்தை அறிந்த ) பின்பு , 
பிரிவு. - ( அதனை ) பிரிதல் , இன்னா - துன்பந் தருவதாகும் . 

பொ - ரை . பலருடனும் பலநாள் கூடி அவரை ஒத்துப் பழகி 
உண்மையாகிய தகுதியுடையாரையே நட்புக்கொள்ளுதல் வேண்டும் . 
உயிரைக் கொலை செய்யும் பாம்பினிடத்தும் ஆராயாமல் விரும்பி 
நட்புக்கொண்டு தீக்குணத்தை அறிந்த பின்பு அதனைப்பிரிதல் துன் 
பந் தருவதாகும் . 

நற்குண நற்செய்கையுடையார் சிலரே யாதலால் பலரொடும் 
என்றும் , அவருடைய குணஞ் செய்கை யிவற்றின் நன்மை தீமை 


அதிகாரம் .] 


நட்பிற் பிழைபொறுத்தல் . 


211 


களைச் சிலநாளிற் றுணியப்படாமையால் பன்னாள் என்றும் , முயங்கி 
மருவுதலால் அவர் தம்முடைய குணத்தையும் செயலையும் புறத்தே 
காட்டாராத்லால் பொரீஇ என்றுங் கூறினர் . பலரொடு என்பத 
னீற்றில் முற்றும்மை தொகுத்தலாயிற்று . பிரிவை இன்னா என்றது 
காரணத்தைக் காரியமாகக் கூறுவதோ ருபசார வழக்கு . 

Associate with many and move in iutimate terms with 
them for many days , and form friendship with the worthy 
ones , Be it from a snake that kills , separation is bitter after 
having been friends for a time. 

120 ) 


Chapter XXIII . Bearing and forbearing in friendship . 
23 - ஆம் அதிகாரம் : நட்பிற் பிழைபொறுத்தல் . 

அஃதாவது ஆராய்ந்துகொண்ட நட்பினரிடத்துக் குற்றங்கண்ட 
போது அதனைப் பொறுத்துக்கொள்ளுதலை யுணர்த்துவது . மரீஇப் 
பின்னைப் பிரிவு துன்பம் தருவதாதலால் சாமளவும் நட்புக்கெடா 
திருத்தல்வேண்டு மென்பதற்கு இது நட்பாராய்தலின்பின் வைக் 
கப்பட்டது . 
221. நல்லா ரெனத்தா னனிவிரும்பிக் கொண்டாரை 

யல்லா ரெனினு மடக்கிக் கொளல்வேண்டும் 
நெல்லுக் குமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு 
புல்லிதழ் பூவிற்கு முண்டு. 
இ - ள் . நல்லார் என - நல்லாரென்று , தான் நனி விரும்பி - தான் 
மிகுதியும் விரும்பி , கொண்டாரை - நட்புக்கொண்டவரை , அல் 
லார் எனினும் நல்லவரல்லாராயினும் , அடக்கி - ( அவரது குற் 
றத்தை ) வெளிப்படுத்தாமல் , கொளல்வேண்டும் - ( அவர் நட்பை 
விடாமல் ) கொண்டிருத்தல் வேண்டும் , நெல்லுக்கு - நெல்லினுக்கு , 
உமி உண்டு - உமியுள்ளது , நீர்க்கு - நீரினுக்கு , நுரை உண்டு - 
நுரையுளது , பூவிற்கு - பூவினுக்கும் , புல் இதழ் உண்டு - புறவித 
ழுளது . 

பொ - ரை . நல்லாரென்று தான் மிகுதியும் விரும்பி நட்புக் 
கொண்டவரை நல்லவால்லாராயினும் அவரது குற்றத்தை வெளிப் 
படுத்தாமல் அவர் நட்பைவிடாமல் கொண்டிருத்தல்வேண்டும் . நெல் 
லினுக்கு உமியுள்ளது . நீரினுக்கு நுரையுளது . பூவினுக்கு புறவித 
ஆள்து . 


212 நாலடியார் மூலமும் உரையும் . [உங -ஆம் 

உடலோடு கூடி வாழ்தற்கு இன்றியமையாதன ஆதலால் நெல் 
லையும் நீரையும் முன்னும் , உண்டபின் அணியப்படுவதாதலால் மல 
ரைப் பின்னும் வைத்தனர் . நற்குண நற்செய்கையே யுடையார் அரி 
யராதலால் , உமி , துரை , புறவிதழாகிய சிறு குற்றத்தை நோக்கா 
மல் நெல் நீர் பூக்களைக் கொள்ளுதல் போல் விரும்பிக்கொண்டார் 
நட்பை அவரது நன்மை யல்லாமையைப்பற்றி விடற்க என்பது 
கருத்து , மண மின்மைபற்றிப் புறவிதழ்க்குப் புல்லியெனவும் பெயர் 
வழங்கும் . 

Even if those whom you chose as friends thinking they 
were good ones , prove otherwise , bear with them still. The 
paddy has husk , the water has foam , and flowers too have their 
outer petals ( scentless ). 

( 221 ) 
222. செறுத்தோ றுடைப்பினுஞ் செம்புனலோ டோர் 

மறுத்துஞ் சிறைசெய்வர் நீர்நசை வாழ்நர் 
வறுப்ப வெறுப்பச் செயினும் பொறுப்பரே 
தாம் வேண்டிக் கொண்டார் தொடர்பு . 
இ - ள் . நீர் - நீரை, நசை- விரும்பி, வாழ்நர் - ( அதனால் ) வாழும் 
உழவர் , செறுத்தோறு - கட்டுந்தோறும் ,உடைப்பினும்- ( அக் கட்டை ) 
உடைத்துச் செல்லினும் , செம்புனலோடு நன்மையைத் தரும் 
நீரோடு , ஊடார் - பிணங்காதவராகி , மறுத்தும் - மீட்டும், சிறை 
செய்வர் - ( அந் நீரை ) கட்டுவார் , ( அதுபோல ) தாம் வேண்டி- தா 
மாக விரும்பி , கொண்டார் - கொள்ளப்பட்டவர் , வெறுப்ப வெறு 
ப்ப - தாழ் மிகுதியும் வெறுக்கும்படி , செயினும் - ( குற்றங்களை ) 
செய்வாராயினும் , தொடர்பு - ( அவருடைய) நட்பாகிய பாரத்தை , 
பொறுப்பர் - ( ஒருவர் தாம் ) தாங்கிநிற்பர் . 

பொ - ரை . நீரை விரும்பி அதனால் வாழும் உழவர் கட்டுந்தோ 
றும் அக் கட்டை உடைத்துச் செல்லினும் நன்மையைத் தரும் 
நீரோடு பிணங்காதவராகி மீட்டும் அந் நீரைக் கட்டுவார் . அதுபோல் , 
தாமாக விரும்பிக்கொள்ளப்பட்டவர் தாம் மிகுதியும் வெறுக்கும்படி 
குற்றங்களைச் செய்வாராயினும் அவருடைய நட்பாகிய பாரத்தை 
( ஒருவர் தாம் ) தாங்கி நிற்பர் . 

பொறுத்தல் - சுமத்தல் . தாம் மிகுதியும் வெறுக்கும்படியான 
குற்றங்களைச் செய்தலால் அவர் நட்பைப் பாரமாகவும் , அவராலா 
கும் பயனைக் கருதி வெறுக்காது கொள்ளலால் பொழப்பர் என்றங் 


அதிகாரம் .] நட்பிற் பிழைபொறுத்தல் . 

213 
கூறினர் . இது ஏகதேச வுருவகம் . செறு, நசை என்னும் முதனிலைத் 
தனிவினைகள் முறையே பெயரெச்ச வினையெச்சப் பொருள்பட 
நின்றன . அடுக்கு மிகுதிப்பொருளது . செம்மையைத்தரும் புன்லைச் 
செம்புனலென்றது ஓர் மரபு வழுவமைதி . சிறைசெய்வர் ஒரு சொல் 
வின் தன்மையது .ஒருவர் குற்றங்கள் பல செய்யினும் அவரால் 
உண்டாம் பெரும்பயன் பொருட்டு அவர் நட்பினை விடார் அறிவுடை 
யாரென்பது கருத்து . 

Though , in spite of being dammed up again and again , 
the fresh floud should burst its bonds , they do not feel vexed 
but dam it up once again , those who live by a good supply of 
water. Though their chosen friends do disagreeablo things 
again and again , they bear with then still . 

( 222 ) 
223. இறப்பவே தீய செயினுந்தந் நட்டார் 

பொறுத்த றகுவதொன் றன்றோ - நிறக்கோங் 
குருவவண் டார்க்கு முயர்வரை நாட 
வொருவர் பொறையிருவர் நட்பு . 
இ - ள் , நிறம் - நன்னிறமாகிய , கோங்கு - சோங்கமலரில் , உரு 
வம் - அழகாகிய , வண்டு - வண்டுகள் , ஆர்க்கும் - ஆரவாரிப்பதற் கிட 
மாகிய , உயர்வரைநாட - உயர்ந்த மலைநாட்டரசனே , தம் நட்டார் - 
தம்மால் நட்புச் செய்யப்பட்டவர் , இறப்ப - மிகுதியாக , தீயவே - 
தீமையான காரியங்களையே , செய்யினும் - செய்தாராயினும் , பொ 
றுத்தல் - ( அறிவுடையோர் ) பொறுத்துக்கொள்ளுதல் , தகுவது - 
(நட்புக்கு ) தகுந்திருப்பதாகிய , ஒன்று - ஒருசெயல் , அன்றோ - ஆம் , 
ஒருவர் பொறை - ( நட்டாரிருவருள் ) ஒருவருடைய பொறுமையால் , 
இருவர் நட்பு - அவ் விருவருக்கும் நட்புளது . 

பொ - ரை . நன்னிறமாகிய சோங்கமலரில் அழகாகியவண்டுகள் 
ஆரவாரிப்பதற் கிடமாகிய உயர்ந்த மலைநாட்டரசனே ! தம்மால் கட் 
புச்செய்யப்பட்டவர் மிகுதியாக தீமையான காரியங்களையே செய்தா 
ராயினும் அறிவுடையோர் பொறுத்துக்கொள்ளுதல் நட்புக்குத்தகுந் 
திருப்பதாகிய ஒரு செயல் ஆம் . நட்டாரிருவருள் ஒருவருடைய 
பொறுமையால் அவ்விருவருக்கும் நட்புளது . 

செயினுமென்பது செய்யாமையை விளக்கி நிற்றலால் எதிர் 
மறையும்மை . பொறுக்காமை நட்பினுக்குரிய தன்றென்பார் பொ 
றுத்தலைத் தகுவது என்றும் , நட்பினளவை வெளிப்படுப்ப திதுபோ 
லில்லை யென்பார் அப் பொறுத்தலை ஒன்று என்றும் கூறினர் , தகு 


211 நாலடியார் மூலமும் உரையும் . (உஈ - ஆம் 
வது ஒன் றன்படர்க்கை எதிர்கால வினைப்பெயர் . கோங்கு முதலாகு 
பெயர் . இது வேற்றுப்பொருள் வைப்பணி . 

Though friends should work as insnifferable ills , is it not 
fit that we should forbear ? Lird of the lofty hills where hees 
hom in the Kongu flowers of attractive hoe ! The forbearance 
of one is friendship of two . 

( 22 :)) 
124. மடி திரை தந்திட்ட வான்கதிர் முத்தங் 

கடுவிசை நாவாய் கரையலைக்குஞ் சேர்ப்ப 
விடு தற் கரியா ரியல்பிலரே னெஞ்சஞ் 

சுடுதற்கு மூட்டிய தீ . 
இ - ள் . மடி திரை - மடியுமியல்புள்ள அலைகள் , தந்து - ஏலில் , 
இட்ட - கோத்த , வால் கதிர் - வெண்மையாகிய கிரணங்களையுடைய , 
முத்தம் - முத்துகளைப்போல , கடுவிசை - ( அணியாக) விரைந்தோடு 
கின்ற , நாவாய் - மாக்கலங்களை , கரை - கரையில் , அலைக்கும் - அலை 
யச்செய்யும் , சேர்ப்ப - துறையையுடையானே , விடுதற்கு - ( நட்பை ) 
விட்டுவிதெற்கு , அரியார் - அருமையாயிருப்பவர் , இயல்பு இலரேல் 
நற்குண மிலராயின் , ( அவர் தம் நட்பினரது ) நெஞ்சம் - மனத்தை , 
சுடுதற்கு - சுடுவதற்காக , மூட்டிய தீ - மூட்டிய தீயாவர் . 

பொ - ரை , மடியு மியல்புள்ள அலைகள் நூலில் கோத்த வெண் 
மையாகிய கிரணங்களையுடைய முத்துகளைப்போல அணியாக விரை 
நதோடுகின்ற மரக்கலங்களைக் கரையில் அலையச் செய்யும் துறையை 
யுடையானே ! நட்பை விட்டு விடுதற்கு அருமையாயிருப்பவர் நற்குண 
மிலராயின் அவர் தம் நட்பினரது மனத்தைச் சுடுவதற்காக மூட் 
டிய தீயாவர் . 

முத்தமென்பதனீற்றில் உவமைச்சொல் தொகுத்தலாய் நின் 
நது , விடுதற்கரியராவார் அவராலாகும் பெரும்பயன் கருதி நட்பினை 
விடல் கூடாதவர் . அவரது நற்குணமின்மை நட்டாருடைய மனத் 

வருத்துதலால் அவரைத் தீ என்றார் . நான்கனுருபு நிமித்த 
காரணகாரியப் பொருளது . 

Lord of the shore where the dashing waves make the 
swift sailing vessels toss about like pearls of purest lustre 
strnng into a garland ! If friends whom we cannot part from 
are of alien luearts, they are just fire eukindied to commit our 
miids to the.Hapes ,, 

(224) 


தை 


அதிகாரம் . ) 


ஈட்பிற் பிழைபொறுத்தல் . 


215 


225. இன்னா செயினும் விடற்பால ரல்லாரைப் னொடு 

பொன்னாகப் போற்றிக் கொளல்வேண்டும் --- பொன் 
நல்லிற் சிதைத்ததீ நாடொறு நாடித்தம் 
இல்லத்தி லாக்குத லால் . 

இ - ள் . பொன்னொடு - செல்வப்பொருளோடு , நல் இல் - அலங் 
காரமாகிய வீட்டை , சிதைத்த தீ - எரித்து அழித்ததீயை, நாள்தொ 
சம்- தினந்தோறும் , நாடி - ( அவ் வீட்டாரும் இருக்குமிடத்தை ) 
தேடிப்பெற்று , தம் இல்லத்தில் - தம்முடையவீட்டில் , ஆக்குதலால் 
விருத்தி பண்ணுதலால் , இன்னாசெயினும் - துன்பந் தருவனவற் 
றைச் செய்தாராயினும் , விடல் பாலர் அல்லாரை - நட்பைவிடுதலாகிய 
பான்மையால்லாரை , பொன்னாக பொன்போல , போற்றிக்கொ 
ளல் வேண்டும் - காத்துக் கொள்ளுதல் வேண்டும் . 

பொ - ரை . செல்வப்பொருளோடு அலங்காரமாகிய வீட்டை 
எரித்து அழித்த தீயைத் தினந்தோறும் அவ் வீட்டாரும் இருக்கு 
மிடத்தைத் தேடிப் பெற்றுத் தம்முடைய வீட்டில் விருத்தி பண் 
ணுதலால் துன்பம் தருவனவற்றைச் செய்தாராயினும் நட்பைவிடுத 
லாகிய பான்மைய எல்லாரைப் பொன் போலக் காத்துக்கொள்ளுதல் 
வேண்டும் . 

விடற்பாலரல்லரென்றது உவமையால் இன்றியமையாத பயன் 
தரும் நட்பினரை . ஆக உவமவுரு பிடைச்சொல் . பின் பொன்னென் 
றது செல்வப்பொருளை யுணர்த்தவந்த குறிப்புச்சொல் . இப் பாடம் 
பழம் புத்தகத்திற் கண்டது . பொன்னனாயெனப் பாடமாயின் திரு 
மகளை ஒத்தவளே யெனவுரைக்க . 

Though they do evil things, if they be such from whom we 
cannot part , we should cling to them still . The fire that 
destroys beautiful houses along with valuables is daily sought 
and kindled by peoplo in their houses all the same . ( 225 ) 
226. இன்னா செயினும் விடுதற் கரியாரைத் 

துன்னாத் துறத்த றகுவதோ - துன்னருஞ்சீர் 
விண்ணத்து நீள்வரை வெற்ப களைபவோ 
கண்குத்திற் றென்றுதங் கை . 

ள் . துன் அரு - பெறுதலருமையாகிய , சீர் - சிறப்பை 
யுடைய , விண்ணத்து - விண்ணுலகத்தில் , நீள் வரை - நீண்டுயர்ந்த 


- 


216 நாலடியார் மூலமும் உரையும் . [ உங - ஆம் 
மூங்கிலையுடைய, வெற்ப மலையை யுடையானே , இன்னா செயி 
னும் - துனபந் தருவனவற்றைச் செய்தாராயினும் , விடுதற்கு அரி 
யாரை.- ( நட்பை ) ஒழிதற்கு அருமையானவரை , துன்னாமல் - நெரு 
ங்கியிராமல் , துறத்தல் - விட்டொழிதல் , தகுவதோ - தகுதியுடைய 
தாகுமோ ஆகாது , கண் குத்திற்று என்று - கண்ணைக்குத்தியதென்று , 
தம் கை - தமது விரலை , களைபவோ - ( ஒருவர் ) குறைத்துவிடுவரோ 
குறைத்து விடார் . 

பொ - ரை . பெறுத லருமையாகிய சிறப்பையுடைய விண்ணுல 
கத்தில் நீண்டுயர்ந்த மூங்கிலையுடைய மலையையுடையானே ! துன்பக் 
தருவனவற்றைச் செய்தாராயினும் நட்பை ஒழிதற்கு அருமையான 
வரை நெருங்கி யிராமல் விட்டொழிதல் தகுதி யுடையதாகுமோ ? 
ஆகாது ; கண்ணைக் குத்தியதென்று தமது விரலை ஒருவர் குறைத்து 
விடுவரோ ? குறைத்துவிடார் . 

விண்ணத்து நீள்வரை வெற்ப களைபவோ என்னும் பாடம் நச்சி 
னார்க்கினியார் காட்டிய உதாரணம் . விண்குத்து நீள்வரை எனவும் 
பாடமுண்டு ; விண்ணுலகத்தை , அல்லது மேகத்தைத் தொளைக் 
கின்ற நீண்ட மூங்கிலென உரைக்க . துன் முதனிலைத் தொழிற் 
பெயர் . துன்னாமலென்பது ஈறு தொகுக்கப்பட்டது . கை முதலாகு 
பெயர் . வரை பண்பாகுபெயர். இது வேற்றுப்பொருள் வைப்பணி 

Though they do evil things , if they be such from whom we 
calinot part is it proper to break with them and abandon them ? 
Lord of the hills , where the lofty, bambus touch the very 
heavens ! Will men chop off their hand because it pricked 
their eye ? 

( 226 ) 
227. இலங்குநீர்த் தண்சேர்ப்ப . வின்னா செயினுங் 

கலந்து பழிகாணார் சான்றோர்- கலந்தபின் 
றீமை யெடுத்துரைக்குந் திண்ணறி வில்லாதார் 
தாமு மவரிற் கடை . 

ள் . இலங்கு நீர் - கடலினது , தண்சேர்ப்ப - குளிர்ச்சியா 
கிய துறையை யுடையானே , இன்னா செயினும் - துன்பந் தருவன 
வற்றைச் செய்தாராயினும் , கலந்து - ( ஒருவரோடு ) நட்புக்கொண்டு , 
பழிகாணார்-( அவற்றை ) குற்றமாக நினையார் , சான்றோர்- ( அறிவால் ) 
நிறைந்தோர் , கலந்தபின் - நட்புக்கொண்டபின் , தீமை- ( அவர் செய்த 
தீச்செயலை , எடுத்து உரைக்கும் - எடுத்துச் சொல்லும் , திண் அறிவு 


அதிகாரம் . ] கட்பிற் பிழை பொறுத்தல் . 

217 
இல்லாதார் தாமும் - கலங்குதலில்லாத அறிவில்லாதவரும் , அவ 
ரின் - இன்னா செய்தவரினும் , கடை - கீழானவர் . 

போ - ரை . கடலினது குளிர்ச்சியாகிய துறையை யுடையா 
னே ! துன்பம் தருவனவற்றைச் செய்தாராயினும் ஒருவரோடு நட்புக் 
கொண்டு அவற்றைக் குற்றமாக நினையார் அறிவால் நிறைந்தோர் . 
நட்புக்கொண்ட பின் அவர் செய்த தீச் செயலை எடுத்துச்சொல்லும் 
கலங்குதலில்லாத அறிவில்லாதவரும் இன்னா செய்தவரினும் கீழா 


னவர் . 


நட்டார் செய்யும் தீமையைப் பொறுக்கும் வலியில்லாமையால் 
அவரைத் தீமையெடுத்துரைக்குந் திண்ணறி வில்லாதார் என்றார் . 
உரைக்கு மென்னுங் காரியப்பொருட்டாகிய பெயரெச்சம் திண்ணறி 
வின்மையென்னுங் காரணப்பெயர் கொண்டது . இலங்குநீர் வினைத் 
தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகைக் காரணப்பெயர் . 
கடை பண்பாகுபெயர் . 

Lord of the cool shore of the shining Waters ! Thoagh 
they do evil things , the great ones , having chosen therm as 
friends , do not see aty evil in them . Those who , owing to 
ticir lack of stable wisdom , publish the evils of others after 
having made theri friends , are themselves worse than thes . ( 227} 
228. ஏதிலார் செய்த திறப்பவே தீதெனினு 

நோதக்க தென்னுண்டா நோக்குங்கால் - காதல் 
கழுமியார் செய்த கறங்கருவி நாட 
விழுமிதா நெஞ்சத்து ணின்று. 
இ - ள் . கறங்கு ( மலையினின்று விழுவதினால் ) ஒலிக்கின்ற , 
அருவி நாட - அருவியையுடைய நாடனே , கோக்குங்கால் - ஆராய 
மிடத்து , காதல் கழு மியார்- (பின்னிடத்து ) அன்பு:மிக்க சுற்றத்தார் , 
செய்தது - (நினக்கு ) செய்தபிழை , விழுமிது ஆக - துன்பஞ்செய்வ 
தாக , நெஞ்சத்துள் - நின்மனத்தில் , நின்று - திற்பதினால் , ஏதிலார் 
செயற்கையாகிய நட்பினர் , செய்தது - செய்த பிழை , இறப்ப . மிகு 
தியும் , தீதே எனினும் - துன்பஞ் செய்வதேயாயினும் , நோவத்தக் 
கது - வெறுக்கத்தகுந்த காரணம் , என் உண்டு - யாதுண்டு ? ஒன்று 
மிலது . 

பொ - ரை . மலையினின்று விழுவதினால் ஒலிக்கின்ற அருவியை 
யுடைய நாடனே ! ஆராயுமிடத்து நின்னிடத்து அன்புமிக்க சுற்றத் 

19 


- 


218 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ உங -ஆம் 


தார் நினக்கு செய்த பிழை துன்பஞ் செய்வதாக நின் மனத்தில் நிற் 
பதினால் செயற்கையாகிய நட்பினர் செய்த பிழை மிகுதியும் துன்பஞ் 
செய்வதே யாயினும் வெறுக்கத்தகுந்த காரணம் யாதுண்டு ? ஒன்று 


ல 


இயற்கை நட்பாகிய சுற்றத்தினின்றும் வேறுபடுத்தற்கு முன் 
செய்த வுதவிபற்றி வருகட்பாகிய செயற்கை நட்பினர் ஏதிலாரெனப் 
பட்டார் . இயற்கைநட்புப் போலச் செயற்கை நட்புச் சிறந்த தல்லா 
மையால் கோவதற்குச் செயற்கை நட்புக் காரணமாகா தென்பார் 
என் என்றார் . நோவ என்பத னீற்று விகுதியும் , செய்ததென்பத 
னீற்று விகுதியும் தொகுத்தலாயின. நின்று காரணப்பொருட்டாகிய 
நிற்க என்பதன் திரிபு . குற்றஞ்செய்யா நட்பின - சரியராதலால் நட் 
பிற் பிழை பொறுத்தல் வேண்டுமென்பது கருத்து . 

Though the evils that strangers do to tos are insufferable , 
whiat is there to be pained at when we consider it ? The eyil 
done by affectionate people , O Lord of resounding torrents - 
will , if weighed well , be found to be good . 

( 223 ) 
229. தமரென்று தாங்கொள்ளப் பட்டவர் தம்மைத் 

தமான்மை தாமறிந்தா ராயி னவரைத் 
தமரினு நன்கு மதித்துத் தமான்மை 

தம்மூ ளடக்கிக் கொளல் . 
ஓள். தமரென்று - உறவினரென்று , தம்மால் கொள்ளப் 
பட்டவர் தம்மை , தம்மால் விரும்பப்பட்டவரது , தமர் அன்மை - உற 
வினால்லாமையை , தாம் அறிந்தார் ஆயின் - (ஒருவர் ) தாமறிந்தாரா 
னால் . அவரை - உறவினரல்லாரை , தமரினும் -உறவினரினும் , நன்கு 
மதித்து - உயர்வாக மதித்து , தமர் அன்மை -உறவினரல்லாமையை , 
தம்முள் - ( பிறர்க்குத் தெரிவிக்காமல் ) தமக்குள் , அடக்கிக்கொளல் 
அடக்கிக் கொள்ளக் கடவர். 

பொ - னர் . உறவினசென்று தம்மால் விரும்பப்பட்டவாது . உற 
வினால்லாமையை ஒருவர் . தாமறிந்தாரானால் உறவினால்லாரை 
உறவினரினும் உயர்வாக மதித்து உறவினரல்லாமையை பிறர்க்குத் 
தெரிவிக்காமல் தமக்குள் அடக்கிக் கொள்ளக்கடவர் . 

கொள்ளப்படுதல் தம்மினாகிய தொழிலாதலால் இதற்குக் 
கருத்தா மூன்றும் வேற்றுமைக் கருத்தர்வர்கள் வேண்மொரலால் 
தாமென்பது , தம்மென்பது நீட்டல்பெற்ததெனவும் , மூன்று மருடி 


அதிகாரம் .] நட்பிற் பிழைபொறுத்தல் . 

219 
தொகுத்தல் பெற்றதெனவுங் கொள்க . கொள்ளப்பட்டவர் தம்மை 
யென்னும் இரண்டாவதை ஆறாவதாக்குக . தமான்மை தம்முளடக்கி 
நன்கு மதிப்பாராயின் அவரே நாணித் தமரன்மை ஒழிவசென்பது . 

If they come to know that those accepted by them to be 
their own are not really their own) , they must regard them 2.3 
greater than their own , and bury in their own minds the fact 
that those are not theirs . 

( 229 ) 
230. குற்றமு யேனைக் குணமு மொருவனை 

நட்டபி னடித் திரிவேனே - னட்டான் 
மறைகாவா விட்டவன் செல்வுழிச் செல்க 
வறைகடல் சூழ் வைய நக . 
இ - ள் . ஒருவனை நட்டபின் - ஒருவனை நட்புக் கொண்ட பின் , 
குற்றமும் - குற்றமான செய்கையையும் , ஏனைக்குணமும் மற்றத் தீக் 
குணத்தையும் , நாடி- ( அவனிடத்துளதோ இலதோவென்று ) ஆராயா 
நின்று , திரிவேனேல் - திரிவேனாபின் , கட்டான் - நட்புக்கொண்ட 
வன்சொல்லிய , மறை - இரகசியத்தை , காவாமல்-தன்னுள் அடக்கி 
வையாமல் , விட்டவன் - வெளிவிட்ட தீயோன் , செல் உழி - செல்லு 
தற்குரிய நரகத்திற்கு , அறைகடல் சூழ் -ஒலிக்கின்ற கடலாற் சூழப் 
பட்ட , வையம் - உலகத்தார் , நக - ( என் செய்கையைப்பற்றி ) அவ 
மதித்துச் சிரிக்கும்படி , செல்க - செல்லக்கடவேன் . 

பொ - ரை . ஒருவனை நட்புக்கொண்டபின் குற்றமான செய் 
கையையும் மற்றத் தீக்குணத்தையும் அவனிடத்துளதோ இலதோ 
வெனறு ஆராயா நின்று திரிவேனாயின் நட்புக்கொண்டவன் சொல் 
லிய இரகசியத்தைத் தன்னுள் அடக்கிவையாமல் வெளிவிட்ட 
தீயோன் செல்லுதற்குரிய நாகத்திற்கு ஒலிக்கின்ற கடலாற் சூழப் 
பட்ட உலகத்தார் என் செய்கையைப்பற்றி அவமதித்துச் சிரிக்கும் 
படி செல்லக் கடவேன் . 

மறை - வெளிப்பட்டால் குற்றம் விளையுமென்றஞ்சிப் பிறரை 
மறைத்துச்சொல்லியசொல் ; மறுபகுதி , ஐசெய்யப்படு பொருண்மை 
விகுதி , உகரக்கேடு சந்தி . காவாமல் ஈறு தொகுக்கப்பட்டது. செல் 
வுழி என்பதில் வகரம் உடம்படு மெய்யல்லாத மெய் . வையத்தார் 
சிரித்தல் குற்றத்தையும் தீக்குணத்தையும் நாடித் திரிதலும் , மறை 
யை வெளிவிட்டதுமாகிய இழிசெயலைப்பற்றி . நட்புச்செய்தபின் 
குற்றத்தையுங் குணத்தையும் நாடித்திரிதலால் நட்பு வஞ்சமாய் 
முடிதலின் அது பாவமாயிற்று , 


220 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( உச -ஆம் 


If , after making friendship with one , I go about trying 
to find cat his faults and merits, may I go to the place where 
that man goes who dirulges the secret of his friend , while 
the world oulrounded by the roaring sea laughs in derision , 0 


Chapter KKIY -- Unreal friendships 


4 - ஆம் அதிகாரம் : கூடா நட்பு : 
அஃதாவது கொள்ளக் கூடாத நட்பி . னியல்பைக் கூறுவது . 
கொள்ளக்கூடாத நட்பாவது உயர்குடிப்பிறப்பு , கல்வியறிவு , ஒழுக்க 
முதலியன இல்லாரோடு செய்யும் நட்பு . இக்கட்பு இம்மை மறுமைப் 
பயன்களை இழப்பித்தலால் அதனைக் கூடாநட்பென்றார் . இயற்கை 
செயற்கையாகிய நட்புக்கூறி முடித்தமையின் இனி நட்புச் செய்ய 
லாகாதாரை உணர்த்தல் வேண்டுவது முறையாதல் பற்றி இஃது 
இங்கு வைக்கப்பட் - து . 


231. செறிப்பில் பழங்கூரை சேறணையாக 

விறைத் து நீ ரேற்றுக் கிடப்பர் - கறைக்குன்றம் 
பொங்கருவி தாழும் புனல்வரை நன்னாட 
தங்கரும் முற்றுந் துணை. 
இ - ள் . கறைக்குன்றம் - மாசுபடிந்த சிறுமலைகள் , பொங்கு , 
பெருகி விழுகின்ற , அருவி - அருவியில் , தாழும் - முழுகுகின்ற , 
புனல் - நீர்வளமுள்ள, வரை நல்நாட - மலையினது நல்ல நாட்டை 
யுடையானே , செறிப்பு இல் - ( வேய்ந்த பரப்பு முதலியன ) அடர்ச்சி 
யில்லாத , பழ சுரை - பழமையாகிய சிறுவீட்டில் , சேறு அணையாக 
சேறு அணையாம்படி , இறைத்தும் - ( ஒழுகியநீரை ) இறைத்துக் 
கொண்டும் , நீர் எற்றும் - ( மேல் சிந்துகின்ற ) நீரை ஏற்றுக்கொண் 
இம் , தம் கருமம் - ( அச் சிறு வீடுடையார் ) மழையில் நனையாமையா 
கிய தம்முடைய காரியம் , முற்றும் துணை - முடியுமளவும் , கிடப்பர் 
( அதனுள் வருந்தி ) கிடப்பார் . 

பொ - ரை . மாசுபடிந்த சிறுமலைகள் பெருகி விழுகின்ற அருவி 
பில் முழுகுகின்ற நீர்வளமுள்ள மலையினது நல்ல நாட்டை யுடை 
பரனே ! வேய்ந்த பரப்பு முதலியன அடர்ச்சியில்லாத பழமையாகிய 

p வீட்டில் சேறு அணையாம்படி ஒழுகிய நீரை இறைத்துக்கொண் 
இம் மேல் சிந்துகின்ற நீரை ஏற்றுக்கொண்டும் அச்சிறு வீடுடையார் . 


அதிகாரம் ! ) 

கூ டா..நட்பு. 
மழையில் நனையாமையாகிய தம்முடைய காரியம் முடியமளவும் அத 
னுள் வருந்திக்கிடப்பார் . 

இறைத்து , ஏற்று இரண்டும் நிகழ்கால வினையெச்சத் திரிபு , 
இருத்தலி னிழிவுபற்றிக் இடப்பர் என்றார் . தாழுமென்னும் பெய 
ரெச்சம் நாடனென்னும் பெயரின் முதனிலையாகிய இடப் பெயர் 
கொண்டது . குன்று சிறுமலை . அம் சாரிபை , அருவி நீர்ப்பெருக்கால் 
குன்றுகள் வெளித்தோன்றாமையை மாசுள்ள குன்றுகள் அருவியில் 
மூழ்குவனவாகக் கவிகுறித்தலால் இது தற்குறிப்பேற்றம் . இச்செய் 
யுள் உயர்ந்தோர் கூடாத நட்பினரால் முற்றுப் பெறவேண்டிய தம் 
கருமம் மற்றுமளவும் அவரோடு வருத்தாநின்று நட்புப்பாராட்டுவ 
ரென்னும் பொருள் தோன்ற நின்றமையால் பிறிது மொழிதலென் 
னும் அணி . 

Lord of the mountaianas regions whero from the dark 
Inills water roars down in torrents ! In their old roofed houses 
( which afford them no shelter ) , with mad as thbir embankthert , 
they bale out the water ( that flows from the roof ), and drench 
themselves with the water that drips on their body, aud sa lite 
on till their purpose is gained . 

( 231) 
832. சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் 

மாரிபோன் மாண்ட பயத்ததா - மாரி 
வறந்தக்காற் போலுமே வாலருவி நாட 
சிறந்தக்காற் சீரிலார் நட்பு . 
இ - ள் . வால் அருவி - வெண்மையாகிய அருவிநீரையுடைய , 
நாட் - மலைகாட்டை யுடையானே , சீரியார் : 

மேன்மக்களது , 
கேண்மை - நட்பு , சிறந்த சிறப்பிற்று ஆய் - மிகுந்த சிறப்புடையதாய் , 
மாரிபோல் - மழைபெய்தாற்போல , மாண்ட - மாட்சிமைப்பட்ட , 
பயத்தது ஆம் - ( கொண்டவர்க்கு ) பயனுள்ள தாகும் , சீர் இலார்கட்பு 
கீழ்மக்களது நட்பு , சிறந்தக்கால் - மிகுந்த விடத்து , மாரி - மழை , 
வறந்தக்கால் போலும் - பெய்யாது விட்டாற்போலப் பயனில்தா 


சூம் . 


பொ - ரை . வெண்மையாகிய அருவி நீரையுடைய மலைநாட்டை 
யுடையானே ! மேன் மக்களது நட்பு மிகுந்த சிறப்புடையதாய் மழை 
பெய்தாற்போல மாட்சிமைப்பட்ட ( கொண்டவர்க்கு ) பயனுள்ளதா 
கும் . கீழ்மக்களது நட்பு மிகுந்தவிடத்து மழை பெய்யாது விட்டாற் 
போலப் பயனில தாகும் . 


222 காலடியார் மூலமும் உரையும் . [ உசா- ஆம் 

சீழே வறந்தக்கா லென்றமையால் மேலே பெய்தாவென்பது 
வருவிக்கப்பட்டது . கூடாத நட்பினருடைய நட்புச் சிறிதும் பயனி 
6: தென்பது . மாண்டமாணென்னும் உரியடியாகப் பிறந்த பெயசெக 


The friendship of the noble ones is of great excellence and 
is productive of supreme good eren 

As the rain ( in season ) ; 
and as the rain fails ( when most needed ), O Lord of the land 
with fcaming waterfalls, the friendship of the rulgar one , even 
At its teight , is ( fruitless ) . 

( 232 ) 
233. நுண்ணுணர்வி னாரொடு கூடி நுகர்வுடைமை 

விண்ணுலகே பொக்கும் விழைவிற்றா - னுண்ணு 
லுணர்வில ராகிய வூதிய மில்லார்ப் 
புணர்த னிரயத்து ளொறு. 
இ - ள். நுண் உணர்வினாரொக - கூர்மையாகிய கல்வியறிவினை 
யுடையாரோடு , கூடி நட்புக்கொண்டு , நுகர்வு உடைமை - ( அவரால் 
கூறப்படும் நூற்பொருள்களை ) அநுபவித்தலுடையராதல் , விண் 
உலகே ஒக்கும் - சுவர்க்கலோகத்தை விரும்புதலைப்போலும் , விழை 
விற்று- ( அறிவுடையோரால் ) விரும்புதலுடையது , நுண் நூல் - நண் 
ணியபாருள்களை யுணர்த்தும் நூல்களை , உணர்வு இலர் ஆய - அறி 
தவில்லாராகிய , ஊதியம் இல்லார் - (பிறப்பின் ) பயனில்லாதவரை , 
புணர்தல் - க.டு நட்பு, நிரயத்துள் - தசகங்களில் , ஒன்று - விசேட 
கரகமாம். 


பொ - ரை . கூர்மையாகிய கல்வியறிவினை யுடையாரோசி நட் 
புக்கொண்டு அவரால் கூறப்படும் நூற்பொருள்களை அனுபவித்த 
லுடையராதல் , சுவர்க்கலோகத்தை விரும்புதலைப்போலு , அறி 
வுடையோரால் விரும்புதலுடையது ; நுண்ணிய பொருள்களை யுண 
ர்த்தும் நூல்களை அறிதலில்லாராகிய பிறப்பின் பயனில்லாதவரைக் 
நெட்பு நாகங்களில் விசேட நரகமாம் . 

நுகர்வென்றதனால் அதற்குரிய செயப்படுபொருள் வருவிக்கப் 
பட்டது . பாவமிகுதியால் மறுமையி லதுபவித்தற்குரியன நகல் 
கள் இம்மையி வநுபவித்தற்குரிய தாதலாகிய விசேட முடைமை 
பற்றி ஊதியமில்லாரைப் புணர்தலை ஒன்று என்றார் . பொருள்களி 
னது நுண்மை நூலின்மே லேற்றப்பட்டது . பிறப்பின் பயனுள் 
நுண்ணூலுணர்வு மொன்றாதலால் அது ஊதியமாயிற்று . புணர்ந்து 


அதிகாரம் . ) 


கூடாநட்பு . 


223 


சதர்வுடைமை பொன்னாது புணர்தலென்றது அவர் நட்பின் கொடு 
மை பற்றி . கூடாநட்புடையார்க்குப் பல துன்பங்களும் நேரில் 

மென் 
பது கருத்து . 

Enjoyment of the society of men of subtle understanding 
is to be songht as the hea veniy world is to be sought. Associat 
ing with those who are not gilted wità subtle andersianding 
is a kind of hell. 

( 2 : 3 ). 
234. பெருகுவது போலத் தோன் றிவைத் தீப்போ 

லொருபொழுதுஞ் செல்லாதே நந்து- மருகெல்லாஞ் 
சந்தன நீள்சோலைச் சாரன் மலை நாட 
பந்தமி லாளர் தொடர்பு . 

இ - ள் , அருகு எல்லாம் - பக்கங்களிலெல்லாம் , சந்தனம் - சர் 
தனமரங்கள் , நீள் - வளர்கின்ற, சோலை - சோலைகளையுடைய , சாரல் .- 
சாரலையுடைய , மலைநாட - மலைநாடனே , பந்தம் இல் ஆளர் - உறுதி 
யான அன்பின்மையை ஆளுதலுடையாரது , தொடர்பு - கட்ட 
வைத்தீப்போல - வைக்கோலினது தீயைப்போல , பெருகுவதுபோ . 
லத்தோன்றி - ( முன் ) பெருகுவதுபோலக்காணப்பட்டு , ஒருபொழு . 
தும் - சிறிது பொழுதும் , செல்லாதே - கடவாமலே , நந்தும் - 
கெடும் . 

பொ . ரை , பக்கங்களிலெல்லாம் சந்தனமரங்கள் வளர்கின்ற 
சோலைகளையுடைய சாரலையுடைய மலை நாடனே ! உறுதியான அன் 
பின்மையை ஆளுதலுடையாரது நட்பு வைக்கோலினது தீயைப் 
போல முன் பெருகுவது போலக் காணப்பட்டுச் சிறிது பொழுதும் 
நடவாமலே கெடும் . 

வைத்தீ முன் பெருநெருப்பாகப்பற்றி எரிந்து சிறிது பொழு 
தில் எவ்வளவுக் தோன்றா தவிதலால் பந்தமிலாளர் தொடர்புக் குவ 
மையாயிற்று . இது தொழிலுவமை . பந்தம் - கட்டு . அது திண்மையா 
கிய அன்பின் மேலது . ஏ தேற்றம் . திண்மையாகிய அன்பில்லா 
ருடைய நட்புப் பெருகுவது போலத் தோன்றி , உடனே கொமென் 
பது கருத்து . 

O Lord of the land where groves of sandal trees adorn the 
hilly slopes, the friendship of those who are not steady in their 
love appears , as though it would increase, like fire in the straw , 
but dies out not lasting eren for a short time . 

( 231) 


224 நாலடியார் மூலமும் உரையும். ( 29 - ஆம் . 
235. செய்யாத செய்துநா மென்றலுஞ் செய்வதனைச் 

செய்யாது தாழ்த்துக்கொண் டோட்டலு- மெய்யாக 
வின்புறூஉம் பெற்றி யிகழ்ந்தார்க்கு மந்நிலையே 
துன்புறூஉம் பெற்றி தரும் . 
இ - ள் . செய்யாத - ( தன்னால் ) செய்யப்படாத அறக்கலா, காம் 
செய்தும் - நாம் செய்து முடித்தோம் , என்றலும் - என்று பெருமை 
கூறுதலும் , செய்வதனை - செய்யக்கடவதாகிய ஒரு கருமத்தை , செய் 
யாது - செய்யாமல் வைத்து , தாழ்த்துக்கொண்டு - தாமசஞ் செய்து 
கொண்டு , ஓட்டலும் - ( காலம் ) கழித்தலும் , மெய்யாக - தவறு தலில் 
லாமையாக , இன்பு - சுகத்தை , உரம் - அடைதற்குக்காரணமாகிய , 
பெற்றி - பேறாகிய தவத்தை , இகழ்ந்தார்க்கு - அவமதித்துவிட்டார் 
க்கு , அந்நில உம்- அவ்வவ மதித்தலும் , துன்பு உறும் - துன்பத்தை 
யடை தற்குக் காரணமாகிய , பெற்றி - ( கேடாகிய ) பயனை , தரும் 
கொடுக்கும் . 

பொ - ரை . தன்னால் செய்யப்படாத அறங்களை நாம் செய்து 
முடித்தோம் என்று பெருமை கூறுதலும் , செய்யக்கடவதாகிய ஒரு 
சருமத்தை செய்யாமல் வைத்து தாமசஞ் செய்துகொண்டு காலம் 
கழித்தலும் , தவறு தலில்லாமையாகச் சுகத்தை அடைதற்குக் கார 
ணமாகிய பேறாகிய தவத்தை அவமதித்து விட்டார்க்கு அவ்வவமதி 
த்தலும் துன்பத்தை யடைதற்குக்காரணமாகிய கேடாகிய பயனைக் 
கொடுக்கும் . 

நாம் தனித் தன்மைப் பன்மை . செய்தும் தன்மைப் பன்மை 
இறந்தகால வினை முற்று; செய்பகுதி , தும் தன்மைப்பன்மை யிறந்த 
கால விகுதி . தாழ்த்துக்கொண்டு நிகழ்கால வினையெச்சம் ; தாழ் 
தன்வினை பிறவினைகளுக்குப் பொதுவாயினும் இங்குப் பிறவினைக் 
கண் வந்த பகுதி , த் சந்தி , து சாரியை , க் சந்தி , கொண்டு நிகழ்கால 
இடைநிலை , உ வினையெச்ச விகுதி , உகரக்சேடு சந்தி . இப் பகுதி 
பிறவினைப்படுத்தும் விகுதியாகிய துவ் விகு தியேற்றுத் தாழ்த்தெ 
னவும் வரும் . தாழ்த்தலும் , ஓட்டலும் ஒருகாலத்தி லாதலால் 
கொண்டு நிகழ்கால இடைநிலையாயிற்று . பேசிக்கொண்டு நடந்தான் 
என வழக்கத்திலும் வரல் காண்க . பெற்றி என்பதில் இ செயப்படு 
பொருண்மை விகுதி , பெறப்பட்டதென்பது பொருள் . இச் சொல் 
முன் பயன் மேலும் பின் பயனின்மை மேலும் நின்றது . 

Boasting that one hos done what he has not done, putting 
oft and through delay failing to do what he caa do , and to them 


அதிகாரம் .] 


கூடாநட்பு. 


225 


that have in contempt leſt off doing ponance that can bring 
unfailing happiness, that leaving off in contempt will yield 
experience of pain . 

( 235 ) 
236. ஒருநீர்ப் பிறந்தொருங்கு நீண்டக் கடைத்தும் 

விரிநீர்க் குவளையை யாம்பலொக் கல்லா 
பெருநீரார் கேண்மை கொளினுநீ ரல்லார் 
கருமங்கள் வேறு படும் . 

இ - ள் . ஒருநீர் - ஒருகுளத்து நீரில் , ஒருங்குப் பிறந்து - ஒன்றா 
கப்பிறந்து , நீண்டக்கடைத்தும் - வளர்ந்தாலும் , விரிநீர் - விரியும் 
தன்மையையுடைய , குவளையை - குவளைகளை , ஆம்பல் - அல்லிகள் . 
ஒக்கலாத - ஒப்பாகா, ( அதுபோல ) பெருநீரார் - பெருமையாகிய 
குணமுடையாரது , கேண்மை - நட்பை , கொள்ளினும் - கொண்டா 
லும் , நீரல்லார் - இனிமைக்குண மில்லாரது , கருமங்கள் - செயல் 
கள் , வேறுபடும் - ( பெருங்குணமுடையார் செயல்களிலும் ) வேறா 
யிருக்கும் . 

பொ - ரை . ஒருகுளத்து நீரில் ஒன்றாகப்பிறந்து வளாந்தாலும் 
விரியுந் தன்மையையுடைய குவளைகளை அல்லிகள் ஒப்பாகா . அது 
போலப் பெருமையாகிய குணமுடையாரது நட்பைக் கொண்டாலும் 
இனிமைக் குணமில்லாரது செயல்கள் பெருங் குணமுடையார் 
செயல்களிலும் வேறாயிருக்கும் . 

குணமென்னும் இடத்தின து ஒன்றென்னும் வரையறைப்பண்பு 
அவ்விடத்து நிகழ்பொருளாகிய நீரின்மே லேற்றப்பட்டது . நீண்டக் 
கடைத்து இறந்தகால வினையெச்சம் ; நீள் பகுதி , து , அ சாரியை , 
கடை இறந்தகால வினையெச்ச விகு ளகரம் டகரமானதும் , உக 
சக்கேடும் , ககரத்தோற்றமும் சந்தி , டகரம் ணகரமானது மெலித் 
தல் , து கடையென்னும் விகுதியாகிய பகுதிப்பொருள் விகுதி , த் 
சந்தி . ஒக்கலாத இடைச்சொ லடியாகப்பிறந்த பலவின் படர்க்கை 
எதிர்மறை வினைமுற்று ; ஒ பகுதி , க் சந்தி , கு சாரியை , அல் எதிர் 
மறை விகுதி , உகரக்கேடு சந்தி , அனைத்தும் ஒருபகுதி , ஆ சாரியை , 
த் எழுத்துப்பேறு , அ பலவின் படர்க்கை விகுதி . 

Though born in the same pool with it and growing together s 
the water lily does not equal the kuralui that is capable of ex 
panding ; though they make friends with the noble - minded , 
the actions of those who are not noble - minded are differenti o 


226 நாலடியார். மூலமும் உரையும் . (உ.ஆம் 
237 முற்றற் சிறுமந்தி முற்பட்ட தந்தையை 

நெற்றுக்கண் ட்ன்ன விரலான் ஞெமிர்த்திட்டுக் 
குற்றிப் பறிக்கு மலைநாட வின்னாதே 
ஒற்றுமை கொள்ளாதார் நட்பு . 
இ- ள் . முற்று அல் - முதிர்ச்சியில்லாத , சிறுமந்தி -சிறுகுரங்கு , 
முன்பட்ட - ( தன் ) எதிர்வந்த , தந்தையை தந்தையை , நெற்றுக் 
கண்டால் அன்ன - ( பயற்றங்காயின் ) நெற்றைக் கண்டாலொத்த , 
விரலால் - (தன்கை) விரலால் , குற்றி - குத்தி , ஞெமிர்த்திட்டு 
( அதன்கையை ) விரியச்செய்து , பறிக்கும் . ( அதிலிருக்கும் பொருளை ) 
அபகரிப்பதற் கிடமாகிய , மலைநாட - மலையைச் சார்ந்த காட்டை 
யுடையானே , ஒற்றுமை - (மனத்தில் ) ஒன்றாந்தன்மையை , கொள் 
ளாதார் - கொள்ளாதவரோடு செய்யும் , நட்பு இன்னாதே - நட்புத் 
துன்பந்தருவதே ஆம் . 

பொ - ரை . முதிர்ச்சியில்லாத சிறு குரங்கு தன் எதிர்வந்த 
தந்தையைப் பயற்றங்காயின் நெற்றைக் கண்டாலொத்த தன்வைர் 
லால் குத்தித் தன் கையை விரியச்செய்து அதிலிருக்கும் பொருளை 
அபகரிப்பதற் கிடமாகிய மலையைச்சார்ந்த நாட்டை யுடையான் -1 
மனத்தில் ஒன்றாக்தன்மையைக் கொள்ளாதவரோடு செய்யும் நட்புக் 
துன்பக் தருவதே ஆம் . 

ஞெமிர்தல் பரத்தல் ; ஞெமிர்த்திட்டு பிறவினையாகிய இறந்த 
கால வினையெச்சம் ; ஞெமிர் பகுதி , து சாரியை , இரு பகுதிப் 
பொருள் விகுதி , தகாத்தோற்றமும் , உகரக்கோம் சந்தி , அனைத்து 
மொருபகு தி , உ வினையெச்ச விகுதி , டகரவொற்றிரட்டல் ( முற்றிய 
லுகரமாதலால் ) விரித்தல் , இதுவே காலங்காட்டியது , பகு தியீற்று 
உகரக்கேடு சந்தி . ஞெமிரென்னும் முதனிலை தன்வினை பிறவினை 
இரண்டுக்கும் பொதுவாயினும் இங்குப் பிறவினையாய் நின்றது . 
ஒன்றுமையுடைய நட்பின ரிருவருள் ஒருவர் தமக்கு வேண்டியபொ 
ருள் மற்றொருவரிடத்திலிருக்கக் காண்பாராயின் அவரைக் கேளா 
மல வலிய எடுத்துக்கொள்வரென்னும் பொருள் படும்படி மலையை 
வருணித்தமையால் அது பிறிதுமொழிதலின்பாற்படும் . முற்று முத 
னிலைத் தொழிற்பெயர் . அல் என்னும் பண்படி சந்த இன்பப் 
பொருட்டுத் திரிந்தது . ஞெமிர்த்திட்டு , பறிக்குமென்பவைசெயப்படு 
பொருள் குன்றாவினையாதலால் செயப்படு பொருள் வருவிக்கப்பட் 


உன .. 


அதகாக .] கூடாநட்பு . 

227 
O Lord of the hilly land where the young little moukey, 
with its finger like bean-pod , pokes its father , and , when the 
father 

opens his hand ,snatches away the thing from lin ! Pain 
fal is friendship with those who are not of the same mind . ( 237 ) . 
233. முட்டுற்ற போழ்தின் முடுகியென் னாருயிரை 

நட்டா னொருவன்கை நீட்டேனே - னட்டான் 
கடிமனை கட்டழித்தான் செல்வுழிச் செல்க 
லெமொழி வைய நக. 

இ - ள் . முட்டு - ( என்னோடு நட்புச் செய்தவனுக்கு ) இடுக்கண் , 
உற்றபோழ்தின் - நேர்ந்தகாலத்தில் , முக்கி- ( அவனதைச் சொல்லு 
மூன் ) விரைந்து , என் ஆர் உயிரை - என்னுடைய அருமையாகிய 
உயிரை , நட்டான் ஒருவன் கை - அக் நட்டவனாகிய ஒருவன் கையில் , 
நீட்டேனேல் - கொடேனானால் , நெடுமொழி - பெருமையாகிய 
மொழியைக் கூறுகின்ற , வையம் - அறிவுடையோர் , நக - (கண்டு ) 
அவமதித்துச் சிரிக்கும்படி , நட்டான் - தன்னோடு நண்பு செய்தவ 
ஏது , கடிமனை - மணஞ்செய்த பனை வியை , கட்டு அழித்தான் - கற் 
பழித்த தீயோன் , செல் உழி - சென்ற இடமாகிய நாகத்தில் , செல்க . 
(நானும் ) செல்லக்கடவேன் . 

பொ - ரை . என்னோடு நட்புச் செய்தவனுக்கு இடுக்கண் நேர்த்த 
காலத்தில் அவனதைச் சொல்லுமுன் விரைந்து என்னுடைய அரு 
மையாகிய உயிரை அக் நட்டவனாகிய ஒருவன் கையில் கொடேனா 
னால் , பெருமையாகிய மொழியைக் கூறுகின்ற அறிவுடையோர் 
கண்டு அவமதித்துச் சிரிக்கும்படி தன்னோடு கட்புச் செய்தவனது 
மணஞ்செய்த மனைவியைக் கற்பழித்த தீயோன் சென்ற இடமாகிய 
காகத்தில் நானும் செல்லக் கடவேன் . 

இழந்தால் பெறக்கூடாத அருமை நோக்கி உயிர்க்கு அருமை 
யென்னும் விசேடணங் கொடுக்கப்பட்டது . கட்டு பிதர்பாற் செல் 
லாமல் மனத்தை நிறத்தும் நிறையாகிய கற்புக்காயிற்று . நக என் 
னும் வினையெச்சம் அழித்தானென்னும் வினைகொண்டது . 

If I do not hasten to offer my precious life to my friend 
who pats oui his hand for lielp when iu distresa , may I go to 
this place where that man goes who has spoiled the chastity of 
this frioud s wedded wike , while the far -famed world laughs in 
sderision .. 

( 238 ) 


228 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ உச - ஆம் 


239. ஆன்படு நெய்பெய் கலனு ளதுகளைந்து 

வேம்படு நெய்பெய் தனைத்தரோ- தேம்படு 
நல்வரை நாட நயமுணர்வார் நண்பொரீஇப் 
புல்லறிவி னாரொடு நட்பு . 
இ - ள் . தேன்பசி - தேன் உண்டாகின்ற, நல்வரைநாட - நன் 
மையாகிய மலைநாட்டை யுடையானே , நயம் உணர்வார் - நீதியை 
அறிபவாது , நண்பு ஒரீஇ - நட்பை நீக்கி , புல் அறிவினாரொடு - சிற் 
றறிவை யுடையாரோடு , நட்பு - நட்புச்செய்தல் , ஆன்படு - பசுவினி 
டத்துண்டாகும் , நெய்பெய்கலனுள் - நெய்யை வார்த்திருந்த கலய 
த்தில் , அதுகளைந்து - அந் நெய்யை நீக்கி , வேம்பு அடுநெய் - வேம்பின் 
விதையைக் காய்ச்சுதலாலுண்டாகும் நெய்யை , பெய்தால் அனைத்து . 
பெய்தாற்போல்வது . 

பொ - ரை . தேன் உண்டாகின்ற நன்மையாகிய மலைநாட்டை 
யுடையானே ! நீ தியை அறிபவரது நட்பை நீக்கிச் சிற்றறிவையுடை 
யாரோடு நட்புச்செய்தல் பசுவினிடத் துண்டாகும் நெய்யை வார்த் 
திருந்த கலயத்தில் அந் நெய்யை நீக்கி வேம்பின் விதையைக் காய்ச் 
சுதலாலுண்டாகும் நெய்யைப் பெய்தாற் போல்வது . 

தான் பசுவினெய்யோடு சேர்தலாலுண்டாகிய மணத்தை புண 
ர்ந்து மகிழ்ந்து தன்னை நெருங்குவாரை யுடையதாயிருந்த கலயம் 
அந் நெய்யை நீக்கி வேப்ப நெய்யைப் பெறு தலா லுண்டாகிய தீம 
ணத்தை யுணர்ந்து அருவருத்துத் தன்னை நெருங்குவாரை யில்லா 
ததுபோலத் தான் நீதி யுணர்வாரோடு நட்புக்கொள்ளுதலா லுண் 
டாகிய நற்குண நற்செய்கைகளைக் கண்டு மகிழ்ந்து தன்னைநெருங்கு 
வாரை யுடையனாயிருந்த ஒருவன் அந் நட்பை நீக்கிப் புல்லறிவினா 
சோடு கலந்ததனாலுண்டாகிய தீக்குணத் தீச் செயல்களை யுணர்ந்து 
அருவருத்துத் தன்னை நெருங்குவா ரிலானாவானென்பது . அசோ 
அசை . வேம்பு முதலாகுபெயர் . 

O Lord of the land of goodly hills where honey abounds ! 
To forsake the friendship of those who know what is right , and 
cultivate the friendship of the mean -minded is like emptying 
ont cow s gbee fron & vessel and pouring into it margosa.oil , ( ) 
240. உருவிற் கமைந்தான்க ணூராண்மை யின்மை 

பருகற் கமைந்தபா னீரளா யற்றே 
தெரிவுடையார் தீயினத்தா ராகுத னாகம் 
விரிபெடையோ டாடிவிட் டற்று . 


- 


அதிகாரம் .] கூடாநட்பு. 

229 
இ - ள் . உருவிற்கு - (காணப்படும் ) தோற்றத்திற்கு , அமைல் 
தான்கண் - தகுந்துள்ளவனிடத்தில் , ஊராண்மை - ( பிறர்க்கு ) உப 
காரமுடையானாகுந் தன்மை , இன்மை இல்லாமை , பருகற்கு - 
உண்ணுதற்கு , அமைந்தபால் - சமைந்துள்ளபாலில் , நீர் அளாயினால் 
அற்று - நீர்கலந்தாற்போல்வது , தெரிவு உடையார் - ஆராயும் அறி 
வுடையார் , தீயினத்தார் ஆகுதல் - தீய இனமுடையா ராகுதல் , 
நாகம் - ( பாம்பினத்தில் உயர்ந்த ) நாகப்பாம்பு , விரி பெடையோடு - 
விரியன்பாம்பின் சாதிப் பெட்டையுடனே , ஆடிவிட்டால் அற்று . 
புணர்ந்துவிட்டாற் போல்வது . 

பொ - ரை . காணப்படும் தோற்றத்திற்குத் தகுந்துள்ளவனிட 
த்தில் பிறர்க்கு உபகார முடையானாகுந் தன்மை இல்லாமை , உண் 
ணுதற்குச் சமைந்துள்ள பாலில் நீர் கலந்தாற்போல்வது . ஆராயும் 
அறிவுடையார் தீய இனமுடையாராகுதல் , பாம்பினத்தில் உயர்ந்த 
நாகப்பாம்பு விரியன் பாம்பின் சாதிப் பெட்டையுடனே புணர்ந்து 
விட்டாற் போல்வது . 

பால் நீரோடு கலந்தபோதும் தான் தன்னுரு மாறாமல் தோன் 
றீ , சுவையின் குறைவுபற்றி உண்போரால் அவமதிக்கப்படுதல் போ 
லக் கண்டோரால் விரும்பப்படும் தோற்றத்தை யுடையா னாயினும் 
உபகரிக்குங் குணமில்லாமைபற்றி அவரால் அவமதிக்கப்படுவானெ 
ன்பதும் , அறிவுடையோர் தங்குறை முடியவேண்டித் தீயினத்தாரா 
குதல் நாகம் புணர்ச்சி விருப்பால் விரியன் சாதிப் பெடையோடு 
கூடுதல்போலு மென்பதும் கருத்து . இன்மை குறிப்புத் தொழிற் 
பெயராதலால் ஊராண்மை யின்மை வினைமுதற் பொருண்மையின் 
கண்வந்த ஆறாம் வேற்றுமைத் தொகை . விரி என்னும் சாதிப்பண்பு 
பண்பியை யுணர்த்தலால் பண்பாகு பெயர் . அலவன் குளிரன் என் 
பனபோல அஃறிணை யொருமை யுணர்த்தும் அன் விகு தியோடு 
புணர்ந்து விரியனெனவும் வரும் . 

The absence of liberality in him who has a pleasing appea 
rance is like the mingling of water with the milk intended for 
food . When men of avderstanding take to evil company , it is 
like the disporting of a cobra with a female viper, ( 241 ) 

20 


* 


230 நாலடியார் மூலமும் உரையும் . [ உரு-ஆம் 

Chapter XXY - Possession of Knowledge.. 
25 - ஆம் அதிகாரம் : அறிவுடைமை. 
அஃதாவது உண்மை யறிவுடையானாகுதலை யுணர்த்துவது . 
கல்வியறி வுடையானாகிப் பெரியாரைப் பிழையாமல் நடந்து நல்லி 
னஞ்சேர்ந்து இருவகை நட்பினையும் தழுவி நடந்து ஒரு காரியஞ் 
செய்யலுற்றானுக்கு இஃது இன்றியமையாத தாதலால் , கூடாநட் 
பின் பின் வைக்கப்பட்டது . 
241. பகைவர் பணிவிட நோக்கித் தகவுடையார் 

தாமேயு நாணித் தலைச்செல்லார் காணா 
யிளம்பிறை யாயக்காற் றிங்களைச் சேரா 
தணங்கருந் துப்பி னரா . 
இ - ள் . தகவு உடையார் - நடுவு நிலைமையுடைய திண்ணியர் , 
பகைவர் - பகைவர்கள் , பணிவு இடம் - தளர்ந்ததாகிய நிலைமையை , 
நோக்கி - அறிந்து , நாணி - ( போர்க்குச்செல்ல நாணி , தாமே - தாமே 
யாக , தலைச்செல்லார் - (அப் பகைவரிடத்துப் போர்வேண்டி , செல் 
லார் , அணங்கு அரு- (பிறிதொன்றினால் ) துன்பமில்லாத , துப்பின் - 
வலியை புடைய , அரா - இராகுவென்னும் பாம்பு , இள பிறை - இள 
மையாகிய பிறை , ஆயக்கால் - ஆயினால் , திங்களை -சந்திரனிடத்து , 
சேராது - (தனக்குள்ளாக்க ) செல்லமாட்டாது . 

பொ - ரை . நடுவு நிலைமையுடைய திண்ணியர் பகைவர்கள் 
தளர்ந்ததாகிய நிலைமையை அறிந்து போர்க்குச் செல்ல நாணித் 
தாமேடாக அப் பகைவரிடத்துப் போர்வேண்டிச் செல்லார் . பிறி 
தொன்றினால் துன்பமில்லாத வலியையுடைய இராகு வென்னும் 
பாம்பு இளமையாகிய பிறை ஆயினால் சந்திரனிடத்து ( தனக்குள் 
ளாக்கச் ) செல்லமாட்டாது . 

தாமே என்னும் பிரிநிலை ஏகாரத்தால் அவர் தம்மேல்வரின் 
செல்வாரென்பதாயிற்று . உம்மை சாரியை , செல்லாமைக்குக் கார 
ணம் நடுவுநிலைமையாதலால் அதனை அவர்க்குடைமையாக்கித் தக 
வுடையார் என்றார் . அராவைத் துப்பினென விசேடித்தமையால் 
சகவுடையார் திண்ணியரென்பது பெற்றாம் . நாணுதல் தம் வீரத் 
துக்கு மாசுவருதலைக் கருதி . பிறை தொழிலடியாகப் பிறந்தபெயர் ; 
பிற பகுதி , ஐ வினைமுதற் பொருண்மை விகுதி ; , பகு தியீற்று அக 
க்கேடு கடைக்குறை , காணாய் முன்னிலை ஒருமையசை . 


அதிகாரம் . ) 


அறிவுடைமை . 


231 


When they find that their enemies are at a disadvantage , 
worthy men themselves feel abashed and do not advanceagainst 
them . Bohold ! When the moon is a tender crescert, the 
strong invulnerable serpent does not approach it. 

( 241 ) 
212. நளிகடற் றண்சேர்ப்ப நல்கூர்ந்த மக்கட் 

கணிகல மாவ தடக்கம்- பணிவில்சீர் 
மாத்திரை யின்றி நடக்குமேல் வாழுமூர் 
கோத்திரங் கூறப் படும் . 
இ - ள் . களிகடல் - பெரிய கடலினது, தண்சேர்ப்ப - குளிர் 
ச்சியாகிய துறையை யுடையானே , நல்கூர்ந்த மக்கட்கு - பொருளில் 
லார்க்கு , அணிகலம் ஆவது - அழகு செய்யவல்ல ஆபரணமாவது , 
அடக்கம் - பணிந்து நடக்குதலாம் , பணிவு - அடக்கம் , இல் - இல்லா 
மல், சீர்மாத்திரை - ( தம்வறிய ) நிலைமையின தளவு , இன்றி - இல்லா 
மல் , நடக்கும் எல் - நடப்பாராயின் , வாழும்ஊர் - ( அவர் ) வாழ்கின்ற 
ஊராரால் , கோத்திரம் - (அவருடைய ) பிறப்பின் மூலம், கூறப் 
படும் - நிந்திக்கப்படும் . 

போ - ரை . பெரிய கடலினது குளிர்ச்சியாகிய துறையையு 
டையானே ! பொருளில்லார்க்கு அழகு செய்யவல்ல ஆபரணமாவது 
பணிந்து நடக்குதலாம் . அடக்கமில்லால் தம் வறிய நிலைமையின 
தளவு இல்லாமல் நடப்பாராயின் அவர் வாழ்கின்ற ஊராரால் அவரு 
டைய பிறப்பின் மூலம் நிந்திக்கப்படும் . 

இல் என்னும் பண்பின் முதனிலை வினையெச்சக் குறிப்புப் 
பொருள்பட நின்றது . அடக்கம் அவர்க்கு வேண்டியவற்றைப் பிற 
பால் உபகரிப்பிக்கின் றமைபற்றி அதனை அணிகலம் என்றார் . நடக்கு 
மே லென்பது இழிபினால் பன்மைப்பா லொருமைப்பாலாயிற்று 
“ கொடியார் வருமென்று குலாவுவதே எனப் பிறர் கூற்றானு 
முணர்க . கோத்திரமென்றது தந்தை முதலியோரை . ஊர் இட 
வாகுபெயர் . 

O Lord of the cool shore of the wide sea ! That which can 
be called ornament for men in poverty is self - restraint. If they 
were to pass beyond the bound of their stetns and lose their 
self -restraint, their village will revile their race , 

( -42 ) 
243. எந்நிலத்து வித்திடினுங் காஞ்சிரங்காழ் தெங்காகா 

தென்னாட் டவருஞ் சுவர்க்கம் புகுதலாற் 
றன்னாற் னாகு மறுமை வடதிசையுங் . 
கொன்னாளர் சாலப் பலர். 


232 

நாலடியார் மூலமும் உரையும் . [ உரு -ஆம் 
இ - ள். எந்நிலத்து - எத்தன்மையதாகிய நிலத்தில் , வித்திடி 
னும் நட்டாலும் , காஞ்சிரம் - எட்டிமரத்தினது , காழ் - விதைகள் , 
தெங்கு ஆகா - தென்னைமரங்களாக முளையா , ( அதுபோல ) தெற்கு 
காட்டவரும் - தென்றிசையிற் பிறந்தவரும் , சுவர்க்கம் புகுதலால் - 
( அறிவுடைமையால் அறஞ் செய்து ) சுவர்க்கத்தில் புகுதலாலும் , 
வடக்குத் திசையும் - வட திசையிலும் , கொன் - ( நரகத்துக் கேது 
வாகிய ) அச்சந்தருஞ் செயல்களை , ஆளர் -விடாது செய்பவர் , பலர் 
ஆதலால் - பலருளராதலாலும் , தன் ஆற்றான் - ( ஒருவனுக்கு ) தன் 
செய்கையாலே , மறுமை - மறுமைப்பயன் , ஆகும் - உளதாம் . 

பொ - ரை . எத்தன்மையதாகிய நிலத்தில் நட்டாலும் எட்டி 
மரத்தினது விதை : ள் தென்னமரங்களாக முளையா; அதுபோலத் 
தென்றிசையிற் பிறந்தவரும் அறிவுடைமையால் அறஞ் செய்து 
சுவர்க்கத்தில் புகுதலாலும் வடதிசையிலும் நரகத்துக் கேதுவாகிய 
அச்சந்தருஞ் செயல்களை விடாது செய்பவர் பலருளராதலாலும் ஒரு 
வனுக்குத் தன் செய்கையாலே மறுமைப்பயன் உளதாம் . 

எந்தச் சாதியிற் பிறக்கினும் அவரவரியற்கை யறிவு மாறாதென் 
பது கருத்து . பிதிர் தேவதைகளது கருமங்களைச் செய்வார் தன்னை 
நோக்குதற்குரியதும் , நாகமிருப்பது மாதலால் தென்றிசையை யிழி 
வினதாகவும் , மங்கலகாரியங்கள் செய்வார் தன்னை நோக்குதற்குரிய 
தும் , போக பூமியிருப்பது மாதலால் வட திசையை உயர்வினதாக 
வுங்கொண்டார் . கொன் அச்சப்பொருளதாகிய இடைச்சொல் ; அது 
அச்சத்துக்கேதுவாகிய செயலின் மேலது . ஆற்று முதனிலைத் தொ 
ழிற்பெயர் . ஆதலால் என்னுஞ்சொல் எஞ்சியது . 

Whichever soil be it sown in , the nux vomica can never be 
come cocoanut. Eren men born in the South have reached 
heaven . It is himself that decides his future ; in the North too, 
there are many who deserve to go to hell , 

( 243 ) 
244 , வேம்பி னிலையுட் கனியினும் வாழைதன் 

றீஞ்சுவை யாதுந் திரியாதா மாங்கே 
யினந்தீ தெனினு மியல்புடையார் கேண்மை 
மனந்தீதாம் பக்க மரிது . 
இ - ள் , வாழை - வாழைக்காய் , வேம்பின் இலையுள் - வேப்பிலை 
யினுள் இருந்து , கனியினும் -பழுத்தாலும் , தன் நீ சுவை - தனது 
இயற்கையாகிய இனிய சுவை , யாதும் - சிறிதும், திரியாது - மாறாது , 


அதிகாரம் .] அறிவுடைமை. 

233 
ஆங்கே - அதுபோலவே , இயல்பு உடையார் - இயற்கையாகிய நல் 
லறிவுடையார் , இனம் - (தாம் சேர்ந்த ) இனம் , தீது எனினும் - தீய 
தாயினும் , கேண்மை - ( அவ்வினத்தினது ) நட்பினால் , மனம் - (தம் 
முடைய ) மனம் , தீது ஆம் பக்கம் - தீயதாகும் பட்சம் , அரிது - 


பொ - ரை . வாழைக்காய் வேப்பிலையினுள் இருந்து பழுத்தா 
லும் தனது இயற்கையாகிய இனியசுவை சிறிதும் மாறாது ; அது 
போலவே இயற்கையாகிய நல்லறிவுடையார் தாம் சேர்ந்த இனம் 
தீயதாயினும் அவ்வினத்து நட்பினால் தம்முடைய மனம் தீயதாகும் 
பட்சம் இலது . 

வாழை முதலாகுபெயர் ; மரத்தை யுணர்த்துகையில் தொழி 
லடியாகப் பிறந்த காரணப் பெயர் ; வாழ் பகுதி , ஐ வினைமுதற் 
பொருண்மை விகுதி . ஒரு வாழையி னடியினின்று கன்றுகளும் , 
அவை வளர்ந்தபின் அவற்றினடியினின்றும் மற்றும் கன்றுகளும் 
இடைவிடாது உண்டாதல்பற்றி அம் மரம் அப்பெயர்த்தாயிற்று . 
இயற்கையாகிய நற்குணமுடையார் தாஞ்சேர்ந்த தீயினத்தினால் 
குணம் வேறுபடாரென்பது கருத்து . 

Though ripened amidst margosa leaves , the plantain fruit 
docs not lose a whit of its sweet flavour. So , even if placed 
among evil associates, good men do not get corrupted by such 
friendship . 

(241 ) 
245. கடல்சார்ந்து மின்னீர் பிறக்கு மலைசார்ந்து 

முப்பீண் டுவரி பிறத்தலாற் றத்த 
மினத்தனைய ரல்ல ரெறிகடற்றண் சேர்ப்ப 
மனத்தனையர் மக்களென் பார் . 
இ - ள் எறி - ( அலைசளை ) எறிகின்ற , கடல் - கடலினது , தண் 
சேர்ப்ப - குளிர்ச்சியாகிய துறையையுடையானே , கடல்சார்ந்தும் - 
( நன்னிலம் உவரையுடைய ) கடலைச்சார்ந்திருந்தும் , இன் நீர் பிறக் 
கும் - அதில் இனிமையாகிய நீர்பிறக்கும் , மலைசார்ந்தும் - (உவரில் 
லாத ) மலையை ( உவர்நிலம் ) சார்ந்திருந்தும் , உப்பு ஈண்டு - அதில் 
உப்பாகிய சுவைமிகுந்த , உவரி பிறத்தலால் - உப்புநீர் பிறத்தலி 
னால் , மக்கள் என்பார் - மக்களென்று சொல்லப்படும் கல்வியறிவு 
டையார் , தம்தம்-தம்தம்முடைய, இனத்து - ( சேர்ந்த ) இனத்தினை , 
அனையர் அல்லர் - ஒத்தசெயலினரல்லர் , மனத்து - தம் மனத்தை , 
அனையர் - ஒத்த செயலினராவர் . 


நாலடியார் மூலமும் உரையும் . (உரு -ஆம் 
பொ - ரை . அலைகளை எறிகின்ற கடலினது குளிர்ச்சியாகிய 
துறையையுடையானே ! நன்னிலம் உவரையுடைய கடலைச்சார்ம் 
திருத்தும் அதில் இனிமையாகிய நீர் பிறக்கும் . உவர் இல்லாத மலை 
பை உவர் நிலம் சார்ந்தும் அதில் உப்பாகிய சுவைமிகுந்த உப்புநீர் 
பிறத்தலினால் மக்களென்று சொல்லப்படும் கல்வியறிவுடையார் தம் 
தம்முடைய சேர்ந்த இனத்தினை ஒத்த செயலினரல்லர் . தம் மன 
த்தை ஒத்த செயலினராவர் . 

மக்களெனல் கல்வியறிவுடையோரை யாதலால் அவரை வாளா 
மக்களென்பார் என்றார் . இக்குறி மாத்திரையாய் உவரியென்பது 
உப்புநீரை யுணர்த்தலால் உப்பீண்டென விசேடிக்கப்பட்டது , 
பனைக்கைக்கரி " என்பதுபோல , என்பாரென்பதில் படு விகுதி 
தொகுத்தலாயிற்று . சார்ந்தென்னும் வினையெச்சங்களுக்கு நன்னி 
லம் , உவர்நிலமென்னும் வினைமுதல்கள் எஞ்சிநின் றன . 

Though close by the sea , sweet waters spring up there ; 
on the hill side , most saltish waters gush out sometimes . So , 
O Lord of the dashing rea s cool shore ! men are not as their 
associates but are as their minds . 

( 215 ) 
246. பரா அரைப் புன்னை படுகடற் றண்சேர்ப்ப 

வொரா அலு மொட்டலுஞ் செய்பவோ நல்ல 
மரூஉச்செய் தியார்மாட்டுந் தங்கு மனத்தார் 
விரா அஅய்ச் செய்யாமை நன்று . 
இ - ள் . பராரை - பருத்த அரையையுடைய , புன்னை - புன்னை 
மரங்கள் , படு - உண்டாகின்ற , கடல் - கடலினது , தண் சேர்ப்ப 
குளிர்ச்சியாகிய துறையையுடையானே , யார்மாட்டும் - எல்லாரிடத் 
தும், நல்லமரூஉச்செய்து - மிக்கநட்பைச்செய்து , தங்கும்மனத்தார் - 
( அந் நட்பில் ) நீங்குதலில்லாத மனமுடைய அறிவுடையார் , ஒரா 
லும் - ( கட்டாரிடத்து ஒருமுறை ) பிரிதலையும் , ஒட்டலும் - ( பின் ) 
கூடுதலையும் , செய்பவோ - செய்யார் , ( ஆதலால் ) விராய் - ( ஒருவரோடு 
ஆராயாமல் மனம் ) கலந்து , செய்யாமை . நட்புச் செய்யாமையே , 
நன்று - நன்மையைத் தருவது . 

பொ - ரை, பருத்த அரையையுடைய புன்னை மரங்கள் உண் 
டாகின்ற கடலின துகுளிர்ச்சியாகிய துறையையுடையானே ! எல்லா 
ரிடத்தும் மிக்க கட்பைச்செய்து அந் நட்பில் நீங்குதலில்லாத மன 
முடைய அறிவுடையார் நட்டாரிடத்து ஒருமுறை பிரிதலையும் பின் 


அதிகாரம் .] அறிவுடைமை . 

235 
கூடுதலையும் செய்யார் , ஆதலால் ஒருவரோடு ஆராயாமல் மனம் 
கலத்து நட்புச்செய்யாமையே நன்மையைத் தருவது . 

மரூஉ இம்முதனிலை திரிந்த தொழிற்பெயர் அளபெடையால் 
மருவுதலென்னும் பொருள்பட நின்ற சொல்லிசையளபெடை ; 
இதனை ஆடூஉ , மகடூஉ என்பனபோல இயற்கையளபெடை யென் 
பாருமுளர் . விராஅ அய் இவ்வினை யெச்சத்தில்வந்த அளபெடை 
செய்யுளிசை நிறைக்கவந்தது ; ஆகாரம் நான்குமாத்திரை யளபெடா 
விடின் வெண்பாவில் வரப்பெறாத ஆசிரியத்துக்குரிய நேரொன் 
றாசிரியத்தளையாய்ச் செப்பலோசை குன்றுமா றறிக . பிரிதலுங் 
கூடுதலுஞ் செய்யாமல் யாவரிடத்தும் தங்குமனத்தார் ஒருவரை 
ஆராயாமல் நட்புக் கொண்டபின் அவர் தீயோராயிருப்பின் அந் 
நட்புத் தீங்கு தருதலால் விராய்ச்செய்யாமை நன்று என்றார் . பாரா 
ரை மரூஉ . ஒரால் ஆலீற்றுத் தொழிற்பெயர் . 

O Lord of the cool shore where abonnd the prinnai trees of 
inimense size ! Good men who make friends with all , do not 
once aroid them and at another time become intimate with 
them . So it is good not to make friends without forethought. () 
247. உணர வுணரு முணர்வுடை யாரைப் 

புணரிற் புணருமா மின்பம் -- புணரின் 
றெரியத் தெரியும் தெரிவிலா தாரைப் 
பிரியப் பிரியுமா நோய் . 

உணர - ( எல்லா நூற்பொருள்களையும் ) அறியும்படி , 
உணரும் - ஆராயும் , உணர்வு உடையாரை கூரறிவுடை யாரிடத்து , 
புணரின் - நட்புச்செய்தால் , இன்பம் புணரும் - சுகம் சேரும் , தெரிய 
( நூற்பொருள்கள் ) விளங்கும்படி , தெரியும் - ஆராய்ந்தறியும் , தெரிவு 
இல்லாதாரை - அறிவில்லாதவரை , புணரின் - கூடுதலினின்றும் , பிரி 
ய - பிரிவதினால் , நோய்- துன்பம் , பிரியும் - நீங்கும் . 

பொ - ரை . எல்லா நூற்பொருள்களையும் அறியும்படி ஆராயும் 
கூரறிவுடையாரிடத்து நட்புச்செய்தால் சுகம் சேரும் . நூற்பொருள் 
கள் விளங்கும்படி ஆராய்ந்தறியும் அறிவில்லாதவரைக் கூடுதலினின் 
றும் பிரிவ தினால் துன்பம் நீங்கும் . 

இன்பமாவது உணர்வுடை யாரை ஒருவன் கூடுவானாயின் 
அவனுக்கு அவரால் கூறப்படும் நூற்பொருள்களைக் கேட்பதினாலா 
கும் இன்பமேயன்றி அவரோடு சேர்க்கையால் வரும் நல்லொழுக்க 


இ. -ள் . 


- 


236 

நாலடியார் மூலமும் உரையும் . ( உரு - ஆம் 
த்தாலும் , பிறரால் பழிக்காமையாலும் உண்டாகு மின்பமுமாம் . 
துன்பமாவது தெரிவிலாதாரைக் கூடுவானாபின் அவராற்கூறப்படும் 
பயனில் சொல்முதலியன கேட்பதினாலுண்டாகும் துன்பமேயன்றி 
அவரோடு சேர்க்கையால்வரும் தீயொழுக்கத்தாலும் , பிறராற் கூறப் 
படும் பழிப்பினாலும் வருந்துன்பமுமாம் . பின்னுள்ள புணரினென்ப 
தில் புணர் முதனிலைத் தொழிற்பெயர் ; இன் நீங்கற்பொருளதாகிய 
ஐந்தனுருபு . இது சொற்பொருட் பின்வருநிலை . 

Make friendship with the great ones who are profound in 
their wisdom , and joy joins you . Instead of making friendship 
with men who are deroid of wisdom and understanding, it 
you part from them , pain parts from you . 

( 247 ) 
248. நன்னிலைக்கட் டன்னை நிறுப்பானுந் தன்னை 

நிலைகலக்கிக் கீழிடு வானு நிலையினு 
மேன்மே லுபர்த்து நிறுப்பானுந் தன்னைத் 
தலையாகச் செய்வானுந் தான் . 
இ - ள் . நல் நிலைக்கண் - நன்மையாகிய நிலையில் , தன்னை நிறுப்பா 
லும்-தன்னை நிறுத்தவல்லவனும் , தன்னை நிலை கலக்கி-தன்னை நன் 
னிலையினின்று தவறுதல் செய்து , கீழ் இடுவானு ம்- தீய நிலைமையில் 
இருத்தும் மெல்லியனும் , நிலையினும் - நன்னிலையினின்றும் , மேல் 
மேல் - மேலு மேலும் , உயர்த்து நிறுப்பானும் - உயரச்செய்து நிறுத்த 
வல்லவனும் , தன்னைத் தலையாக - தன்னை ( யாவரினும் ) முதன்மை 
யுள்ளவனாக , செய்வானும் - செய்யவல்லவனும் , தான் - தானே ஆம் . 

பொ - ரை . நன்மையாகிய நிலையில் தன்னை நிறுத்த வல்லவனும் , 
தன்னை நன்னிலையினின்று தவறுதல் செய்து தீயநிலைமையில் இருத் 
தும் மெல்லியனும் , நன்னிலையினின்றும் மேலு மேலும் உயரச் 
செய்து நிறுத்த வல்லவனும் , தன்னை யாவரிலும் முதன்மையுள்ளவ 
னாகச் செய்யவல்லவனும் தானே ஆம் . 

நன்னிலைமையில் தன்னை நிறுத்தல் முதலிய மூன்றுக்கும் கன் 
முயற்சியும் , கீழிடுதலுக்கு அஃதில்லாமையும் காரணமாயினும் அவ 
ர்றை அறிந்து செய்தலும் செய்யாது தவிர்தலும் தானாதலால் அவன் 
மேல்வைத்துக் கூறினார் . உயர்த்து இறந்தகால வினையெச்சம் ; தன் 
வினை பிறவினை யிரண்டிற்கும் பொதுவாயினும் பிறவினைக்குரியதாய் 
நின்ற உயர் பகுதி , த் சந்தி , த் இறந்தகால இடைநிலை , உ வினை 
யெச்சவிகுதி; பிறவினைப்படுத்தும் துவ்விகுதிபெற்றால் - உயர்த்து 


அதிகாரம் . ] அறிவுடைமை. 

287 
என்பது முதனிலையாகி உயர்த்தி எனவரும் . கீழ் , தலை பன்பாகு 
பெயர். 

Ho that establishes a man in good , he that disturbs him 
and hurls him down , he that more and more exalts him and 
establisres him , and he that makes him the foremost ( of men ) 
is Hiniself . 

( 248 ) 
249 கரும் வரிசையாற் கல்லாதார் பின்னும் 

பெருமை யுடையாருஞ் சேற - லருமரபி 

னாத மரற்று மொலிகடற் றண்சேர்ப்ப 
பேதைமை யன்ற தறிவு . 
ஈள் . அருமரபின் - அருமையாகிய முறைமையினால் , ஓதம் . 
அலைகள் , அரற்றும் - இரையின்ற , ஒலிகடல் - ஒலிக்கின்ற கடலினது , 
தண்சேர்ப்ப - குளிர்ந்த துறையையுடையானே , கருமவரிசையால் : 
( முன்செய்த ) வினைகளினது முறையால் , கல்லாதார் பின்னும் கல்வி 
யறிவில்லார் பின்னும் , பெருமை உடையாரும் - பேரறிவுடையாரும் , 
சேறல் - சென்றுயிர்வாழ்தல் , பேதைமை அன்று - அறிவின்மையா 
லன்று , அது - பின்செல்லல் , அறிவு - அறிவினாலாம் . 

போ - ரை . அருமையாகிய முறைமையினால் , அலைகள் இரைகி 
ன்ற ஒலிக்கின்ற கடலினது குளிர்ந்த துறையையுடையானே ! முன் 
செய்த வினைகளினது முறையால் கல்வியறிவில்லார்பின்னும் பேரறி 
வுடையாரும் சென்றுயிர்வாழ்தல் அறிவின்மையாலன்று ; பின் செல் 
லல் அறிவினாலாம் , 

கரும வரிசை யென்றது நல்வினை தீவினை யிரண்டும் செய்யப் 
பட்ட முறை பிறழ்ந்து வராமையை . பெருமையுடையார் தாம் கல் 
லாதார் பின் சென்று உயிர் வாழ்தற்குக் காரணம் முன் செய்த 
தீவினைப்பயனென நன்குணர்வாராதலின் அதனைப் பேதைமையன் 
றென்ற மாத்திரையி னமையாது அறிவு என்றுங் கூறினார் . ஓதம் 
இருவினை கள்போலச் சிறிதும் பிறழாமல் முறையாக வருதல்பற்றி 
அருமாபினென விசேடிக்கப்பட்டது . ஒலி வினைத்தொகைக் குறிப் 
பாதலால் ககாமிகா தியல்பாயிற்று . இஃது விசேடியத்தி னியல் 
புணர்த்தி நின்ற விசேடணம் . அது பெயராயின் ஒலிக்கடலெனக் 
ககாமிக்கு நிற்கும் . 

O Lord of the cool shore of the sounding sea where for 
ages billows have been roaring ! In the course of their affairs, 
if uren great men follow after the unlearned , that is not folly 
but wisdom. 

(229 ) 


238 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ உசு - ஆம் 


250. கருமமு முள்படாப் போகமும் துவ்வாத் 

தருமமும் தக்கார்க்கே செய்யா - வொருநிலையே 
முட்டின்றி மூன்று முடியுமே லஃதென்ப 
பட்டினம் பெற்ற கலம் . 
இ - ள் . கருமமும்- (பொருளடைதற்குக்காரணமாகிய ) முயற்சிக் 
கும் , உள்படா - உள்ளாகி கடந்து , போகமும்- ( தேடிய பொருளால் ) 
சுகங்களையும் , துவ்வா - அதுபவித்து , தருமமும்- (ஈகையாகிய ) அறத் 
தையும் , தக்கார்க்கே - நல்லவர்க்கே , செய்யா- செய்து , முட்டு இன்றி - 
குறைவுபாடில்லாமல் , மூன்றும் - இம் மூன்று செயலும் , ஒரு நிலையே 
ஒருதன்மையனவாகவே , முடியுமேல் - ( ஒருவன் ) நிரம்புவானாயின் , 
அஃது - அக் நிரம்புதல் , பட்டினம் - (தூரதேசங்களுக்குச் சென்று 
மீண்டு ) பட்டினத்தை , பெற்றகலம் அடைந்தமரக்கலமாம் , என்ப . 
என்று ( அறிவுடையோர் ) சொல்லுவர் . 


பொ - ரை . பொருளடைதற்குக் காரணமாகிய முயற்சிக்கும் 
உள்ளாகி நடந்து , தேடிய பொருளால் சுகங்களையும் அதுபவித்து , 
ஈகையாகிய அறத்தையும் நல்லவர்க்கே செய்து , குறைவுபாடில்லா 
மல் இம் மூன்று செயலும் ஒரு தன்மையனவாகவே ஒருவன் நிரம்பு 
வானாயின் , அந் நிரம்புதல் . ஏ தேசங்களுக்குச் சென்று மீண்டு பட் 
டினத்தை அடைந்த மரக்கலமாம் என்று அறிவுடையோர் சொல்லு 


வர் . 


கருமமென்பத னீற்றில் நான்கனுருபு தொகுக்கப் பட்டது . 
முயற்சிக்கு உள்ளாகி நடத்தலாவது முடிவு பெறும்வரையும் சோம் 
பியிராமல் அதனைச் செய்து முடித்தல் . ஒரு தன்மையன வாகுதல் 
கருமத்துக்கு உள்படல் , போகத்தை உண்ணல் , தக்கார்க்குத் தரு 
மத்தைச் செய்தலாகிய மூன்றும் ஒன்றினொன்று குறைவுபாடின் 
மை . முடிதலி னருமை நோக்கி அதனைப் பட்டினத்தைக் கல 
மடைத லென்றார் . தான் வலியனா யிருந்து மற்ற இரண்டையும் 
நடத்த வேண்டுதலின் போகத்தைத் துவ்வலும் அவற்றோ டெண் 
ணப்பட்டது . ஏ இரண்டில் முன்னது பிரிநிலை ; பின்னது தேற்றம் . 

If a man has done all works , enjoyed all pleasures , and 
lube deeds of charity to worthy men : if thsre there he , in 
this one state , has accomplished unchecked , of him men say that 
is a slip that has gained the haven, 

( 250 ) 


அதிகாரம் . ) 


அறிவின்மை. 


139 


Chapter XXVI -- Ignoranoe . 
26 - ஆம் அதிகாரம் : அறிவின்மை . 
அஃதாவது உண்மை யறிவிலனாகுதலை உணர்த்துவது . அறிவு 
டைனம அறிவின்மையாகிய இரண்டும் தங்காரியமாகிய நற்செயல் , 
தீச்செயல்களின் மேல் நின்றன . அதிகார முறைமை கூறாமலே 
விளங்கும் . 
251. நுண்ணுணர் வின்மை வறுமை யஃதுடைமை 

பண்ணப் பணைத்த பெருஞ்செல்வ- மெண்ணுங்கால் 
பெண்ணவா யாணிழந்த பேடி யணியாளோ 
கண்ணவாத் தக்க கலம் . 
இ - ள் . எண்ணுங்கால் - ஆராயின் , நுண் உணர்வு - கூரறிவு , 
இன்மை - ( ஒருவன் ) இலனாகுதல் , வறுமை -வறுமையாம் , அஃது 
உடைமை - அக் கூரறிவை யுடையனாகுதல் , பண்ண - தேடுவதினால் , 
பணைத்த -மிகுந்த , பெரு செல்வம் - பெருமையைத்தருஞ் செல்வமாம் , 
பெண் -பெண் தன்மையை, அவாய் - விரும்பி , ஆண் - ஆண் தன்மையை , 
இழந்த - ( அவ்வவாவிய வளவு ) நீங்கிய , பேடி - பேடியானவள் , கண் - 
(பார்ப்பவருடைய ) கண்கள் , அவாத்தக்க-விரும்பத்தகுந்த , கலன் 
ஆபரணங்களை , அணியாளோ -- (தன்முயற்சியால் ) அணிந்துகொள் 
ளாளோ ? அணிந்துகொள்வள் , ( ஆதலால் ) பொருளுடைமை செல்வ 
மும் , அஃதில்லாமை வறுமையுமாகா . 

பொ - ரை . ஆராயின் கூரறிவு ஒருவன் இலனாகுதல் வறுமையா 
ம் . அக்கூரறிவை யுடையனாகுதல் தேடுவதினால் மிகுந்த பெருமை 
யைத்தருஞ் செல்வமாம் . பெண் தன்மையை விரும்பி ஆண் தன்மை 
யை அவ்வவாவிய வளவு நீங்கிய பேடியானவள் பார்ப்பவருடைய 
கண்கள் விரும்பத்தகுந்த ஆபரணங்களைத் தன் முயற்சியால் அணி 
ந்து கொள்ளாளோ ? அணிந்து கொள்வள்; ஆதலால் பொருளுடைமை 
செல்வமும் அஃதில்லாமை வறுமையுமாகா . 

ஈற்றில் தந் துரைத்தன இசையெச்சம் . அவாவுதலும் இழத்த 
லும் இலக்கணை . அவாய் இறந்தகால வினையெச்சம் . அவாவ என் 
னும் வினையெச்சம் ஈறு தொகுக்கப்பட்டது . நுண்ணுணர்வில்லாத 
போது பொருட்செல்வம் பயன்படுதலின்றிக் கழிகின் றமையாலும் , 
அவ்வுணர்வுடைமை நிலையுடையதாகி இருமையின்ப விளைவுகளைத் 
தருதலாலும் அதனைப் பெருஞ்செல்வம் என்றார் . 


240 நாலடியார் மூலமும் உரையும் . [ உசு - ஆம் 

Want of keen perception is poverty ; and the possession 
of it is a very great and abandant wealth . When one con 
siders, will not a hermaphrodite, more woman than man , adorn 
herself with jewels that are pleasing to the eyes. ( 251) 
252. பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் பாடழிக் 

தல்ல லுழப்ப தறிதிரேற் றொல்சிறப்பி 
னாவின் கிழத்தி யுறைதலாற் சேராளே 
பூவின் கிழத்தி புலந்து . 

* . ஆன்ற நிறைந்த , பல்கேள்வி - பலவகையாகிய கேள்வி 
களினால் ஆம் , பயன் உணர்வார் - பயனுணர்ந்த புலவர் , பாடு அழிந்து 
( பொருளின்மையால் ) பெருமை கெட்டு , அல்லல் உழப்பது- துன்பப் 
படுதற்குக் காரணத்தை , அறிதிரேல் - ( உலகீர் ) அறிந்துகொள்ள 
வேண்டின் , தொல் - படைப்புத் தொடங்கிவரும் , சிறப்பின் - சிறப் 
பினையுடைய , நாவின் கிழத்தி - ( கற்பவருடைய ) நாலில் வசிப்பதற் 
குரிய சாச்சுவதி , உறைதலால்- (அவரிடத்து) வசிப்பதினால், பூவின் 
கிழத்தி - செந்தாமரை மலரில் வசிக்கும் திருமகள் , புலந்து - ( அவ 
சோடு ) பிணங்கி , சேராள் - சோமாட்டாள் . 

பொ - ரை . நிறைந்த பலவகையாகிய கேள்விகளினால் ஆம்பய 
னுணர்ந்த புலவர் பொருளின்மையால் பெருமை கெட்டுத் துன்பப்படு 
தற்குக் காரணத்தை உலகீர் ! அறிந்துகொள்ளவேண்டின் , படைப் 
புத் தொடங்கிவரும் சிறப்பினையுடைய கற்பவருடைய நாவில் 
வசிப்பதற்குரிய சாச்சுவதி அவரிடத்து வரிப்பதினால் செந்தாமரை 
மலரில் வசிக்குக் திருமகள் அவ்ரோக பிணங்கிச் சேமாட்டாள் . 

நாவின் கிழத்தி உறைதற்குக் காரணம் கேள்விப்பயனுணர்வார் 
நன்கு பாராட்டுத லாதலால் பூவின் கிழத்திக்குத் தன்மருகியைப் 
பாராட்டுவாசோடு புலலி யுண்டாயிற் றென்க . அறிதிர் முன்னிலைப் 
பன்மை எதிர்காலமுற்று ; காலங்காட்டுவது தகா இடைநிலை. எனி 
லென்பதன் மரூஉ ஆகிய எலென்பது தான் சார்ந்த வினைமுற்றை 
வினையெச்சமாக்கு மியல்புள்ளது . இது தற்குறிப் பேற்றவணி . 

You see persong of varied learning of great excellence 
are degraded and subject to much misery. As the Lady of 
the tongne ( goddess of learning) of ancient renown abides 
with them , the Lady of the flower ( the goddoss of wealth ) is 
jealous and approaches not. 

( 252 ) 


அதிகாரம் .] அறிவின்மை . 

241 
253. கல்லென்று தந்தை கழற வதனையோர் 

சொல்லென்று கொள்ளா திகழ்ந்தவன் -- மெல்ல 
வெழுத்தோலை பல்லார்முன் னீட்ட விளியா 
வழுக்கோலைக் கொண்டு விடும் . 
இ - ள் . கல் என்று- ( கல்வியை ) கற்றுக்கொளென்று , தந்தை - 
பிதா , கழற - சொல்ல , அதனை - அச்சொல்வை , ஓர்சொல் என்று 
ஒப்பற்ற சொல்லென்று , கொள்ளாது - ஏற்காமல் , இகழ்ந்தவன் 
( இளமையில் ) அவமதித்தவன் , பல்லார்முன் - பலர்முன்பு, எழுத்து 
ஒலை- ( எழுதிய ) எழுத்தை யுடைய ஓலையை , மெல்ல நீட்ட - (தந்தை ) 
மெள்ளக் கொடுத்ததினால் , இளியா- ( அவனை ) இழித்துப்பேசி , வழு - 
( காயமாகிய ) குற்றத்தைத்தரத்தக்க, கோவை - தடியை , கொண்டு 
விடும் - ( கையில் ) கொள்ளாமலிரான் . 

Gu : - ரை . கல்வியைக் கற்றுக்கொனொன்று பிதாசொல்ல அச் 
சொல்லை ஒப்பற்ற சொல்லென்று ஏற்காமல் இளமையில் அவமதித்த 
வன் பலர் முன்பு எழுதிய எழுத்தையுடைய ஓலையைத் தந்தை மெள் 
ளக் கொடுத்ததினால் அவனை இழித்துப்பேசி , காயமாகிய குற்றத் 
தைத்தரத்தக்க தடியைக் கையிற் கொள்ளாமலிரான் . 

கல்லென்பது ஆட் விகு திகெட்ட ஏவலொருமைமுற்று . எழு 
த்து தொழிலடியாகப் பிறந்த பெயர் .எழுதென்னும் முதனிலை செயப் 
படுபொருண்மை விகுதியாகிய ஐ புணர்ந்து கெட்டமாத்திரையில் 
பகுதி ஒற்றிரட்டி முடிந்தது ; இவ்வாறன்றித் தல் விகுதி புணர்ந்து 
கெட்ட மாத்திரையில் முதனிலை எழுத்தெனத் திரிந்தமையால் முத 
னிலை திரிந்த தொழிற் பெயரெனப்பட்டு , வரிவடி வினை உணர்த்த 
லால் தொழிலாகு பெயரெனினும் பொருந்தும் . கல்வியறிவில்லாத 
ஒருவன் தாய்தந்தையர்களை வழிபாடு செய்தலும் அறியானென்பது 
கருத்து . 

He who , when his father bade him learn, did not payileed 
to it bat disregarded it , when the father gently presents as 
written palm leaf before many men , will in wrath fetch a club 
( to knock him down ) . 

( 253 ) 
254. கல்லாது நீண்ட வொருவ னுலகத்து 

நல்லறி வாள ரிடைப்புக்கு - மெல்ல 
விருப்பினு நாயிருந் தற்றே யிராஅ 
துரைப்பினு நாய்குரைத் தற்று . 

21 


242 நாலடியார் மூலமும் உரையும் . [ உசு - ஆம் 

இ - ள் . உலகத்து - உலகத்தில் , கல்லாது - ( நூல்களை ) கற்கா 
மல், நீண்ட ஒருவன் - வளர்ந்த ஒருவன் , நல் அறிவு ஆளர் - குற்ற 
மற்ற கல்வி யறிவையாளுதலுடையாரது , இடைப்புக்கு - சபையிற் 
புகுந்து , மெல்ல இருப்பினும் - ( அவர் பேசுதலை அறியமாட்டாமை 
யால் ) அடக்கமாக இருந்தானாயினும் , நாய் இருந்ததே அற்று - ( அவ 
னிருப்பு ) நாயிருப்பதேபோலும் , இராது - அடக்கமில்லாமல் , உரை 
ப்பினும் - ( ஏதேனுமொன்றை ) பேசுவானாயினும் , நாய்குரைத்தது 
எ அற்று - ( அப் பேசுதல் ) நாய் குரைப்பதேபோலும் . 

பொ - ரை . உலகத்தில் நூல்களைக் கற்காமல் வளர்ந்த ஒரு 
வன் குற்றமற்ற கல்வியறிவை யாளுதலுடையாரது சபையிற் புகு 
ந்து அவர் பேசுதலை அறியமாட்டாமையால் அடக்கமாக இருந்தானா 
யினும் அவனிருப்பு நாயிருப்பதே போலும் . அடக்கமில்லாமல் ஏதே 
ஓமொன்றைப் பேசுவானாயினும் அப் பேசுதல் நாய்குரைப்பதே 
போலும் . 

கல்வி உலகத்தில் இன்றியமையாச் சிறப்பினதென்பதற்கு உல 
கத்து என்றும் , அவனுடைய வளர்ச்சியை இழித்தற்கு நீண்ட என் 
றும் , அவன் மக்களோடெண்ணப்படா னென்பதற்கு பாய் என்றும், 
அவனிருப்பு அச் சபையின தழகைக் கெடுப்பதென்பதர்கு நாயிரும் 
தற்று என்றும் , உரைத்தல் பொருளில தும் அறிவுடையோர் செவி 
க்கு அருவருப்புள்ளது மென்பதற்கு நாய் தரைத்தற்று என்றுங் 
கூறினர். பிரிநிலை ஏகாரத்தை இருந்ததென்பதோடும் , குரைத்த 
தென்பதோடுங் கூட்டுக . மெல்ல பண்படியாகப் பிறந்த உடன் 
பாட்டுக் குறிப்பு வினையெச்சம் . இது லகாத்துக்கு எகாம் போலி 
யாய் மெள்ள எனவும் வழங்கும் . 

When the man who has grown up without learning enters 
the assembly of wise men and sits still , it is as if a dog sat there ; 
when he , without sitting still , speaks , it is as if a dog barked ; 
255- புல்லாப் புன் கோட்டிப் புலவ ரிடைப்புக்குக் 

கல்லாத சொல்லுங் கடையெல்லாங் கற்ற 
கடாஅயினுஞ் சான்றவர் சொல்லார் பொருண்மேல் 
படாஅ விடுபாக் கறிந்து . 
இ - ள் . கடை எல்லாம் - கீழ்மக்களெல்லாரும் , புல் புல்லாத - 
புல்லறி வைப் பொருத்தாத , கோட்டி - சபையிலுள்ள , புலவரிடை - 
புலவர் நடுவில், புக்கு - ( தாமே ) சென்று , சல்லாத - கற்றுணராத 


அதிகாாம் . ) 


அறிவின்மை . 


243 


- 


வற்றை , சொல்லும் - எடுத்துச் சொல்லுவர் , சான்றவர் - அறிவால் 
நிறைந்த மேன்மக்கள் , கற்ற - தமக்குத் தெரிந்தனவற்றை , கடாயி 
னும் - (கீழ் மக்கள் ) வினாவினும் , பொருண்மேல் - அப்பொருளினி 
டத்து , படாமல் - ( அவரறிவு ) பொருந்தாமல் , விடுபாக்கு - நீங்கு 
தலை , அறிந்து - தாம் அறிந்திருக்கின்றமையால் , சொல்லார் - 
மௌனமாயிருப்பர் . 

Cun ரை . கீழ்மக்களெல்லாரும் புல் அறிவைப் பொருந்தாத 
சபையிலுள்ள புலவர் நடுவில் தாமே சென்று கற்றுணராதவற்றை 
எடுத்துச் சொல்லுவர் . அறிவால் நிறைந்த மேன்மக்கள் தமக்குத் 
தெரிந்தனவற்றைக் கீழ்மக்கள் வினவினும் அப்பொருளினிடத்து 
அவரறிவு பொருந்தாமல் நீங்குதலைத் தாம் அறிந்திருக்கின்றமை 
யால் மௌனமாயிருப்பர் . 

புல்லாப்புல் என்பதைப் பின் முன்னாக நிறுத்தி உரைக்க . 
அவையிலுள்ளாரது புன்மை புல்லாமைகளை அவையின் மேலேற்றி 
யது ஓர் மரபுவழுவமைதி . புன்மை என்றது கல்வியறிவின்மையை 
கடா அயின் என்னும் வினையெச்சத்தின் அளபெடை தானில்லா 
விடினுஞ் தளைகெடாமையால் செய்யுளிசை நிறைக்க வந்ததன்று ; 
அளபெடையின்றியும் கடாயினென்பது வினையெச்சமாய் நிற்றலின் 
சொல்லிசை நிறைக்க வந்தது மன்று ; ஆதலின் இன்னிசை யான 
பெடையாம் . மற்றொன்று செய்யுளிசை யளபெடை . விடு பாக்கு 
என்பதில் பாக்கீறு தொழிற்பெயர் விகுதிப் பொருள் பட நின்றது . 
அஞ்சுதும் வேபாக்கறிந்து ” என்பதிலும் அப்பொருள்படலறிக . நீர் 
உறங்குவானேன் , அவர் நடப்பானேன் என மற்ற வான் பானீறும் 
அப் பொருள்ன வாதல் காண்க . 

All base men will themselves enter the assembly of tho 
great ones where meanness is unknown , and blabber illiterate 
rubbish . The rise ner , even when questioned on things they 
have a knowledge of , keep silence knowing that the attention 
( of the questionurs ) will not be fixed on what they might sage 
256. கற்றறிந்த நாவினார் சொல்லார்தஞ் சோர்வஞ்சி 

மற்றைய ராவார் பசர்வர்- பனையின்மேல் 
வற்றிய வோலை கலகலக்கு மெஞ்ஞான்றும் 
பச்சோலைக் கில்லை பொலி . 


செவிக்கு . 
244 நாலடியார் மூலமும் உரையும் . [உசு - ஆம் 

இ - ள் . எஞ்ஞான்றும் - எந்நாளிலும் , கற்று - ( பல நூல்களை 
யும் ) கற்று , அறிந்த - ( அவற்றின் பொருள்களை ) உணர்ந்த, நாவி 
னார் - (பிறர்க் கறிவுறுத்தும் ) சொல்லாற்றலுடையார் , தம் சோர்வு 
அஞ்சி - தம் மறதியை அஞ்சி ,சொல்லார் - (உரைக்கப்படும் பொரு 
ளைமுன் உள்ளத்தமைக்காமல் ) சொல்லமாட்டார் , மற்றையர் ஆவார் - 
கற்றறியாதவர் , பகர்வர் - ( பலவற்றை எடுத்து ) சொல்லுவர் , பனை 
யின் மேல் - பனைமரத்தில் , வற்றிய ஒலை 

ஈரமில்லாத , ஒலைகள், 
கலகலக்கும் - கலகலவென்றொலிக்கும் , பச்சோலைக்கு - பசுமையா 
கிய ஓலைகளுக்கு , ஒலி இல்லை - ஒலித்தலில்லையாம் . 

போ - ரை . எந்நாளிலும் பல நூல்களையும் சுற்று அவற்றின் 
பொருள்களை உணர்ந்து பிறர்க் கறிவுறுத்தும் சொல்லாற்றலுடை 
யார் தம் மறதியை அஞ்சி உரைக்கப்படும் பொருளை முன் உள்ளத் 
தமைக்காமல் சொல்லமாட்டார் . கற்றறியாதவர் பலவற்றை எடுத்து 
ச்சொல்லுவர் . பனைமரத்தில் ஈரமில்லாத ஓலைகள், கலகலவென்றொ 
லிக்கும். பசுமையாகிய ஓலைகளுக்கு ஒலித்தலில்லையாம் . 

சோர்வு யாவர்க்கும் ஓம்ப நிகழும் உயிர்க்குணமாகிய மறதி . 
நாக் கருவியாகு பெயராய்ச் சொல்லை யுணர்த்தியது . கலகலக்குமெ 
ன்னுமுற்றில் கலகல என்னும் பகுதி இரட்டைக் கிளவியாதலால் 
அதனைப் பிரிக்காது கொள்க . பச்சோலை என்பதில் பசுவென்னும் 
பண்படி தன்னொற்றிரட்டியது . 

Men of learned tongues speak not , fearing some slip ; 
other men speak out . On the Palmyra palm , dried - up leaves 
make a rustling noise ; but never the green leaf gives forth any 
sound . 

( 256 ) 
257. பன்றிக்கூழ்ப் பத்தரிற் றேமா வடித்தற்றா 

னன்றறியா மாந்தர்க் கறத்தா றுரைக்குங்கால் 

குன்றின் மேற் கொட்டுந் தறிபோற் றலை தகர்ந்து 
இ - ள். நன்று - ( தம்முயிர்க்கு ) நன்மை தருவதனை , அறியாத 
மாந்தர்க்கு - உணரமாட்டாத மக்களுக்கு , அறத்து ஆறு - அறத்தி 
னது பயன்களை , உரைக்குங்கால் - சொல்லுகையில் , ( அச்சொற் 
றொடர்கள் ) குன்றின்மேல் - மலையின் மேல் , கொட்டும் - கடாவப் 
படும் , தறிபோல் - ( மரத்தாற் செய்யப்பட்ட ) முளை கூர் சிதைவது . 
போல , தலைதகர்ந்து - தம்தலை சிதைந்து, சென்று இசையா ஆகும் . 


அதிகாரம் .] அறிவின்மை . 

245 
போய்ப் பொருந்தாதன ஆகின்ற , செவிக்கு - ( அவரது ) காதுகளுக்கு , 
( அவ்வுரைத்தல்) பன்றி - பன்றிகளினது , கூழ் - கூழை வார்ப்பதற் 
தரிய , பத்தரில் - சிறு தொட்டியில் , தேமா - மதுரமாகிய மாங்கனி 
களை , வடித்தால் அற்று - பிழிந்தாற்போலும் . 
GUI 

- ரை . தம்முயிர்க்கு நன்மை தருவதனை உணரமாட்டாத 
மக்களுக்கு அறத்தினது பயன்களைச் சொல்லுகையில் அச்சொற் 
ருெடர்கள் மலையின் மேல் கடாவப்படும் மரத்தாற் செய்யப்பட்ட 
முளை கூர்சிதைவதுபோலத் தம் தலை சிதைந்துபோய்ப் பொருந்தா 
தன ஆகின்ற அவரது காதுகளுக்கு அவ்வுரைத்தல் பன்றிகளினது 
கூழை வார்ப்பதற்குரிய சிறுதொட்டியில் மதுரமாகிய மாங்கனிகளை 
ப்பிழிந்தாற்போலும். 

தலை என்றது சொற்றொடரி னீற்றெழுத்தை . தேமாவடித்தற் 
றென்ற வுவமையால் சொற்றொடரி னருமையும் பெருமையும் கெட் 
டுப் பயன்படா என்பதுபெற்றாம்.பின்னதாதலால் பயன் ஆறு எனப் 
பட்டது . தறி முதனிலைத் தொழிலாகுபெயர் : ஆகுமென்னும் பெய 
பெச்சம் செவி என்னும் நிலப்பெயர்கொண்டது . 

Expounding the way of virtue to men who know not the 
good is like mnshing up swect mangoes in a pig s food - trough ; 
like it wouden peg driven in on the side of a hill , the teaching 
Loses its point and does not enter into their ear. 

( 257 ) 
258. பாலாற் கழீஇப் பலநா ளுணக்கினும் 

வாலிதாம் பக்க மிருந்தைக் கிருந்தன்று 
கோலாற் கடாஅய்க் குறினும் புகலொல்லா 
நோலா வுடம்பிற் கறிவு . 
இ - ள் . பலநாள் - எண்ணிறந்தநாள் , பாலால் 

பாலினால், 
கழீஇ - கழுவி , உணக்கினும் - உலர்த்தினாலும் , வாலிது ஆம் பக்கம் - 
வெண்மையுடையதாகின்ற தன்மை , இருந்தைக்கு - கரிக்கு , இருந் 
தது அன்று - இருந்தது இல்லை , ( அதுபோல ) நோலாத - ( கல்வி 
யறிவு பெறுதற்கேற்ற ) அறத்தைச் செய்யாத , உடம்பிற்கு - ஒருவ 
னுக்கு , கோல : ல் - கோலினால் , கடாய் - ( அவன் காதில் ) கடாவித் 
தொளை செய்து , அறிவு - அறிவை விளக்கும் பொருள்களை , கூறி 
னும் - சொல்லினும் , புகல் ஒல்லா ( அவை) புகுதல் இசையா . 

பெர - ரை . எண்ணிறந்த நாள் பாலினால் கழுவி உலர்த்தினா 
லும் வெண்மையுடையதாகின்ற தன்மை கரிக்கு இருந்தது இல்லை . 


246 நாலடியார் மூலமும் உரையும் . [ உசு -ஆம் 
அதுபோலக் கல்வியறிவு பெறுதற்கேற்ற அறத்தைச் செய்யாத ஒரு 
வனுக்குக் கோலினால் அவன் காதிற் கடாவித் தொளை செய்து 
அறிவை விளக்கும் பொருள்களைச் சொல்லினும் அவை புகுதல் 
சையா . 

சழீஇ கொல்லிசையளபெடை . மற்றது செய்யுளிசை யளபெ 
டை , பாலாற் கழுவுதல் கோலாற் கடாவுதலுக்கும் , உணக்கல் கூறு 
தலுக்கும் உவமையெனக் கொள்க . இருந்ததென்பதும் நோலாத 
வென்னும் எதிர்மறைப் பெயரெச்சமும் ஈறு தொகுத்தலும் , கூறி 
னென்பது முதல் குறுக்கலும் பெற்றன . இப்பெயரெச்சம் காரணப் 
பொருட்டாய்க் காரியமாகிய உடம்பைக் கொண்டது கூறுமறிவினை 
யுணருந்தன்மையில னாதலாகிய இழிவுபற்றி அறிவிலானை உடம் 
பென்றார் . இது திணைவழுவமைதி . வாலிது உரியடியாகப்பிறந்த 
குறிப்பு வினைப்பெயர் ; வால் - பகுதி , இ - சாரியை , து.ஒன்றன் 
படர்க்கை விகுதி . 

Though washed with milk for many days and dried , char 
coal cannot become white ; thougll drivey ill with a stick , know - 
ledge enters not the body that is not sanctified by penance. ( 258 ) 
259. பொழிந்தினிது நாறினும் பூமிசைதல் செல்லா 

திழிந்தவை காமுறூஉ மீப்போ - லிழிந்தவை 
தாங்கலந்த நெஞ்சினார்க் கென்னாகுந் தக்கார்வாய்த் 
தேன் கலந்த தேற்றச்சொற் றேர்வு . 
இ - ள் . பொழிந்து - ( தேனை ) சொரியா நின்று , இனிது நாறி 
ம் - நன்மணம் மணக்கினும் , பூ - மலரிடத்து , மிசைதல் - தே 
னுண்ணலுக்கு , செல்லாது - செல்லாமல் , இழிந்தவை - இழிந்த 
பொருள்களை , காமுறும் - விரும்பி உண்கின்ற , ஈப்போல - ஈயைப் 
போல , இழிந்தவை - இழிவாகிய கருத்துகள் , கலந்தகெஞ்சினார்க்கு 
பொருந்தியுள்ள மனமுடையார்க்கு , தக்கார் - மேன்மக்களுடைய , 
வாய் - வாயிலுண்டாம் , தேன் கலந்த - இனிமையுள்ள , தேற்றச் 
சொல் - தெளிவைத் தருஞ் சொற்களினது , தேர்வு - துணிவு , என் 
ஆகும் - யாது பயனைத்தரும் ? 

Cur ரை . தேனைச் சொரியாநின்று நன் மணம் மணக்கினும் 
மலரிடத்துத் தேனுண்ணலுக்குச் செல்லாமல் இழிந்த பொருள் 
களை விரும்பி உண்கின்ற ஈயைப்போல , இழிவாகிய கருத்துகள் 
பொருந்தியுள்ள மன்முடையார்க்கு மேன்மக்களுடைய வாயிலுண் 


னும் 


அதிகாரம் .] அறிவின்மை . 

247 
டாம் இனிமையுள்ள தெளிவைத்தருஞ் சொற்களினது துணிவுயாது 
பயனைத் தரும் ? 

இனிதென்னும் பண்படியாகப் பிறந்தபெயர் நறுமணத்துக்கா 
யிற்று.முன்னுள்ள இழிந்தவை இடக்கடாக்கல் , அவை பவ்வீ முதலி 
யவை . தக்காருடைய துணிவு அவர் சொல்லின்மே லேற்றப்பட் 
டது . வாயென வேண்டாது கூறியது அது தேன் கலந்த தேற்றச் 
சொல்லோடு பயிலும் சிறப்புணர்த்தற்கு . உயர்ந்தோருடைய சொல் 
தமக்குப் பயன்படாமையால் இழிந்தோர் கேட்க விரும்பாரென்பது 
கருத்து , 

Even as the fly that goes not to fecd on the flower that 
pours forth honey and breathes perfume, but justs after the 
impare things , to men whose minds are full of foul things , of 
hat use could be the lucid words of swectucss proceeding 
from the mouths of the worthy ? 

( 258 ) 
260. கற்றா ருரைக்குங் கசடறு நுண்கேள்வி 

பற்றாது தன்னெஞ் சுதைத்தலான்- மற்றுமோர் 
தன்போ லொருவன் முகநோக்கித் தானுமோர் 
புன்கோட்டி கொள்ளுமாங் கீழ் . 

ள் . கற்றார் - கற்றுவல்லோர் , உரைக்கும்- சொல்லுகின்ற , 
காடு - ( விபரீத ஐயங்களாகிய ) பழுது , அழம் - நீக்குதற்குக் காரண 
மாகிய , நுண்கேள்வி - கேட்டுணரத்தக்க நுட்பமாகிய பொருள, 
பற்றாது - (உறுதிப்பொருளென ) கொள்ளாமல் , தன் நெஞ்சு - தன் 
மனம் , உதைத்தலான் - அவமதித்து விடுதலால் , கீழ் - கீழ்மகன் , 
ஓர் தன்போல் - சிறுமையாகிய தன்னைப்போன்ற , ஒருவன் முகம் 
நோக்கி - ஒரு பேதையினுடைய முகத்தைப் பாராநின்று , தானும் - 
அறிவில்லாத தானும் , ஓர் புல்கோட்டி - ஒரு சிறு சபையை , மற்றும் 
கொள்ளும் - மேலும் அங்குக்கொள்ளுவான் . 

பொ - ரை . கற்று வல்லோர் சொல்லுகின்ற விபரீத ஐயங்க 
ளாகிய பழுது நீங்குதற்குக் காரணமாகிய கேட்டுணரத்தக்க நுட்ப 
மாகிய பொருளை உறுதிப்பொருளெனக் கொள்ளாமல் தன் மனம் 
அவமதித்து விடுதலால் , கீழ்மகன் சிறுமையாகிய தன்னைப்போன்ற 
ஒரு பேதையினுடைய முகத்தைப்பாராநின்று அறிவில்லாத தானும் 
ஒரு சிறு சபையை மேலும் அங்குக்கொள்ளுவான் . 


248 

நாலடியார் மூலமும் உரையும் . (உஎ - ஆம் 
பொருளினது நுண்மை கேள்விமே லேற்றப்பட்டது . உதைத் 
தல் அவமதித்தலை யுணர்த்தியது . நுண்கேள்வியை உணர்ந்துகொள் 
வதற்குரிய நல்லறிவில்லாமையால் கீழ்மகனெஞ்சுபற்றாது அவமதிப் 
பதாயிற்று . புள்கோட்டி கொள்ளுமென்றது இழிபொருளை எடுத் 
துப்பேசுதலை . மற்று வினைமாற்றுப் பொருளது . மற்றுமென்றவும் 
மை இறந்தது தழீஇயதிலும் , மற்றது அதனோடு இழிவு சிறப்பிலும் 
வந்தன . 

As the base man s mind does not allow him to imbibe the 
faultless and subtle teachings of the learned , lie looks in 
the face of some other one like himself and makes a low assem 
bly of his own .. 

( 260 ) 


Chapter XXVII - Profildless wealth . 


27 ஆம் அதிகாரம் : நன்றியில் செல்வம் . 
அஃதாவது தேடினானுக்கும் பிறர்க்கும் பயன்படாத செல்வத் 
தினியல்பைக் கூறுவது . தேடினானது நன்றி யின்மையாகிய குணம் 
அவன் செல்வத்தின்மே லேற்றப்பட்டது . அறிவிலான் தேடிய செல் 
வமே இங்கனமாதலால் இஃது அறிவின்மையின் பின் வைக்கப் 


பட்டது . 


261. அருகல தாகிப் பலபழுத்தக் கண்ணும் 

பொரிதாள் விளவினை வாவல் குறுகா 
பெரி தணிய ராயினும் பீடிலார் செல்வம் 
கருதுங் கடப்பாட்ட தன்று . 
இ - ள் அருகலது ஆகி - ( தம்மிடத்துக்கு ) அருகிலுள்ள தாய் , 
பல பழுத்தக் கண்ணும் - பலகனிகளைப் பழுத் திருப்பினும் , பொரி 
தாள் - பொரிந்த அடியையுடைய , விளவினை - விளமாத்தை , வாவல் - 
வௌவால்கள் , குறுகா - ( அக் கனிகளை யுண்ண விரும்பி ) நெருங்க 
மாட்டா , ( அதுபோல ) பெரிது அணியர் ஆயினும் - மிகுதியும் அரு 
கிலுள்ளவரா யிருப்பினும் , பீடு இலார்செல்வம் பெருமைக்குண மில் 
லாதவரது செல்வப்பொருள் , கருதும் - ( மானங்கெடாத இரப்போ 
ரால் ) கினைக்கப்படும் , கடப்பாட்டது - ஈகையுடையது , அன்று.அல் 
லதாம் . 

பொ - ரை . தம்மிடத்து அருகிலுள்ள தாய் பல கனிகளைப் பழு 
த்திருப்பினும் பொரிந்த அடியையடைய விளமரத்தை வௌவால்கள் 


அதிகாரம் . ] நன்றியில் செல்வம் . 

249 
அக்கனிகளை யுண்ணவிரும்பி நெருங்கமாட்டா . அதுபோல மிகுதி 
யும் அருகிலுள்ளவரா யிருப்பினும் பெருமைக்குண மில்லாதவரது 
செல்வப்பொருள் 

மானங்கெடாத இரப்போரால் நினைக்கப்படும் . 
ஈகையுடையது அல்லதாம் . 

அருகலது பண்படியாகப் பிறந்த ஒன்றன்படர்க்கைப் பெயர் ; 
அருகு பகுதி , அல் , அ சாரியை, து ஒன்றன்படர்க்கை விகுதி , உக 
பக்கேடு சந்தி . அருகலதாகி என்பதற்குக் குறைதலிலதாகி என 
உனரத்கலுமாய் ; அருகு முதனிலைத் தொழிற்பெயர் . உடையாரது 
ஈகைத்தொழில் அவர் செல்வத்தின்மே லேற்றப்பட்டது . ஒருவனு 
க்கு ஈகை தவிருந் தன்மையதன்றா தலால் அதனைக் கடப்பாட்டது 
என்றார் . தாளென்றது அரையை . 

Though it be close at hand and bear abundant fruit, the 
thorny wood -apple tree the bat approaches not ; though they be 
very close at hand , the wealth of the mean ones is not a thing 
to be counted upon . 

(201 ) 
262. அள்ளிக்கொள் வன்ன குறுமுகிழ வாயினுங் 

கள்ளிமேற் கைந்நீட்டார் சூடும் பூ வன்மையால் 
செல்வம் பெரிதுடைய ராயினுங் கீழ்களை 
நள்ளா ரறிவுடை யார் . 
இ - ள் . அள்ளிக்கொள்வது அன்ன - அள்ளிக்கொள்வதற்குத் 
தக்க அவ்வளவான , குறுமுகிழ ஆயினும் - சிறிய பேரரும்புகளையு 
டையனவாயினும் , சூடும் அன்மையால் - ( அவை ) அணிவதற்குரிய 
மலர்களல்லாமையால் , கள்ளிமேல் - கள்ளிகளின்மேல் , கைநீட்டார் - 
(பூவிருப்புள்ளார் அவ்வரும்பைப் பெறவேண்டி) கையை நீட்டார் , 
( அதுபோல ) செல்வம் - செல்வத்தை , பெரிது உடையர் ஆயினும் - 
மிகுதியாக உடையாராயினும் , கீழ்க ள - கீழ்மக்களை , அறிவு உடை 
யார் - நல்லறிவுடைய மேலோர் , நள்ளார் - ( அச்செல்வத்தைப்பெற 
வேண்டி ) நெருங்கார் . 

பொ - ரை . அள்ளிக்கொள்ளுதற்குத் தக்க அவ்வளவான சிறிய 
போரும்புகளையுடையனவாயினும் அவை அணிவதற்குரிய மலர்களல் 
லாமையால் கள்ளிகளின்மேல் பூவிருப்புள்ளார் அவ்வரும்பைப்பெற 
வேண்டிக் கையை நீட்டார் . அதுபோலச் செல்வத்தை மிகுதியாக 
உடையாராயினும் கீழ்மக்களை நல்லறிவுடைய மேலோர் அச்செல் 
வத்தைப் பெறவேண்டி நெருங்கார் . 


250 நாலடியார் மூலமும் உரையும் . [ உஎ .ஆம் 

கொள்வதென்பது ஒன்றன்படர்க்கை எதிர்காலத் தொழிற் 
பெடர் , அது ஈறுதொகுக்கப்பட்டது . முகிழ சினையடியாகப் பிறந்த 
பலவின் படர்க்கைக் குறிப்புவினைப்பெயர் . அள்ளிக்கொள்வதன்ன 
என்பது அருப்புகளி னளவின்மை குறித்து நின்றது . சூடும்பூ அன் 
மையாகிய இழிவைக் குறிப்பிக்கப் பறிப்பதற்குக் காரணமாகிய 
கைக்கீட்ட லொன்றையே கூறினர் . அறிவுடையாரென்றது மானங் 
கெடாத இரவலரை. 

Though it bears delicate round buds by the handful, they 
reach not their hand to kalli, as they are not flowers that they 
ean adorn themselves with ; however great their wealth may 
be , wise men do not inake friends with the mean ones , (212 ) 
263. மல்கு திரைய கடற்கோட் டிருப்பினும் 

வல்லூற் றுவரில் கிணற்றின் கட் சென்றுண்பர் 
செல்வம் பெரிதுடைய ராயினும் சேட்சென்றும் 
நல்குவார் கட்டே நசை . 
இ - ள் . மல்கு - பலவாக வருகின்ற, திரைய - அலைசளையுடைய , 
கடந்கோடு - கடற்கரையில் , இருப்பினும் - நீர் விருப்புள்ளோர் 
இருப்பாராயினும் , உவர் இல் - உப்பில்லாத , வல் ஊற்று- சிறுகச்சுரத் 
தலை யுடைய , கிணற்றின் கன்சென்று - ( தூரத்துள்ள ) சிறுகிணற்றி 
னிடத்துச்சென்று , உண்பர் - நீருண்பர் , ( அதுபோல ) செல்வம் 
பெரிது உடையர் ஆயினும் - தமக்கு அருகில் ( கீழ்மக்கள் ) செல்வம் 
மிகுதியாக உடையாராயிருப்பினும் , ( அவர்பாற் செல்லாமல் ) சேண் 
சென்றும் - நெடுந்தூரம் சென்றும் , நசை - ( அறிவுடையோர் இரக்க ) 
விரும்புதல், கல்குவார்கட்டே - ஈயும் மேன்மக்களிடத்தே ஆம் . 

பொ - ரை . பலவாக வருகின்ற அலைகளையுடைய கடற்கரை 
யில் நீர் விருப்புள்ளோர் இருப்பாராயினும் உப்பில்லாத சிறுகச்சுரத் 
தலையுடைய தூரத்துள்ள சிறு கிணற்றினிடத்துச் சென்று நீருண் 
பர். அதுபோலத் தமக்கு அருகில் கீழ்மக்கள் செல்வம் மிகுதியாக் 
உடையாராயிருப்பினும் அவர்பாற் செல்லாமல் நெடுந்தூரம் சென் 
றும் அறிவுடையோர் இரக்க விரும்புதல் ஈயும் மேன்மக்களிடத்தே 
டாம் , 


பொருளில் தந்துரைத் தனவெல்லம் உவமையாற்றலாலென்க . 
உம்மைகள் மூன்றில் முன்னைய இரண்டும் உயர்வு சிறப்பு ; பின்னை 
யது இழிவு சிறப்பு . ஏ பிரிதிலை . கட்டு இடமடியா கப்பிறந்த குறிப்பு 


அதிகாரம்.] நன்றியில் செல்வம் 

251 
முற்று . நல்குவார்கட்டு ஒற்றுமைப் பொருளதாகிய ஆறாம் வேற்று 
மைத் தொகைநிலை ; அவ்வாறாவது கட்டென்னுஞ்சொல்லின் முத 
னிலைகொண்டது . 

Thongh one may live on the shore of the sea with its multi 
tadinoas waver , he will go and drink at the well , with its foun 
tain of fresh water ; though they ( in the neighborhood ) are very 
wealthy, the desire (of the poor ) is towards men who give thongh 
these liso at a great distanee . 

( 265 ) 
264. புணர்கடல் சூழ் வை பத்துப் புண்ணியமோ வேறே 

யுணர்வ துடையா ரீருப்ப - வுணர்விலா 
வட்டும் வழுதுணையும் போல்வாரும் வாழ்வரே 
பட்டுந் துகிலு முடுத்து. 
இ - ள் . புணர் -இடையிலறாத , கடல்சூழ் - கடலாற்சூழப்பட்ட , 
வையத்து - பூமியில் , உணர்வது - ( எல்லா நூல்களையும் ) அறியும் 
அறிவை , உடையார் -உடைய மேன் மக்கள், இருப்ப - செல்வத்தைப் 
பெறும்படி ) இருக்க , உணர்வு இல்லாத - அவ்வறிவில்லாத , வட்டும் - 
உண்டையையும் , வழு துணையும் - கண்டங்கத் திரிச் செடியையும் ,, 
போல்வாரும் - ஒத்த கீழ்மக்களும் , பட்டும் - பட்டாடையையும் , துகி 
லும் - மெல்லிய ஆடையையும் , உடுத்து வாழ்வர் -உடுத்துக்கொண்டு 
வாழ்வுடையரா யிருக்கிறார் , ( ஆதலால் ) புண்ணியமோ - புண்ணிய 
மென்பதோ , வேறே - முறைபிறழ்வுடையதே ஆம் . 

பொ - ரை . இடையிலாத கடலாற் சூழப்பட்ட பூமியில் எல் 
லா நூல்களையும் அறியும் அறிவையுடைய மேன்மக்கள் செல்வத்தைப் 
பெறும்படி இருக்க , அவ்வறிவில்லாத உண்டையையும் கண்டங்கத் 
திரிச் செடிபையும் ஒத்த கீழ்மக்களும் பட்டாடையையும் மெல்லிய 
ஆடையையும் உடுத்துக்கொண்டு வாழ்வுடையரா யிருக்கிறார் ; ஆத 
லால் புண்ணிய மென்பதோ முறைபிறழ் வுடையதே யாம் . 

மேன்மக்கள் செல்வத்தை எதிர் நோக்கிக்கொண்டிருக்க , கீழ் 
மக்கள் எல்லாச் செல்வங்களையும் பெற்று வாழ்வதை நோக்கிச் செல் 
வத்துக்குக் காரணமாகிய புண்ணியத்தின் சிறப்பினது உண்மையை 
மறுத்து வேறெனப் பிறிதொன்றாகக் கூறுகின்றமையால் இது சிற 
ப்பவநுதி . கடல் இடையில் அறாமலிருத்தலால் அதற்குப் புணர் 
என்பது அடையாக வந்தது . இதுபற்றியே கடலுக்குப் புணரியென 
ப்பெயர் வழங்கும் . தாம் சொல்லிய சொல் புரளுதலால் வட்டும், 


272 நாலடியார் முல்மும் உரையும் . [உள் - ஆம் 
இரப்போர் தம்மிடத்துப் பெறவேண்டிய தொன்றை மிக வருந்திப் 
பெறவேண்டுதலால் , வழுதுணையும் கீழ்மக்களுக்கு உவமையாயின . 
ஓ உயர்வு சிறப்பு . முன்னுள்ள - தேற்றப்பொருளது ; பின்னது 
அசைநிலைப் 

பொருளது , இரக்கப்பொருள தெனினுமொக்கும் . 
உணர்வது உடையான் தொழிலைக் கருவியின்மே லேற்றிக் கூறப் 
படுவதாகிய வினையாலணையும் பெயர் ; ஒருவனுணர்தற்கு அறிவு கரு 
வியாதலாலென்க . 

In the world begirt by the sca , mcrit is qnite an indifferent 
thing ! men of understanding are ( to be vealthy ), and those of 
no understandig who are like palın tree tufts and brinjals, 
live prosperouely clad in silk and muslin . 

( 264 ) 
265. நல்லார் நயவ ரிருப்ப நயமிலாக் 

கல்லார்க்சொன் முகிய காரணம்- தொல்லை 
வினைப்பய னல்லது வேனெடுங் கண்ணாப் 
நினைப்பு வருவதொன் றில் . 
இ - ள் . வேல் வேல்போலும் , நெடுங்கண்ணாய் - நெடுமையா 
கிய கண்களையுடையாளே , நல்லார் - ( யாவர்க்கும் ) நல்லவராகி , நய 
வர் - (கற்குந்தோறும் ஏற்பொருள் தரும் ) இன்பமுடையார் , இரு 
ப்ப - பெருதவராயிருக்க , நயம் இல்லாத - அவ் வின்பமில்லாத , கல் 
லார்க்கு - மூடர்களுக்கு , ஒன்று - செல்வமாகிய ஓர்பொருள் , ஆகிய 
காரணம் உண்டாயிருக்கிற காரணம் , தொல்லை- முன் செய்த ; வினைப் 
பயன் - நல் வினையாகிய பயன் , அல்லது - அல்லாமல் , நினைப்ப - 
எண்ண , வருவது ஒன்று - ( அவ்வெண்ணத்தில் ) வருவதாகிய ஒரு 
காரணம் , இல் இல்லை . 


- 


போ - ரை . வேல் போலும் நெடுமையாகிய கண்களை யுடை 
யாளே ! யாவர்க்கும் நல்லவராகிக் கற்குந்தோறும் நூற்பொருள் 
தரும் இன்பமுடையார் பெறாதவராயிருக்க , அவ் வின்பமில்லாத 
மூடர்களுக்குச் செல்வமாகிய ஓர் பொருள் உண்டாயிருக்கிற கார 
ணம் முன் செய்த நல்வினையாகிய பயன் அல்லாமல் எண்ண அவ் 
வெண்ணத்தில் வருவதாகிய ஒரு காரணம் இல்லை . 

செய்யத் * குவனவற்றை அறிந்து செய்யவல்ல கல்வி யறி 
வுடையாரைச் சாராமல் , அவற்றை யறிந்து செய்யமாட்டாத கல் 
லா தவரைச் செல்வப்பொருள் சார்ந் திருத்தல் முறைபிறழ்வன்றென 
க்காரணங் கூறியவாறாயிற்று . நயவர் பண்படியாகப் பிறந்த குறிப்பு 


அதிகாரம் .] நன்றியில் செல்வம் . 

253 

- 
வினைப்பெயர் ; நயம் பகுதி , மகாக்கோம் வகத் தோற்றமுஞ் சத்தி , 
அர் பல்லோர் படர்க்கைவிகுதி ; இதில் அத்துச் சாரியை தொகுத்த 
லெனினுமொக்கும் . நல்வினை பிறப்பின் பயனு ளொன்றுதலால் 
அதனை வினைப்பயன் என்றார் . வினைப்பயன் இருபெயரொட்டுப் 
பண்புத் தொகைநிலை . ஆருவதன் தொகை நிலையாகக் கொண்டால் 
பயன் செல்வமாகிய காரியமாமே அன்றிக் காரண மாகாமையால் 
கொள்ளலாகாதென்க. உலகத் தில் யாவருள்ளும் தன்னை யுடை 
யானை மேம்படச் செய்ய வல்லதாதலால் செல்வப் பொருளை ஒன்று 
என்றார் . ஒன்றென்பன இரண்டும் எண்ணலளவை யாகுபெயர் . நல் 
லார் குறிப்பு முற்று வினையெச்சமாயிற்று . 

While good men who enjoy their learning remain ( poor ), 
why should ignorant fools be wealthy ? It is the fruit of ancient 
deeds . O maid with long eyes that act as darts ! Mind can 
assign no other cause . 

( 265 ) 
266. நாறாத் தகடேபோ னன்மலர்மேற் பொற்பாவாய் 

நீறாய் நிலத்து விளியரோ - வேறாய 
புன்மக்கள் பக்கம் புகுவாய்நீ பொன்போலு 
நன்மக்கள் பக்கந் துறந்து . 

இ - ள் . நன் மலர்மேல் - தாமரைமலரி லெழுந்தருளிய , பொன் 
பாவாய் பொன் பிரதிமை போன்ற திருமகளே , பொன் போலும் - 
பொன் போலக் குணமாறுதலில்லாத , நல் மக்கள் பக்கம் - மேலோரி 
டத்தில் , துறந்து - புகுதலைவிட்டு , வேறாய - ( மக்கட்டன்மையில் ) 
வேறுபட்ட , புல் மக்கள் பக்கம் - கீழ்மக்களிடத்து , நீ புகுவாய் - நீ 
சேர்வாய் , ( ஆகலால் ) நிலத்து - பூமியில் , நாறாத - மணக்காத , சக 
டேபோல் - புறவி தழையேபோல் அவமதிக்கப்பட்டு , விளிந்து - இற 
ந்து , நீறு ஆ சாம்பராகக் கடவை . 

பொ - ரை , தாமரை மலரிலெழுந்தருளிய பொன் பிரதிமை 
போன்ற திருமகளே ! பொன்போலக் குணமாறுத லில்லாத மேயோ 
ரிடத்தில் புகுதலைவிட்டு மக்கட் டன்மையில் வேறுபட்ட கீழ்மக்க 
ளிடத்து நீ சேர்வாய் . ஆதலால் பூமியில் மணக்காத புறவிதழையே 
போல் அவமதிக்கப்பட்டு இறந்து சாம்பராகக் கடவை . 

பெற்ற செல்வத்தைப் பயன்படச் செய்யவல்ல மேன்மக்களது 
வறுமையையும் , அதனைப் பயன்படச்செய்ய வறியாத கீழ்மக்களது 
செல்வத்தையும் கண்டு மனம் பொறாம லிவ்வாறு செல்வியைக் கூறு 

22 


- 


254 நாலடியார் மூலமும் உரையும் . [ உ எ - ஆம் 
வாராயினார் . போலென்னும் இடைச்சொலடியாகிய முதனிலை வினை 
யெச்சப் பொருள்பட நின்றது . பாவை உவமையாகுபெயர். விளிந்த 
பின் நீறாதல் வேண்டுமாதலால் நீறாய்விளி என்பதைப் பின் முன் 
னாக நிறுத்தி விகு திபிரித்துக் கூட்டி உரைக்க . விளி ஆய்விகுதி 
புணர்ந்து கெட்ட எவலொருமை வினை . துறந்து , புகுவாயென்பன 
இலக்கணை . ஏ பிரிநிலை . 

O Golden Dame on tho beauteous flower ! Thou forsakest 
good men with golden character and enterest the abodes of 
mean men of other minds ! Perish thou and fall in ashes to 
the ground ,being disgraced as the scentless outer petals on earth . 
267. நயவார்க ணல்குரவு நாணின்று கொல்லோ 

பயவார்கட் செல்வம் பரம்பப் பயின்கொல் 
வியவாய்காண் வேற்கண்ணா யிவ்விரண்டு மாங்கே 
நயவாது நிற்கு நிலை . 
இ - ள் . வேல் கண்ணாய் - வேல்போலுங் கண்களை யடையாளே , 
நயவார்கண் உலகநடையை அறிந்து நடப்பவரிடத்திலுள்ள , நல் 
குரவு - வறுமை , நாண் இன்று கொல் - நாணமிலதோ , பயவார்கண்ட் 
[ பிறர்க்கு ) பயன்படுத லில்லாரிடத்துள்ள, செல்வம் - செல்வப்பொ 
ருள் , பாம்ப - நீங்காமல் பெருகுதலால் , பயின்கொல் - பிசினோ, இவ் 
விரண்டும் - இவ்வறுமையும் செல்வமும் , ஆங்கு - அவ்விருவகையா 
ரிடத்து , நயவாது - தமக்கு இன்ப மில்லனவாகி , நிற்கும் நிலை- நிலை 
த்திருக்கும் இருப்பை , வியவாய் - வியந் துகொள் . 

பொ - ரை . வேல்போலுங் கண்களை யுடையாளே ! உலகநடை 
யை அறிந்து நடப்பவ ரிடத்திலுள்ள வறுமை நாணமிலதோ ? பிறர் 
க்குப் பயன்பதே லில்லாரிடத்துள்ள செல்வப்பொருள் நீங்காமல் 
பெருகுதலால் பிசினோ ? இவ் வறுமையும் செல்வமும் அவ்விருவகை 
யாரிடத்துத் தமக்கு இன்பமில்லனவாகி நிலைத்திருக்கும் இருப்பை 
வியந்துகொள் , 


- 


மேன்மக்கள் தன்னை மதியாமல் தாம்செய்யவேண்டிய ஒப்புரவு 
களைச் செய்துவருதலால் அவரிடத் துள்ள வறுமைக்கும் , கீழ்மக்கள் 
ஒப்புரவுகளைச் செய்து தன்னைப் பயன் படுத்துதலின்மையால் அவ 
ரிட்த்துள்ள செல்வத்துக்கும் இன்பமிலதாயிற்று . இவ் விரண்டும் 
அவ்விருவரிடத்தும் நீங்காமல் நிற்பதைப்பற்றி முறையே நாணமில 
தோ பிசினோ என ஐயப்படுவனவும் வியக்கப் படுவனவுமாயின . பயி 


அதிசாரம் . ) நன்றியில் செல்வம் . 

255 
வார் எதிர்மறை வினைப்பெயர் ; பயமென்னும் பெயரடியாகப் பிறந்த 
பய பகுதி , வ் சந்தி , ஆ எதிர்மறை விகுதி, அனைத்துமொருபகுதி , 
ஆர் பல்லோர் படர்க்கை விகுதி , விகுதி ஆகாரக்கேடு முதற்குறை . 
பரம்ப காரணப் பொருட்டாகிய செயவெனெச்சம் . கொல் இரண் 
டும் ஐயம் . ஓ ஈற்றசை. வியவாய் ஏவலொருமை விதிவினை . நயவாது 
எதிர்மறை வினையெச்சம் . காண் முன்னிலை யசைச்சொல் . 

Has poverty that abides with good people , no shame ? Is 
the vealth of ungenerous men that grows day by day ; glue? ( ) 
maid with dart - like eyes , with wonder observe how these stay 
in those places with no profit to themselves. 

( 267 ) 
268. வலவைக ளல்லாதார் காலாறு சென்று 

கலவைக ளுண்டு கழிப்பர் -- வலவைகள் 
காலாறுஞ் செல்லார் கருனையாற் றுய்ப்பவே 
மேலாறு பாய விருந்து . 
இ - ள் . வலவைகள் - (பிறர்க்கு உபகரித்தல் முதலியவற்றைச் 
செய்யக் ) கூடியவர்கள் , அல்லாதார் - அல்லாத மேன்மக்கள் , கால் - 
தங்கால்களால் , ஆறுசென்று - நெடுந்தூர வழிநடந்து , கலவைகள் - 
( அம் முயற்சியால் கிடைத்த ) கலப்பாகிய வுணவுகளை , உண்டு கழிப் 
பர் - உண்ணான்று காலங்கழிப்பார்கள் , வலவைகள் - ( தாமுடைய 
செல்வத்தினால் அவற்றைச்செய்ய ) கூடிய கீழ்மக்கள் , கால் - தங் 
கால்களால் , ஆறும் செல்லார் - நெடுந்தூரவழியும் நடவாமல் , விருந்து 
( பிறர் இடும் ) விருந்தினுணவை , மேல் - தம்முடம்பில் , ஆறுபாய - 
ஆறு போல வியர்வை பாயாரிற்க,கருனையால் - பொரிக்கறிகளோடு , 
துய்ப்ப - உண்பார்கள் . 

பொ - ரை . பிறர்க்கு உபகரித்தல் முதலியவற்றைச் செய்யக் 
கூடியவர்கள் அல்லாத மேன்மக்கள் தங்கால்களால் நெடுந் தூரவழி 
நடந்து அம்முயற்சியால் கிடைத்த கலப்பாகிய உணவுகளை உண்ணா 
நின்று காலங் கழிப்பார்கள் . தாமுடைய செல்வத்தினால் அவற்றைச் 
செய்யக்கூடிய கீழ்மக்கள் தங்கால்களால் நெடுந்தூரவழியும் நடவா 
மல் பிறர் இடும் விருந்தினுணவைத் தம்முடம்பில் ஆறுபோல 
வியர்வை பாயாநிற்கப் பொரிக்கறிகளோடு உண்பார்கள் . 

வலவைகள் ஒன்றைச் செய்யமாட்டுவோர் . இது பண்படியாகப் 
பிறந்த பெயர் ; வல் பகுதி , அ சாரியை , வ் சந்தி , ஐ ஆண்பாற் படர் 
க்கை விகுதி ; இவ்வாறு முடிந்து நின்ற பெயர்கள் விகுதி ஏற்றுப் 


256 காலடியார் மூலமும் உரையும் . [ உஎ - ஆம் 
பலர்பாலுக் குரியதாயிற்று . ஐ விகுதி பெண்பாலையும் உணர்த்தலால் 
வலவை ஆண்பால் பெண்பால்களுக்குப் பொதுவாயினும் இங்குத் 
தலைமைபற்றி ஆண்பாலுக்காயிற்று . இதில் வன்மை செல்வ முடை 
மையால் பிறர்க்குபகரிக்கக் கூடியவன்மை . உணவின் சிறுமைதோ 
ன்றக் கலவைகள் என்றும் , பெருஞ்செல்வத்தினரென்பது தோன் 
றக் காலாறுஞ் செல்லார் என்றும் , உடலுக்கு நேரும் வருத்தத்தை 
நோக்காமல் வயிற்றை நிரப்புத லொன்றையே நோக்குவா ரென்பது 
தோன்ற மேலாறுபாய என்றும் , தம் பொருளா லுண்ணாரென்பது 
தோன்ற விருந்து துய்ப்ப என்றுங்கூறினர் . ஆலுருபு “ பெண்டகை 
யால் பேரமர்க்கட்டு " என்பதிற்போல உடனிகழ்ச்சிப் பொருளில் 
வந்தது . கலவை தொழிலடியாகப் பிறந்த பெயர் ; கல பகுதி , வ் சந்தி 
ஐ செயப்படுபொருண்மை விகுதி ; உண்டென்ற குறிப்பால் உண 
வின் மேலது . புதுமையை உணர்த்தும் விருந்தென்பது முன் அறிச் 
திருத்தலால் குறித்து வருவாரும் , அஃது இல்லாமையால் குறியா 
மல் வருவாருமாகிய புதியவருக்குப் பண்பாகுபெயராய் அவர்பொ 
ருட்டுச் செய்யப்பட்ட உணவுக்குக் காரண வாகுபெயராயிற்று . 

Noble men who are unable to help others, walk a long dist 
ance and feed on scraps (they get by their labour ), Mcan ones 
who can afford clarity move not at all but feed on dainties 
(supplied by others ) perspiring over the feast. 

( 269 ) 
269. பொன்னிறச் செந்நெற் பொதியொடு பீள்வாட 

மின்னொளிர் வானங் கடலுள்ளுங் கான்றுகுக்கும் 
வெண்மை யுடையார் விழுச்செல்வ மெய்தியக்கால் 
வண்மையு மன்ன தகைத்து . 
இ - ள் . பொன் நிறம் - பொன்னினது நிறம்போலும் நிறமுள்ள, 
செம் நெல் - செந்நெல் விளையும்பயிர் , பொதியொடு - மேல் மூடிய 
தாளுடனே, பீள்வாட - கதிராகிய கரு வாடாநிற்க , மின் ஒளிர் - 
மின்னல் விளங்குகின்ற, வானம் - மேகம் , கடலுள்ளும் - கடலினி 
டத்தும் , கான்று - நீரைக் கக்கி , ( பெய்து ,) உகுக்கும் - சிந்தும் , 
வெண்மை உடையார் - புல்லறிவை யுடையார் , விழுச் செல்வம் 
சிறப்பைத் தருஞ் செல்வம் , எய்தியக்கால் - ( முன் வினையால் ) தம்மை 
அடைந்தால் , வண்மையும் - அவரது ஈகையும் , அன்ன தகைத்து - 
அது போலும் தன்மையது . 

பொ - ரை , பொன்னினது நிறம் போலும் நிறமுள்ள செந்நெல் 
விளையும் பயிர் மேல் மூடிய தாளுடனே கதிராகிய கரு வாடா ற்க 


அதிகாரம் . ] நன்றியில் செல்வம் . 

2577 
மின்னல் விளங்குகின்ற மேகம் கடலினிடத்தும் நீரைக்கக்கிப் பெ 
ய்து சிந்தும் புல்லறிவை யுடையார் சிறப்பைத்தருஞ் செல்வம் முன் 
வினையால் தம்மை அடைந்தால் அவரது ஈகையும் அதுபோலும் 
தன்மையது . 

அன்ன தகைத்தென்ற உவமையில் செந்நெற் பொதியொடு பீள் 
வாட என்றதினால் தமக்குரிய ஒப்புரவுகளைச்செய்யவல்ல மேலோர் 
வருந்தாகிற்க என்பதும் , கடலுள் கான்றுகுக்கு மென்றதினால் பிறர் 
க்குப் பயன்படுதலில்லாத பெருஞ் செல்வத்தினர்க்கு ஈவாரென்ப 
தும் , விழுச்செல்வ மென்றதனால் இம்மை மறுமைக்குரிய எல்லாச் 
சிரப்பையும் தருவ தென்பதும் பெற்றாம் . வெண்மை யுடையாராத 
லின் விழுச்செல்வ மெய்தியதற்குக் காரணம் வருவிக்கப்பட்டது . 
வெண்மை அறிவினது முதிர்ச்சியின்மை . பொன்னிற மென்னும் 
விசேடணம் செந்நெலென்னும் இயற்பெயர்ப் பொருளை விசேடிக்க 
வந்தது . நெல் சினையாகுபெயர் . கடலுள்ளுமென்ற உம்மை இழிவு 
சிறப்பு . வண்மையுமென்ற உம்மை இறந்தது தழீஇயது . 

While the gold - coloured paddy s germ is parched within 
the car and dies , the clouds gleaming with lightnings pour forth 
their contents on the sea . When foolish men gain ample wealtll, 
so is thidir liberality ! 

(269) 
270. ஓதியு மோதா ருணர்விலா ரோதாது 

மோதி யனையா ருணர்வுடையார் - தூய்தாக 
நல்கூர்ந்துஞ் செல்வரிரவாதார் செல்வரு 
நல்கூர்ந்தா ரீயா ரெனின் . 
இ - ள . உணர்வு இலார் - (உலகத்தோ டொக்க நடத்தலை ) 
அறிதலில்லாதவர் , ஓதியும் - (பல நூல்களையும் ) கற்றறிந்தவராயி 
னும் , ஓதார் - கல்லாதவரே , உணர்வு உடையார் - ( அந் நடையை ) 
அறிதலுடையார் , ஓதாதும் - கல்லாதவராயினும் , ஓதி அனையார் - 
கற்றவனை ஒத்தவரே , இரவாதார் - இரக்காத மானமுடையார் , 
தூய்து ஆக - ( ஒரு பொருளும் ) இலதாக , நல்கூர்ந்தும் - வறுமை 
யடைந்தவராயினும் , செல்வர் - எல்லாச் செல்வமு முடையாரே,, 
செல்வரும் - செல்வ முடையாரும் , ஈயார் எனின் - ( இரப்பவர்க்கு ) 
கொடாராயின் , நல்கூர்ந்தார் - வறியவரே . 

பொ - ரை . உலகத்தோ டொக்க நடத்தலை அறிதலில்லாதவர் 
பல நூல்களையும் கற்றறிந்தவராயினும் கல்லாதவரே . அந் நடையை 


ர 


258 

நாலடியார் மூலமும் உரையும் . [ உஅ ஆம் 
அறிதலுடையார் கல்லாதவராயினும் கற்றவனை ஒத்தவரே . இரக் 
காத மானமுடையார் ஒருபொருளும் இலதாக வறுமை யடைந்தவ 

னும் எல்லாச் செல்வமு முடையாரே . செல்வமு முடையாரும் 
இரப்பவர்க்குக் கொடாராயின் வறியவரே. 

கல்வியறிவுக்குப் பயன் உலகத்தோ டொக்க நடத்தலும் , செல் 
வத்துக்குப்பயன் இரப்போர்க் கீதலுமாலால் அவையில்லாரை ஓதார் 
என்றும் , நல்கூர்ந்தார் என்றும் , அக்கடையை யுடையாரை ஓதியனை 
யார் என்றும் , மானங்கெடாது வாழ்தலே உயிர் வாழ்தலா மாதலால் 
மானங்கெட இரவாதாரைச் செல்வர் என்றுங் கூறினர் . தேற்றே 
காரங்கள் விகாரத்தால் தொக்கன . ஓதி தொழிலடியாகப் பிறந்த 
பெயர் ; ஓது பகுதி , இ வினை முதற் பொருண்மை விகுதி , உகரக் 
கேடு சந்தி . ஓதியனையா ரென்பதை ஓதினாலனையரெனப் பதம் பிரி 
த்து , எல்லா நூல்களையுங் கற்றார்போல்வரென உரைப்பினும் பொரு 
ந்தும் . கற்காமல் கல்வியறிவு பெறப்படாமையால் அவர் ஓதியனையா 
செனப்பட்டார் . ஒதியும் , செல்வருமென்னு மும்மைகள் உயர்வு 
சிறப்புப்பொருளன ; மற்ற இரண்டும் இழிவுசிறப்புப் பொருளன . 

Men devoid of understanding, though learned, are illiterate. 
Meu of understanding , though illiterate , are as learned mer .. 
Though utter paupers, they are rich who never beg ; the rich 
are paupers if they give not .. 

( 271 ) 


Chapter XXVIII -- Absence of Charity . 


28 - ஆம் அதிகாரம் : ஈயாமை . 


அஃதாவது பொருளுடையார் எற்போர்க்கு ஈதலைச் செய்யா 
மையின் பயனைக் கூறுவது . நன்றியில் செல்வத்தாலாகும் தாமுண் 
ணாமை , ஒளி நிறுக்காமை , புகழ்செய்யாமை , கேளிர்துயர்களையாமை 
இரப்போர்க் கீயாமை முதலிய பலவற்றுள்ளும் மிக விழிந்தது ஈயா 
மையாதலால் அதனை எடுத்துக் கூறுவாராயினார். இதனால் அதிகார 
முறைமை இனிது விளங்கும் . 
271. நட்டார்க்கு நள்ளா தவர்க்கு முளவரையா 

லட்டது பாத்துண்ட லட்டுண்ட - லட்ட 
தடைத்திருந் துண்டொழுகு மாவதின் மாக்கட் 
கடைக்குமா மாண்டைக்ககதவு . 


- 


அதிகாரம் .) ஈயாமை . 

259 
இ - ள் . உளவரையால் - ( ஒருவர் தமக்கு ) உள்ள பொரு ளளவி 
னால் , அட்டது - சமைத்த உணவை , கட்டார்க்கும் - சுற்றத்தார்க் 
கும் , நள்ளாதவர்க்கும் - விருந்தினர்க்கும் , பாத்து - பகுத்துக்கொடு 
த்து , உண்டல் - உன்னுதலே , அட்க உண்டல். - சமைத்துண்ண 
லாம் , அட்டது - சமைத்த உணவை , அடைத்து - ( கதவை ) மூடி 
வைத்து , இருந்து - தனியராயிருந்து , உண்டு - உண்டு , ஒழுகும் - 
இவ்வா றுயிர்வாழ்கின்ற , ஆவது - ( தாம் ) பெருகுதற்குக் காரணமா 
கிய அறம் , இல் மாக்கட்கு -உண்டாகுத லில்லாத மக்களுக்கு , ஆண் 
டைக் கதவு - துறக்க வுலகத்தின் கதவு , அடைக்கும் 
படும் . 


அடைக்கப் 


பொ - ரை . ஒருவர் தமக்கு உள்ள பொரு ளௗவினால் சமைத்த 
உணவைச் சுற்றத்தார்க்கும் விருந்தினர்க்கும் பகுத்துக்கொடுத்து 
உண்ணு லே சமைத்துண்ணலாம் . சமைத்த உணவைக் கதவை 
மூடிவைத்துத் தனியராயிருந்து உண்டு இவ்வா றுயிர் வாழ்கின்ற 
தாம் பெருகுதற்குக் காரணமாகிய அறம் உண்டாகுதலில்லாத மக் 
களுக்குத் துறக்க வுலகத்தின் கதவு அடைக்கப்படும் . 

நட்டாரென்றது பிறப்பின் முறையாலாகிய சுற்றத்தாரையும் , 
மற்றவரையும் . நள்ளாதாரென்றது இருவகை விருந்தினரை. அட் 
டடது வினை முதல் வினையைச் செயப்படுபொருளின் ேலேற்றிக் 
கூறும் வினையாலணையும் பெயர் . இவ்வாறன்றிச் செயப்பாட்டு வினை 
யாலணையும் பெயரெனலுமாம் . இதில் படு வித்தி முதலியன தொகு 
த்தலென்க . அடைக்குமென்பதும் செயப்பாட்டுவினை . துறக்கத்தை 
ஆண்டை என்றார்; அது சேய்மைத்தாதலால் . ஆவதென்பதும் வினை 
யாலணையும் பெயர் . பாத்து இறந்தகால வினையெச்சம் ; இத்ல் பகுதி 
பகு என்பதன் மரூஉ ஆகிய பா . 


To eat your meal , after sharing what is cooked , as far as 
your means will permit , with those who are friends and those 
who are not friends , is cooking and eating . To the ancharit 
able men who are in the babit of shutting themselves up 

and 
eating alone what is cooked , Heaven s door will be shut . (271 ) 
272. எத்துணை யானு மியைந்த வளவினாற் 

சிற்றறஞ் செய்தார் தலைப்படுவர் - மற்றைப் 
பெருஞ்செல்வ மெய்தியக்காற் பின்னறிது மென்பா 
ரழிந்தார் பழிகடலத் துள் . 


260 நாலடியார் மூலமும் உரையும் . [ உஅ -ஆம் 

இ - ள் . எத்துணையானும் - எவ்வளவானாலும் , இயைந்த அளவி 
னால் - ( தம்மால் ) கூடியவளவினால் , சிறு அறம் - சிறிது ஈதலாகிய 
அறத்தை , செய்தார் - செய்தவர் , தலைப்படுவர் - ( மக்களுள் ) முதன் 
மையாவர் , பெருஞ்செல்வம் - பெருஞ்செல்வத்தை, எய்தியக்கால் - 
அடைந்துள்ள போது , பின் மூப்பின் காலத்தில் , அறிதும் என்பார் - 
( அறத்தை) செய்வோமெனக் கருதுவோர் , பழி (யாவராலும் ) பழிக் 
கப்படுகின்ற துன்பமாகிய கடலில் மூழ்கி அழிந்தவராவர் . 

பொ - ரை . எவ்வளவானாலும் தம்மால் கூடிய வளவினால் சிறிது 
ஈதலாகிய அறத்தைச்செய்தவர் மக்களுள் முதன்மையாவர்.பெருஞ் 
செல்வத்தை அடைந்துள்ளபோது மூப்பின் காலத்தில் அறத்தைச் 
செய்வோமெனக் கருதுவோர் யாவராலும் பழிக்கப்படுகின்ற துன்ப 
மாகிய கடலில் மூழ்கி அழிந்தவராவர் . 

அழிந்தா ரென்றதினால் கடல் துன்பத்தின்மேலது . பழிகடல் 
வினைத்தொகை நிலை ; பழி என்பது பெயராயின் பழிக்கடலெனக் 
ககரச்சந்திபெறும் ; அத்து சாரியை. மற்றை அசைநிலை விடைச் 
சொல் ; ஈற்றிலுள்ள ஐ ஆண்டை என்பதிற் போல இடைச்சொல் 
லைக் குறித்து வந்த சாரியை . தெளிவுபற்றி எதிர்காலம் அழிந்தா 
சென இறந்தகாலமாயிற்று . 

Be it ever so little , tboro who do small acts of charity as 
far as their means will allow , sliall attain to greatness . 

Buc 
those who , when they have obtained large weilth , say , we will 
do acts of charity in old age ero lost in & sea of repronch . ( 272 ) 
273. துப்த்துக் கழியான் துறவோர்க்கொன் றீகலான் 

வைத்துக் கழியு மடவோனை - வைத்த 
பொருளு மவனை நகுமே யுலகத் 
தருளு மவனை நகும் . 
இ - ள் .. துய்த்து - ( பல இன்பங்களையும் ) அநுபவித்து , கழி 
யான் - இறவாமலும் , துறவோர்க்கு - துறவிகளுக்கு , ஒன்று உம் .. 
ஒரு பொருளையும் , ஈகலான்.ஈந்திறவாமலும் , வைத்து - (வருந்தித் 
தேடிய பொருளை ) வைத்து , கழியும் - இறக்கின்ற , மடவோன் - அறி 
வில்லானால் , வைத்தபொருளும் - சேமித்து வைக்கப்பட்ட பொரு 
ளும் , உலகத்து - உலகத்தில் , அவனை . அச்சேமித்து வைத்தவனை , 
நகும் - ( தேடிய உனது பொருளல்லேனென்று ) அவமதித்துச் சிரி 
க்கும் , அருளும் - கருணையும் , அவனை - அவ்வறிவில்லானை, நகும் . 


அதிகாரம் . ] 


* யாமை . 


261 


ரை . 


( அறச்செயலுக்குக் காரணமாகிய என்னைப் பெற்றிலாயென்று ) அவ 
மதித்துச் சிரிக்கும் . 
பொ 

பல இன்பங்களையும் அநுபவித்து இறவாமலும் 
துறவிகளுக்கு ஒரு பொருளையும் ஈந்திறவாமலும் வருந்தித் தேடிய 
பொருளைவைத்து இறக்கின்ற அறிவில்லானால் சேமித்துவைக்கப் 
பட்ட பொருளும் உலகத்தில் அச் சேமித்து வைத்தவனைத் தேடிய 
உனது பொருளல்லேனென்று அவமதித்துச் சிரிக்கும் . கருணையும் 
அவ்வறிவில்லானை அறச்செயலுக்குக் காரணமாகிய என்னைப் பெற் 
றிலா யென்று அவமதித்துச் சிரிக்கும் . 

மடவோ னென்பதில் ஐ சாரியை . ஒன்றென்பதனீற்றில் 
இழிவு சிறப்போடு முற்றுப் பொருளதாகிய உம்மை தொகுத்தலா 
யிற்று . இம்மை மறுமைப் பயன்களைத் தருவது பொருளும் , இம்மை 
மறுமை இரண்டிலுந் துணையாவது அருளும் ஆதலால் நகுவன 
ஆயின . பொருளும் அருளும் நகுமென்றது இயற்று தலில்லாத அஃ 
றிணைப்பொருளை இயற்றும் போலக் கூறும் இலக்கணை . முன்னு 
ள்ள உம்மை எதிரது தழீ இயதும் , பின்னது இறந்தது தழீஇயது 
மென்க . கழியுமென்னும் பெயரெச்சம் காரியப் பொருட்டாய்த் தன் 
காரணமாகிய மடவோனென்னும் பெயரின் மடமையென்னு முத 
னிலை கொண்டது . 

The fool who spends not his time in enjoyment of his 
wealth ) , and who gives not anything to pious asceties, but 
hoards and dies , him in this world his boarded wealth will de 
ride , and him grace will deride. 

( 273 ) 
274. கொடுத்தலுந் துய்த்தலுந் தேற்றா விடுக்குடை 

யுள்ளத்தான் பெற்ற பெருஞ்செல்வ மில்லத் 
துருவுடைக் கன்னியரைப் போலப் பருவத்தா 
லேதிலான் றுய்க்கப் படும் . 
இ - ள் . கொடுத்தலும் - ( அறத்தின் பொருட்டு ) ஈதலையும் , 
துய்த்தலும் - ( தான் ) அனுபவித்தலையும் , தேற்றாத - தெளியாத , 
இடுக்கு உடைய - உலோபத்தன்மையை யுடைய , உள்ளத்தான் - 
உள்ள முடையோன் , பெற்ற பெருஞ் செல்வம் - அடைந்துள்ள பெரு 
ஞ்செல்வம் , இல்லத்து ( தன்னுடைய ) குடியிற் பிறந்த , உரு 
உடைய - நல்ல உருவமுடைய , கன்னியரைப்போல -கன்னிய ரின் 
பத்தைப் பிறானுபவிப்பதுபோல , பருவத்தால் - தகுந் தகாலத்தில் , 
ஏதிலான் - அயலானால் , துய்க்கப்படும் - அதுபவிக்கப்படும் . 


- 


கா 


" ப்பொருட்டாகிய 
262 நாலடியார் மூலமும் உரையும் . [ உ அ - ஆம் 

பொ - ரை . அறத்தின் பொருட்டு ஈதலையும் தான் அனுபவித் 
தலையும் தெளியாத உலோபத் தன்மையையுடைய உள்ளமுடையோ 
ன் அடைந்துள்ள பெருஞ் செல்வம் தன்னுடைய குடியிற் பிறந்த 
நல்ல உருவமுடைய கன்னிபரின்பத்தைப் பிறரனுபவிப்பதுபோலத் 
தகுந்த காலத்தில் அயலானால் அதுபவிக்கப்படும் . 

ஒருவன் தன் குடியிற் பிறந்த கன்னியரைப் பாதுகாத்து வந்து 
அவரின்பத்தைத் தான் பெற இயைபில்லாமையால் தக்கபருவத்தில் 
பிறன் பெறத்தருதல்போல , உலோபன் தான் பெற்ற பொருளைப் 
பாதுகாத்துவந்து அதனைக் கொடுத்தலும் துய்த்தலுமாகிய இயை 
பில்லானாகித் தானிறந்த காலத்தில் பிறன்பெற இழப்பானென்பது . 
இல்லத்துக்கன்னியரை உவமித்தது அவனது பொருளை இழித்தற் 

. 
பெயரெச்சம் ஈறு தொகுத்தலாயிற்று , இது பிறவினைக்கும் வரும் .. 
இடுங்கு தல்விகுதி புணர்ந்து கெட்டமாத்திரத்தில் இடுக்கெனத் 
திரிந்ததாதலால் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . இங்குதல் 
சுருங்குதல் . இது பொருளை அழித்தலில் உள்ளம் விரியாமல் சுருங் 
கலாகிய உலோபகுணத்தை உணர்த்திற்று . 

The enormous wealth which the man has obtained wliose 
mind is so cross as not to allow him either to give or to enjoy, 
like fair virgins in the house, shall in due time be enjoyed by 
strangers, 

( 274 ) 
275. எறிநீர்ப் பெருங்கட லெய்தி யிருந்து 

மறுநீர்ச் சிறுகிணற் றாறல் பார்த் துண்பர் 
மறுமை யறியாதா ராக்கத்திற் சான்றோர் 
கழிநல் குரவே தலை . 
இ - ள். எறி - அலைகளை எறிகின்ற , நீர் - நீரின் மிகுதியையு 
டைய , பெருங்கடல் - பெருவடிவின தாகிய கடலை , எய்தி இருந்தும் - 
( ஒருவர் தம்மருகே ) பெற்றிருந்தும் , நீர் அறு - நீரில்லாத , சிறுகிணறு 
சிறுவடிவின தாகிய கிணற்றினது , ஊறல் - ஊற்று நீரை , பார்த்து - 
தேடிச்சென்று , உண்பர் -உண்ணுவர் , ( அதுபோல ) மறுமை அறியா 
தார் - மறுமை யின்பத்தை அறியாத கீழ்மக்களது , ஆக்கத்தின் - 
( பிறர்க்குப் பயன் படாத ) பெருஞ்செல்வத்தினும் , சான்றோர் - ( தூ 
த்திலுள்ள ) மேன்மக்களது , கழி நல்குரவே - மிக்க வறுமையே , தலை 
சிறந்ததாகும் . 


அதிகாரம் .) 


ஈயாமை . 


263 


பொ - ரை . அலைகளை எறிகின்ற நீரின் மிகு தியையுடைய 
பெருவடிவின தாகிய கடலை ஒருவர் தம்மருகே பெற்றிருந்தும் நீரில் 
லாத சிறு வடிவினதாகிய கிணற்றினது ஊற்று நீரைத் தேடிச்செ 
ன்று உண்ணுவர் . அதுபோல மறுமை யின்பத்தை அறியாத கீழ்மக் 
களது பிறர்க்குப் பயன்படாத பெருஞ் செல்வத்தினும் தூரத்திலு 
ள்ள மேன்மக்களது மிக்க வறுமையே சிறந்ததாகும் . 

ஆதலால் மானங்கெடாத இரவலர் மேன்மக்கள் வறுமை யடை 
ந் திருப்பினும் அவரையே அடைந்து இரந்துண்பரென்பது இசையெ 
ச்சம் . நல்குரவென்றது பொருளினது சுருக்கத்தை . ஊறல் தொழி 
லாகு பெயர் . ஐந்தனுருபு உறழ் பொருளின் கண் வந்தது . சான்றோர் 
நல்குரவுற்ற காலத்துஞ் செய்யும் ஒப்புரவுகளைச் செய்வராதலின் 
அது தலையாயிற்று . ஏ பிரிநிலை . 

Though the wide ocean of dashing mares is near, men will 
drink of a small well , almost dry , having to wait somctimes till 
water issues ont . So the exceeding poverty of the great ones 
is preferable to the wealth of those who know not of the world 
to come . 

( 273 ) 
276. எனதென தென்றிருக்கு மேழை பொருளை 

யெனதென தென் றிருப்பென் யானுந்- தனதாயின் 
றானு மதனை வழங்கான் பயன் றுவ்வான் 
யானு மதனை யது . 

ள் . எனது எனது என்று- என்னுடைய பொருளேயென்று 
துணிந்து , இருக்கும் இருக்கின்ற , ஏழை - அறிவிலானது , பொருளை - 
செல்வப்பொருளை , யானும் - (வருந்தித்தேடாத ) நானும் , எனது 
எனது என்று - என்னுடைய பொருளேயென்று துணிந்து , இருப் 
பேன் - இருப்பேன் , தனது ஆயின் - தன்னுடைய பொருளா யிருப் 
பின் , தானும் - ( வருந்தித்தேடிய ) தானும் , அதனை - . அவ்வாறு 
துணிந்திருக்கும் பொருாை , வழங்கான் - ( அறத்தின்பொருட்டு) 
வழங்குதல் செய்யான் , பயன்- ( அதனாலாம் ) பயனாகிய இன்பங்களை , 
துவ்வான் - அநுபவியான் , யானும் - ( எனதே யென்று துணிந்த ) 
நரினும் , அதனை - அப்பொருளை , அது - வழங்கேன் , பயனாகிய 
பங்களையும் அநுபவியேன் . 

பொ - ரை . என்னுடைய பொருளே யென்று துணிந்து இருக் 
கின்ற அறிவிலானது செல்வப்பொருளை வருந்தித்தேடாத நானும் 


- 


ல 


264 நாலடியார் மூலமும் உரையும் . [ உ அ - ஆம் 
என்னுடைய பொருளேயென்று துணிந்து இருப்பேன் . தன்னு 
டைய பொருளாயிருப்பின் வருந்தித் தேடிய தானும் அவ்வாறு 
துணிந் திருக்கும் பொருளை அறத்தின் பொருட்டு வழங்குதல் செய் 
யான் , அதனாலாம் பயனாகிய இன்பங்களை அநுபவியான் . எனதே 
யென்று துணிந்த நானும் அப்பொருளை வழங்கேன் , பயனாகிய இன் 
பங்களையும் அநுபவியேன் . 

பொருளை வருந்தித் தேடினவன் தக்கவாறு அழிக்காமல் வைத் 
திருப்பானாயின் அப்பொருளுக்கு அவன் அந்தியனே என்பது கருத்து . 
எனது தனதென்பன பொருளடியாகப் பிறந்து குறிப்பு வினைப் 
பெயர்கள் . அடுக்குகள் துணிவுப்பொருளன . முதலீறுகளில் நின்ற 
உம்மைகள் இறந்தது தழீஇயதனோடு இழிவு சிறப்புப் பொருளன் . 
இடையில் நின்ற உம்மை எதிரது தழீஇயதனோடு உயர்வு சிறப்புப் 
பொருளது . அது என்னுங் குறிப்பு வினைமுற்று தொகுதி யொரு 
மையாய் வழங்காமையையும் , பயன் றுவ்வாமையையுஞ் சுட்டி நின்ற 
தாதலல் செயப்படுபொருள் குன்றாவினையாய் அதனை என்னுஞ் 
செயப்படுபொருள் கொண்டது . 

The wealth which the wretch claims , saying It is mine, it 
is mine, 1 ton shall claim , saying It is mine , it is mine . 
If it is his , he himself spends it not , nor does he enjoy the 
bencft thereof and I too bear the same relation to it . (-76 ) 
277. வழங்காத செல்வரி னல் கூர்ந்தா ருய்ந்தா 

ரிழந்தா ரெனப்படுத லுய்ந்தா - ருழந்ததனைக் 
காப்புய்ந்தார் கல்லுதலு முய்ந்தார்தங் கைந்நோவ 
யாப்புய்ந்தா ருய்ந்த பல . 
ஓ - ள் . உழந்ததனை - வருந்தித்தேடிய பொருளை , இழந்தார் - 
( அநுபவித்தலும் ஈதலு மில்லாமையால் ) இழந்தார் , எனப்படுதல் - 
என்று (பிறாால் ) இகழப்படுதல் , உய்ந்தார்- தப்பினார் , காப்பு - ( கள் 
ளர் முதலியோர் கொள்ளாவகை ) காத்தல் , உய்ந்தார் - தப்பினார் , 
தம் கை நோவ - தமது கைகள் நோவும்படி , கல்லுதலும் - ( நிலத்தை ) 
தோண்டுதலும் , உய்ந்தார் - தப்பினார் , யாப்பு - ( அத்தோண்டிய குழி 
யில் ) சேமித்துவைத்தல் , உய்ந்தார் - தப்பினார் , உய்ந்த - தப்பிய 
தொழில்கள் , பல - பலவாயிருக்கின்றன , ( ஆதலால் ) நல் கூர்ந்தார் - 
வறுமை யடைந்தவரே , வழங்காத - (அறத்தின் பொருட்டுப் பிறர் 
க்கு ) ஈயாத , செல்வரின் - செல்வ முடையாரினும் , உய்ந்தார்- துன்ப 
மிலராயினர் . 


5 . 


அதிகாரம் . ] 


ஈயாம்ை . 


265 


பொ - ரை . வருந்தித் தேடிய பொருளை அநுபவித்தலும் ஈதலு 
மில்லாமையால் , இழந்தார் என்று பிறரால் இகழப்படுதல் தப்மினார் ; 
கள்ளர் முதலியோர் கொள்ளாவகை காத்தல் தப்பினார் ; தமது 
கைகள் நோவும்படி நிலத்தைத் தோண்டுதலும் தப்பினார் ; அத் 
தோண்டிய குழியில் சேமித்துவைத்தல் தப்பினார் . தப்பிய தொழில் 
கள் பலவாயிருக்கின்றன . ஆதலால் வறுமை யடைந்தவரே அறத் 
தின் பொருட்டுப் பிறர்க்கு ஈயாத செல்வ முடையாரினும் துன்பமி 
லராயினர் . 


The poor 


உய்ந்தாரெனப் பலமுறை கூறியது கேட்போர்க்கு அவருய் 
தலை வற்புறுத்தற்கென் 4 . எனப்படுதலுய்ந்தார் முதலிய நான்கும் 
திணை வழுவமைதி . உழந்தது வினைமுதல் வினையைக் காரியத் தின் 
மேலேற்றிக் கூறும் ஒன்றன்படர்க்கை வினைப்பெயர் . 

வினைப்பெயர் . காப்பு , 
யாப்பு இவற்றிற் கல்லுதற்குக் கைந்நோ மிகுதி யாதலால் உம்மை 
உயர்வு சிறப்புப்பொருளது . பல பண்படியாகப் . பிறந்த பலவின் 
படர்க்கைக் குறிப்பு வினைப்பெயர் . 

have escaped more than rich men that dispense 
not ; they have cscaped being Eaid to have lost ( their wealth ) ; 
they have escaped the tronble of saving with great pain what 
they acqnired ; they have escaped the labour of digging ( to 
conceal it ) ; they have escaped the trouble of securing it ( from 
roblbers ) while their hands ached . Many , indeed , are the 
troubles from which they have escaped . 

( 277 ) 
278. தனதாகத் தான்கொடான் றாயத் தவரும் 

தமதாய போழ்தே கொடாஅர்- தனதாக 
முன்னே கொடுப்பி னவர்கடியார் தான்கடியான் 
பின்னை யவர்கொடுக்கும் போழ்து . 

இ - ள் . தாயத்தவரும் - ஞா தியரும் , தமது - ( தான் வருந்தித் 
தேடிய பொருள் ) தமக்குரிய பொருள் , ஆயபோழ்து - ஆகிய காலத் 
தில் , கொடார்- ( தன்னைக் குறித்து ) தருமஞ் செய்யார் , தனது ஆக 
தன்னுடைய பொருளாம்படி , முன்னே - தான் வாழ்ந்திருந்த கால 
த்தில் , கொடுப்பின்-( அறத்தின் பொருட்டு ) கொடுப்பானானால் , அவர் 
கடிடார் - அஞ் ஞா தியர் மறுக்கார் , பின்னை - (தானிறந்த ) பிற்கா 
லத்தில் , அவர் - அத் தாயத்தார் , கொடுக்கும்போழ்து - ( தமக்கு 
வேண்டிய படி அப்பொருளை ) செலவிடுங்காலத்தில் , தான் - வருந் 


23 


266 நாலடியார் மூலமும் உரையும் . [ உ அ - ஆம் 
தித்தேடிய தான் , கடியான்- ( வந்து ) மறுக்கான் , ( ஆதலால் ) தனது 
ஆக-தனக்குரிய தாம்படி , தான் -வருந்தித்தேடிய தான் , கொடான் 
( வாழுங்காலத்தில் அறத்தின் பொருட்டு) கொடுக்கின்றிலன் , இதற் 
குக் காரணம் யாது ? 

பொ - ரை . ஞாதியரும் தான் வருந்தித் தேடிய பொருள் 
தமக்குரிய பொருள் ஆகிய காலத்தில் தன்னைக் குறித்துத் தருமஞ் 
செய்யார் . தன்னுடைய பொருளாம்படி தான் வாழ்ந்திருந்த காலத் 
தில் அறத்தின் பொருட்டுக் கொடுப்பானானால் அஞ் ஞா தியர் மறுக் 
கார் . தானிறந்த பிற்காலத்தில் அத்தாயத்தார் தமக்கு வேண்டிய 
படி அப் பொருளைச் செலவிடுங்காலத்தில் வருந்தித் தேடிய தான் 
வந்து மறுக்கான் . ஆதலால் தனக்குரியதாம்படி வருந்தித் தேடிய 
தான் வாழுங்காலத்தில் அறத்தின்பொருட்டுக் கொடுக்கின்றிலன் . 
இதற்குக் காரணம் யாது ? 

ஆதலாலென்பது சொல்லெச்சம் . இதற்குக் காரணம் யாதென் 
பது இசையெச்சம் . உம்மை இறந்தது தழீஇய எச்சவும்மை . கொடு 
ப்பானாயின் அப்பொருளால் இம்மையில் புகழும் , மறுமையில் சுவர் 
க்க இன்பமும் உண்டாதலால் தனது ஆக என்றார் . 

While the wealth is his, he gives not ; bis heirs , when it is 
theirs , will not give , If , while it is his , during his lifetime , to 
gives, they will not reprove him , and he caunot reprove them 
if, after his death , they were to give . 

( 218 ) 
279. இரவலர் கன்றாக வீவா ராவாக 

விரகிற் சுரப்பதாம் வண்மை - விரகின் றி 
வல்லவ ரூன்ற வடியாபோல் வாய்வைத்துக் 
கொல்லச் சுரப்பதாங் கீழ் . 
இ - ள் . இரவலர் - இரப்பவர் , கன்று ஆக -கன்றாகவும் , ஈவார் 
கொடுக்கும் மேன்மக்கள் , ஆ ஆக - பசுவாகவும் , விரகின் - உற்சாகத் 
தோடு , சுரப்பது - ( பொருளாகிய பாலை ) சுந்தீவது , வண்மைஆம் - 
ஈகையாம் , வல்லவர் - ( கறக்க ) வல்லவர் , ஊன்ற- ( தம் விரல்களால் 
சுரையை ) ஊன்றிக் கறப்பதினால் , வடிஆபோல் - ( பாலை ) ஒழுக்கு 
கின்ற பசுப்போல , கீழ் - கீழ்மகனாகிய பசு , ( சள்ளர் முதலிய கன்று 
கள் ) வாய்வைத்து- (கிட்டி முதலிய கருவிகளாகிய ) வாயைவைத்து , 
கொல்ல - வருத்துவ தினால் , விரகு இன்றி -உற்சாகமில்லாமல் , சுரப் 
பது = ( பொருளாகிய பாலை ) சுரக்கவல்லது . 


அதிகாரம் .] 


ஈயாமை. 


2677 


பொ - ரை . இரப்பவர் கன்றாகவும் கொடுக்கும் மேன்மக்கள் 
பசுவாகவும் உற்சாகத்தோடு பொருளாகிய பாலைச் சுரந்தீவது ஈகை 
யாம் . கறக்கவல்லவர் தம் விரல்களால் சுரையை ஊன்றிக் கறப்பதி 
னால் பாலை ஒழுக்குகின்ற பசுப்போல , கீழ்மகனாகிய பசு கள்ளர் முத 
லிய கன்றுகள் கிட்டி முதலிய கருவிகளாகிய வாயைவைத்து வருத் 
துவ தினால் உற்சாகமில்லாமல் பொருளாகிய பாலைச்சுரக்கவல்லது . 

எனவே விரகின்றிச் சுரப்பது வண்மையன்றென்பது . இன்றி 
என்னுங் குறிப்பு வினையெச்சம் சுரப்பதென்னும் வினைப்பெயர்கொ 
ண்டது . ஊன்ற , கொல்ல என்னும் செயவென் வாய்பாட்டு வினை 
யெச்சங்கள் காரணப்பொருளனவாய் இறந்த காலத்தன. கீழ் பண் 
பாகுபெயர் . கீழ்மகன் தன்னை வருத்துவோர்க்கே யீவானென்பது 
கருத்து . இரவலர் தொழிலடியாகப் பிறந்த பெயர் ; இர பகுதி , வ் 
சந்தி , அல் புடை பெயர்ச்சி விகுதி பெற்று முடிந்த இரவல் பகுதி . 

That which yields spontanoously , the askers being as the 
calf and the girers as the cow , is liberality .: as a cow that 
yields a scanty supply whon strong ones press , the mean ona 
yields only when put into a strait and forced . 

( 279 ) 
280. ஈட்டலும் துன்பமற் றீட்டிய வொண்பொருளைக் 

காத்தலு மாங்கே கடுந்துன்பங் - காத்தல் 
குறைபடிற் றுன்பங் கெடிற்றுன்பந் துன்பக் 
குறைப்பதி மற்றைப் பொருள் . 
இ - ள் . ஈட்டலும் - பொருளைத்தேடுதலும் , துன்பம் - துன் 
பந் தருவது , ஈட்டிய - தேடப்பட்ட , ஒள்பொருளை - ஒளியைத்தா 
வல்ல பொருளை , காத்தலும் - ( கள்ளர்முதலானோர் கவாவொட்டா 
மல் ) காத்தலும் , ஆங்கு - அக் காக்குங்காலத்தில் , கடு துன்பம் மிக்க 
துன்பத்தைத் தருவது , காத்தல் - காக்கப்பட்டபொருள் , குறைப 
டின் - (தன்னளவில் ) குறைந்தால் , துன்பம்- ( அக் குறைபாடும் ) துன் 
பந்தருவது , கெடின் - ( முழுமையும் ) அழிந்தால் , துன்பம் - ( அவ் 
வழிவும் ) துன்பந்தருவது , ( ஆதலால் ) பொருள் - செல்வப்பொருள் , 
துன்பத்துக்கு - துன்பங்களுக்கு , உறைபதி - தங்குமிடமாம் . 

பொ - ரை . பொருளைத்தேடுதலும் துன்பந்தருவது , தேடப் 
பட்ட ஒளியைத் தரவல்ல பொருளைக் கள்ளர் முதலானோர் கவா 
வொட்டாமல் காத்தலும் அக் காக்குங் காலத்தில் மிக்க துன்பத் 
தைத் தருவது . காக்கப்பட்டபொருள் தன்னளவில் குறைந்தால் 


268 காலடியார் மூலமும் உரையும் . [ உகூ - ஆம் 
அக் குறைபாடும் துன்பந்தருவது . முழுமையும் அழிந்தால் அவ்வழி 
வும் துன்பந்தருவது . ஆதலால் செல்வப்பொருள் துன்பங்களுக்குத் 
தங்குமிடமாம் . 

ஈட்டுதல் தருந் துன்பமொழிந்த மற்றைத் துன்பங்களுண்டா 
வன தாம் அநுபவித்தலும் அறத்தின் பொருட்டுப் பிறர்க்கீதலுஞ் 
செய்யாதார்க்கே ஆதலால் ஒருவர் ஈட்டிய பொருளைத் தாமும நுப 
வித்து , இரப்போர்க்குமீக என்பது கருத்து . ஈட்டல் முதலிய நான்கு 
தொழிலும் பொருள் காரணமாக உண்டாவன ஆதலால் அதனைத் 
துன்பக்குறைபதி என்றார் . காத்தல் " எல்லாமெனல் பொது என் 
பதுபோலத் தொழிலாகு பெயராய் நின்றது . துன்பந் தருவதனைத் 
துன்பமென்றது உபசாரவழக்கு . துன்பக்கு என்பதில் அத்துச்சாரி 
யை தொகுக்கப்பட்டது . ஐகாரச்சாரியை பெறாதும் , பெற்றும் வந்த 
மற்று இரண்டும் அசைநிலை . 

Gathering it is trouble , and the guarding of the resplend 
ent wealth so gathered is severe trouble . If the guarded wealth 
diminish , it is trouble ; if it perish , it is trouble again . Troll 
ble s dwelling place , indeed , is this wealth . 

( 280) 


Chapter XXIX - Poverty . 


29 - ஆம் அதிகாரம் : இன்மை . 


அஃதாவது பொருளில்லாமையினாலாம் இழிவை யுணர்த்துவது . 
நன்றியில் செல்வத்தாலாகும் குற்றத்தை மேலைய திகாரத்தால் 
றிச் செல்வ மின்மையினாலாகும் குற்றத்தை இவ்வதிகாரத்தாற் 
கூறுகின்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது . 
281. அத்திட்ட கூறை யரைச்சுற்றி வாழினும் 

பத்தெட் டுடைமை பலருள்ளும் பாடெய்து 
மொத்த குடிப்பிறந்தக் கண் னுமொன் றில்லாதார் 
செத்த பிணத்திற் கடை , 

ள் . (இழிகுடியிற் பிறந்தவன் ) அத்து இட்ட - செஞ்சாயம் 
ஊட்டிய , கூறை - ஆடையை , அரைச்சுற்றி - அரையில் சூழவுடுத்து , 
வாழினும் - வாழ்வதினும் , பத்து எட்டு பத்தெட்டுப் புணத்தை , உடை 
மை - உடையனாகுதலால் , பலருள்ளும் - பலரிலும் , பாடு எய்தும் . 
பெருமையை அடைவான் , ஒத்த - ( யாவர்க்கும் ) உடன்பாடாகிய , 


அதிகாரம் .] 


இன்மை. 


239 


- 


குடிப்பிறந்தக்கண்ணும் - உயர்குடியிற் பிறந்தாராயினும் , ஒன்று உம் 
இல்லாதார் - பொருள் சிறிதும் இல்லாதவர் , செத்தபிணத்தின் 
இறந்த பிணத்தினும் , கடை கடைப்பட்டவர் . 

பொ - ரை . இழிகுடியிற் பிறந்தவன் செஞ்சாயம் ஊட்டிய 
ஆடையை அரையில் சூழவுடுத்து வாழ்வதினும் பத்தெட்டுப் பணத் 
தை உடையனாகுதலால் பலரிலும் பெருமை 

பருமையை அடைவான் . யாவர் 
க்கும் உடன்பாடாகிய உயர்குடியிற் பிறந்தாராயினும் பொருள் சிறி 
தும் இல்லாதவர் இறந்த பிணத்தினும் கடைப்பட்டவர் . 

உலகத்தில் பலரும் பொருளுடைமையை அன்றிக் குலமுடை 
மையைப் பாராட்டாதென்பது கருத்து . பிணத்திற்குச் செத்த என 
வேண்டாது கூறியது பொருளின்மையை இழித்தற்கு . பத்தெட் 
டென்பன மிகச்சில பொருளென்பதற்குக் காட்டிய எண் .இவ்வெண் 
எண்ணலளவை யாகுபெயராய்ப் பொருளையுணர்த்தின . அரை என் 
பதும் அவ்வாகுபெயர் . வாழ் முதனிலைத் தொழிற்பெயர் . 

Though a ( low born ) man traps round his loin a clotlı 
dred red , because of his havirig eight or ten coins , he will be 
l espected among men . Though born of noble family , the man 
devoid of wealth is worse than a lifeloes corpse , 

(281 ) 
282. நீரினு நுண்ணிது நெய்யென்பர் நெய்யினும் 

யாரு மறிவர் புகைநுட்பம் - தேரின் 
நிரப்பிடும்பை யாளன் புகுமே புகையும் 
புகற்கரிய பூழை நுழைந்து . 
இ - ள் . நெய் - நெய்யானது , நீரினும் - சலத்தினும் , நுண் 
ணிது - நுட்பமானது , என்பர் - என்று ( அறிவுடையோர் ) சொல்லு 
வர் , நெய்யினும் - நெய்யினும் , புகைநுட்பம் - புகை நுட்பமாயிருத் 
தலை , யாரும் அறிவர் - கற்றவரும் கல்லாரும் அறிவார் , தேரின்- ( இல் 
லாமையி னிழிவை ) ஆராய்ந்தால் , நிரப்பு - வறுமையினது , இடும்பை 
ஆளன் - துன்பத்தை யாளுதலுடையான் , புகையும்- நுண்ணிய புகை 
யும் , புகற்கு அரிய - நுழைதற் கருமையாயுள்ள , பூழை - துவாரங்க 
ளிலும் , நுழைந்து புகும் - நுழைந்து செல்லுவான் . 

போ - ரை . நெய்யானது சலத்தினும் நுட்பமானது என்று 
அறிவுடையோர் சொல்லுவர். செய்யினும் புகை நுட்பமாயிருத்தலைக் 
கற்றவரும் கல்லாரும் அறிவார் . இல்லாமையி னிழிவை ஆராய்ந்தால் 


270 நாலடியார் மூலமும் உரையும் . [ உகூ - ஆம் 
வறுமையினது. துன்பத்தை யாளுதலுடையான் நுண்ணிய 

புகை 
யும் நுழைதற் கருமையாயுள்ள துவாரங்களிலும் துழைந்து செல்லு 
வான் . 


நெய் நீரினும் நுண்ணிதாதல் அறிவுடையார்க்கே தோன்றுமா 
தலால் நீரினு நுண்ணிது நெய்யென்பர் என்றும் , புகையினது நுட் 
பத்தை அடுதற் றொழில்புரியும் பேதையரு மறிதலால் புகை நுட் 
பம் யாருமறிவர் . என்றும் கூறினார் . இன்மையின் திழிவை வியந்து 
ரைத்தலாக , நிரப்பிடும்பையாளன் புகையும் புகற்கரிய பூழை நுழை 
ந்து புகும் என் றமையால் இது தொழில திசயத்தின் பாற்படும் . நிரம் 
பென்னும் தன் வினைப்பகுதி , தல் விகுதி புணர்ந்துகெட்ட மாத்திரை 
யில் நிரப்பென முதனிலை திரிந்த தொழிற்பெயர் இன்மையை 
உணர்த்தலால் மங்கல வழக்கு ; இல்லாமையாகிய குறைவுபாட்டை 
நிரப்புதலெனப் பொருள் கொண்டு , இன்மை ஏதுவாக நிரப்புதலாகிய 
தொழிற்காரிய முண்டாதலின் காரியவாகுபெயரெனினும் ஒக்கும் . 
இங்ஙனங் கொள்ளும்போது நிரப்பு பிறவினையாகிய முதனிலைத் 
தொழிற்பெயர் . நிரப்பிடும்பை யாளுதலாவது நிரப்பிடும்பை நீங்காது 
நிற்றல் , புகை தொழிலடியாகப் பிறந்த பெயர் ; புகு பகுதி , ஐ வினை 
முதற் பொருண்மை விகுதி , உகரக்கேடு சந்தி . இதுபற்றியே ஆசிரி 
யர் புகையும் புகற்கரிய பூழை எனவும் , கம்பநாடர் புகைபுகாவாயி 
லும் புகுவான் எனவுங் கூறினர் . 

They say that subtler than water is ghee ; and erery one 
knofs that smoke is subtler than ghee . But if you consider it 
well , the man in dire poverty will penetrate through places 
where smoke hardly finds a way. 

( 282 ) 
283. கல்லோங் குயர்வரைமேற் காந்தண் மலராக்கால் 

செல்லாவாஞ் செம்பொறி வண்டினங்- கொல்லைக் 
கலா அற் கிளிகடியுங் கானக நாட 
இலா அ அர்க் கில்லை தமர் . 

ள் . கொல்லை - தினைப்புனத்தில் , கல்லால் - கற்களினால், 
கிளி - ( தினைக்கதிரை அழிக்கவரும்) கிளிகளை , கடியும்- ( குறப்பெண் 
கள் ) ஒட்டுகின்ற , கானகம் - காட்டைச்சார்ந்த , நாட - குறிஞ்சி நில 
த்தலைவனே , கல் - கல்லாகிய , ஓங்கு உயர்வரைமேல் - மிகவும் உயர் 
ந்த மலையில் , காந்தள் - காந்தளின் மலர்கள் , மலராக்கால் - மலரா 
விடின் , செம்பொறி - சிவந்த புள்ளிகளையுடைய , வண்டினம் - வண் 


அதிகாரம் .] இன்மை. 

271 
டின் கூட்டங்கள் , செல்லா ஆம் - செல்லாதன ஆகும் , (அதுபோல ) 
இலார்க்கு - வறியவரிடத்து , தமர் - உறவினர் , இல்லை - வந்துசேர் 
தலிலர் . 

பொ - ரை . தினைப்புனத்தில் கற்களினால் , தினைக்க திரை 
அழிக் கவரும் கிளிகளைக் குறப்பெண்கள் ஓட்டுகின்ற காட்டைச்சார் 
ந்த குறிஞ்சி நிலத்தலைவனே ! கல்லாகிய மிகவும் உயர்ந்த மலையில் 
காந்தளின் மலர்கள் மலராவிடின் சிவந்த புள்ளிகளையுடைய வண் 
டின் கூட்டங்கள் செல்லாதன ஆகும் . அது போல வறியவரிடத்து 
உறவினர் வந்து சேர்தலிலர் . 

மலராக்கால் வண்டினம் செல்லா என்ற உவமையால் ஒருவர் 
பொருளுடையாராகிய காலத்தில் பலரும் உறவினராகச் சேர்வர் , 
பொருளிலராகிய காலத்தில் சேராரென்பது கருத்து . செய்யுளிசை 
நிறைக்க வந்த அளபெடை யிரண்டில் பின்னது நான்கு மாத்திரை 
யதாதலால் செய்யுள் வழுவமைதி என்க . கல்வரை இருபெயரொட் 
டுப் பண்புத்தொகைநிலை . கல் கருவியாகுபெயர் . வரை யென்னும் 
மூங்கிலின் பெயர் மலைக்கானமையால் தானியாகுபெயர் . வரை என் 
னும் அளவுப்பண்பு மூங்கிலுக்கானது பண்பாகுபெயர் ; அளவென் 
றது கணுவை . ஓங்குயர் ஒருபொருட் பன்மொழி . வண்டினம் ஒன் 
றன் கூட்டத் தற்கிழமைப் பொருளதாகிய ஆறாம் வேற்றுமைத் 
தொகைநிலை . 

When on the high lill s crags the kanthal does not blossom , 
the crimson - sported beetle tribe approach not the spot. Lord 
of the hilly regions where they scare away parrots with stones! 
The poor lia re lo kin . 

( 283 ) 
284. உண்டாய போழ்தி னுடைந்துழிக் காகம்போற் 

றொண்டா யிரவர் தொகுபவே - வண்டாய்த் 
திரி தருங் காலத்துத் தீதிலிரோ வென்பா . 
ரொருவரு மிவ்வுலகத் தில் . 
இ - ள் . இவ்வுலகத்து - இவ்வுலகத்தில் , உண்டு ஆய போழ் 
தின்-( செல்வப்பொருள் ஒருவருக்கு ) உள்ளதாகிய காலத்தில் , உடை 
ந்துழி - ( அவர் ) இறப்பாராயின் , காகம் போல - காகங்கள் கூடிப் புல 
ம்புவதுபோல , ஆயிரவர் - பலர் , தொண்டு - குற்றேவல் செய்பவராக , 
தொகுப - கூடிப் புலம்புவர் , வண்டாய் - ( செல்வப்பொருளில்லாத 
காலத்தில் ) வண்டு தேனை நாடிச் செல்வது போன்று , திரிதரும் கால 


272 நாலடியார் மூலமும் உரையும் . [ உகூ - ஆம் 
த்து - (உணவை நாடி ) திரியும்போது , தீது இலிரோ - சுகமுடை 
யீரோ , என்பார் - என்று கேட்பவர் , ஒருவரும் இல் - ஒருவருமிலர் . 

பொ - ரை . இவ்வுலகத்தில் செல்வப்பொருள் ஒருவருக்கு உள் 
ளதாகிய காலத்தில் அவர் இறப்பாராயின் காகங்கள் கூடிப் பலம்பு 
வதுபோல , பலர் குற்றேவல் செய்பவராகக் கூடிப் புலம்புவர் . செல் 
வப்பொருளில்லாத காலத்தில் வண்டு தேனை நாடிச் செல்வது போ 
ன்ஏறு உணவை நாடித் திரியும் போது சுகமுடையீரோ என்று கேட்ப 
வர் ஒருவருமிலர். 

காகங்கள் மற்றைப் பறவைகள் போலாது தம்மில் ஒன்றிறந்தால் 
பலகூடிப் புலம்புவனவாதலால் காகம்போலத் தொகுப என்றார் . 
இது தொழிலுவமம் . வண்டென்பதும் இது . செல்வரிறந்தாலும் 
பலர் கூடுவர் ; வறியவர் உயிர் வாழினும் அவரது வாழ்க்கைபை வினா 
வுவா ரொருவரு மிலரென்பது கருத்து . இதனால் செல்வத்தினது 
மேன்மையும் , வறுமையின திழிவும் கூறப்பட்டன . தொண்டு பண் 
பாகுபெயர் . ஆயிரவரென்பது மிகப் பலரென்பதற்குக் காட்டியதோ 
ரெண்ணுப்பெயர் . தீது பண்புப்பெயர் ; முழுதென்பதிற்போல.இதில் 
துவ்விகுதி பகுதிப்பொருள் விகுதி . உடைந்துழி இறந்தகால வினை 
யெச்சம் . 


When one has wealth , if lie , dies , eren like the crows , 
thousands will assemble , offering to do menial service . Wien 
they wander about in search of food ) like the beetle .(in search 
of honey ) , there is none in this world who will ask is it well 
with you ? 

( 284) 
285. பிறந்த குலமாயும் பேராண்மை மாயுஞ் 

சிறந்ததங் கல்வியு மாயுங் - கறங்கருவி 
கன்மேற் கழூஉங் கண மலை நன்னாட 
வின்மை தழுவப்பட் டார்க்கு 

இ - ள் . கறங்கு அருவி - ( பாயாநின்று ) ஒலிக்கின்ற அருவி , 
கல் - கற்களினது , மேல்கழூஉம் - மேற்புறத்தைக் கழுவுகின்ற , கண 
மலை - கூட்டமாகிய மலைகளைச் சார்ந்த , நல் நாட - நன்மையாகிய 
குறிஞ்சி நிலத்தலைவனே , இன்மை -- வறுமையினால் , தழுவப்பட் 
டார்க்கு - சாரப்பட்டவர்க்கு , பிறந்தகுலம் - ( தாம் ) பிறந்த குடிப்பிறப் 
பின்பெருமை , மாயும் - ஒழியும் , பேராண்மை - ( பிறர் செய்தற்கு ) 
அரியவற்றைச் செய்யும் வல்லமை , மாயும் - ஒழியும், சிறந்த -( நீங்குத 


அதிகாரம் . ) 


ன்மை . 


273 


லில்லாத ) சிறப்புள்ள , தம் கல்வியும் - தமது கல்வியறிவும் , மாயும் - 
மழுக்கமடையும் . 

பொ - ரை . பாயாநின்று ஒலிக்கின்ற அருவி கற்களின துமேற் 
புறத்தைக் கழுவுகின்ற கூட்டமாகிய மலைகளைச் சார்ந்த நன்மையா 
கிய குறிஞ்சி நிலத்தலைவனே ! வறுமையினால் சாரப்பட்டவர்க்குத் 
தாம் பிறந்த குடிப்பிறப்பின் பெருமை ஒழியும் . பிறர் செய்தற்கு 
அரியவற்றைச் செய்யும் வல்லமை ஒழியும் . நீங்குதலில்லாத சிறப் 
புள்ள தமது கல்வியறிவும் மழுக்கமடையும் . 

பொருளுடைமையை யன்றிக் குடிப்பிறப்பைப் பாராட்டுவா 
ரரியராதல் பற்றிக் குலமும் , பொருளின்மை காரணமாக இடமு 
மேவலும் வாய்க்காமை பற்றிப் பேராண்மையும் , கவலை பெருகுதல் 
பற்றிக் கல்வி யறிவும் மாய்வனவாயின . கல்வி உயிரினிடத்துக் கிட 
ந்து எழுபிறப்பினும் உதவுதலால் தம் கல்வி என்றும் , அதுபற்றிச் 
சிறந்த என அடை கொடுத்துங் கூறினர் . குலம் , கல்வி காரணவாகு 
பெயர் . கழூஉம் சொல்லிசை அளபெடை . 

Lord of the fertile land of clustering hills washed by re 
sounding torrents ! When men are held in poverty s embrace ,, 
their birth is naught , their prowess is unuglit, even their ex 
cellent learuing is daught , 

( 285 ) 
226. உள்கூர் பசியா லுழைநசைஇச் சென்றார்கட் 

குள்ளூ ரிருந்து மொன் றாற்றாதா - னுள்ளூ 
ரிருந்துயிர் கொன்னே கழியாது தான் போய் 
விருந்தின னாதலே நன்று . 
இ - ள் . உள் - வயிற்றில் , கூர் - மிகுகின்ற , பசியால் - பசியி 
னால் , நசைஇ - (ஒன்றைப்பெற ) விரும்பி , உழை சென்றார்கட்கு - 
தன்னிடத்துச் சென்றவர்க்கு , உள் ஊர் - ஊருக்குள் , இருந்தும் - 
( செல்வமுடையனாக ) இருந்தும் , ஒன்று உம் ஆற்றா தான் - சிறிதும் 
உபகரியாதவன் , உள் ஊர் - ஊரினுள் , இருந்து - ஈதலாகிய அறஞ் 
செய்யா தவனாக ) இருந்து , கொன்னே - (அறனாகிய ) பயனில்லாமல் , 
உயிர் கழியாது - உயிர்கழிந்து போகாமல் , தான் - ( ஈகையில்லாத ) 
தான் , போய் - ( பிறர் இல்லில் ) சென்று , விருந்தினன் ஆதலே-வீருக் 
தினனாக உண்கெழிதலே , நன்று - நன்மையுடையது . 

பொ - ரை . வயிற்றில் மிகுகின்ற பசியினால் ஒன்றைப்பெற 
விரும்பித் தன்னிடத்துச் சென்றவர்க்கு ஊருக்குள் செல்வமுடைய 


பலவகை 


274 நாலடியார் மூலமும் உரையும் . 

[ உ கூ- ஆம் 
னாக இருந்தும் சிறிதும் உபகரியாதவன் ஊரிலுள் ஈதலாகிய 
அறஞ் செய்யாதவனாக இருந்து அறனாகிய பயனில்லாமல் உயிர் 
கழிந்துபோகாமல் ஈகையில்லாத தான் பிறர் இல்லிற்சென்று விருந் 
தினனாக உண்டு கழிதலே நன்மையுடையது . 
உடம்பில் 

உணவுகளும் தங்குதற்கு உள்ளிடமு 
டைய உறுப்பாதலால் வயிற்றை உள் என்றார் . உள் என்னும் இடப் 
பெயர் கூர்பசியா லென்றதினால் வயிற்றுக்கரயிற்றெனினும் பொருந் 
தும் . கொன் பயனின்மை யுணர்த்தும் இடைச்சொல் . செல்வமு 
டைய ஒருவன் தன்பாலிரப்பவர்க்கு ஈயானாயின் அதனால் பாவமும் 
பழிப்பும் உண்டாதல்போல இரத்தலினால் உண்டாகாமையால் 
விருந்தினனாதல் நன்றாயிற்று . முன்னுள்ள எ ஈற்றசை . உள்ளூரி 
ருந்து கொன்னே கழிதல் , விருத் தினனாதல் இவ்விரண்டில் பின்ன 
தைப் பிரித்தமையால் பின்னுள்ள ஏ பிரிநிலை . உள்ளூரென்பது 
பின் முன்னாக மாறிநின்ற உறுப்புத் தற்கிழமைப் பொருளதாகிய 
ஆறாம்வேற்றுமைத் தொகை . இஃது இலக்கணப்போலி . 

To those who approach him desiring help Agui1: 8t their 
gnawing hunger , though living in the village , he does not 
render Any help . It were better that such a man went about 

i gnest himsell than that he spent his days iu vuiu in his 
own village . 

( 286 ) 
287. நீர்மையே யன்றி நிரம்ப வெழுந்ததங் 

கூர்மையு மெல்லா மொருங்கிழப்பர் - கூர்மையின் 
முல்லை யலைக்கு மெயிற்றாய் நிரப்பென்னு 
மல்ல லடையப்பட் டார் . 

- ள் . கூர்மையின் - ( தாம் மிக்க ) கூர்மை யுடைமையால் , 
முல்லை - முல்லையரும்புகளை , அலைக்கும் . வெற்றிகொள்ளும் , எயிற் 
றாய் - பற்களையுடை யாளே , நிரப்புஎன்னும் - வறுமையென்று சொல் 
லப்படும் , அல்லல் - துன்பத்தினால் , அடையப்பட்டார் - அடையப் 
பட்டவர் , நீர்மையே அன்றி - நற்குணங்களையே அல்லாமல் , நிரம்ப 
எழுந்த - குறைவில்லாம லுயர்ந்த , தம் கூர்மையும் - தமது கூறி 
வையும் ,எல்லாம் -மற்றைக் குடிப் பிறப்பு நற்செய்கை முதலியயாவற் 
றையும் , ஒருங்கு இழப்பர் - ஒருசேர இழந்து விடுவர் . 

பொ - ரை . தாம் மிக்க கூர்மையுடைமையால் முல்லை யரும்பு 
சளை வெற்றிகொள்ளும் பற்களை யுடையாளே ! வறுமையென்று 


Rs 


அதிகாரம் .] 


ன்ம்ை . 


275 


சொல்லப்படும் துன்பத்தினால் அடையப்பட்டவர் நற்குணங்களையே 
அல்லாமல் குறைவில்லாமலுயர்ந்த தமது கூரறிவையும் மற்ற குடிப் 
பிறப்பு நற்செய்கை முதலிய யாவற்றையும் ஒரு சேர இழந்துவிடு 
வர் . 

நிரப்பென்னு மல்லலெனக் காரணத்தைக் காரியமாக உபசரித் 
தார் . முல்லை முதலாகுபெயர் . நிரம்பவெழுந்த கூர்மையாவது எல்லா 
நூற்பொருளையு முட்டின்றியுணரும் அறிவு, ஏ பிரிநிலை . 

O thou whose teeth vie in sharpness with jasmine buds . 
Those whom the distress of poverty has assailed lose not only 
their goodness bat their mind s surpassing acuteness and all 
at one stroke . 

( 287 ) 
288. இட்டாற்றுப் பட்டொன் றிரந்தவர்க் காற்றாது 

முட்டாற்றுப் பட்டு முயன்றுள்ளூர் வாழ்தலி 
னெட்டாற்றுச் சென்று நிரைமனையிற் கைக்கீட்டுங் 
கெட்டாற்று வாழ்க்கையே நன்று . 
இ -ள் . முயன்று - ( ஒருவன் பொருள் பெற ) முயன்று , டு 
ஆற்றுப்பட்டு - ஈதலாகிய வழியில் தான் நின்று , ஒன்று - யாதாயினு 
மொரு பொருளை , இரந்தவர்க்கு - ( தன்னிடத்து ) இரந்தவர்களுக்கு , 
ஆற்றாது - (ஈதலை ) செய்யாமல் , முட்டு ஆற்றுப்பட்டு -- (பொருளின் ) 
குறைவாகிய வழியினின்று, உள்ஊர் வாழ்தலின் - ஊருக்குள் உயிர் 
வாழ்வதினும் , நெடு ஆற்றுச் சென்று - தூரவழிப்போய் , நிரைமனை 
யில் - முறையாயுள்ள வீடுகளில் , கைநீட்டும் - தன் கைகளை நீட்டி 
ஏற்கின்ற , கெட்டு ஆற்று வாழ்க்கையே - இன்மையாகிய வழியில் 
வாழ்தலே , நன்று - நன்மையுடையது . 

பொ - ரை . ஒருவன் பொருள் பெற முயன்று ஈதலாகிய வழி 
யில் தான் நின்று யாதாயினு மொருபொருளைத் தன்னிடத்து இசக் 
தவர்களுக்கு ஈதலைச் செய்யாமல் பொருளின் குறைவாகிய வழியி 
னின்று ஊருக்குள் உயிர்வாழ்வதினும் தூரவழிப்போய் முறையா 
யுள்ள வீடுகளில் தன்கைகளை நீட்டி ஏற்கின்ற இன்மையாகிய வழி 
யில் வாழ்தலே நன்மையுடையது . 

ஒருவன் பொருள்தேடி இரப்பவர்க்குக் கொடுத்து வாழத் தன 
க்கு இயலாதாயின் அவன் இரந்துண்ணல் நன்றென இன்மையினி 
ழிவு இதனாற் கூறப்பட்டது . இட்டு, கெட்டு என்பன இரண்டும் இக , 


276 நாலடியார் மூலமும் உரையும் . [ உகூ -ஆம் 
கெடு என்னும் முதனிலைகள் தல் விகுதி . புணர்ந்து கெட்டமாத்தி 
ரையில் தன்னொற்றிரட்டி நின்றமையால் முதனிலை திரிந்ததொழிற் 
பெயர்கள் . இட்டாற்றுப் பட்டென்னும் இறந்தகால வினையெச்சம் 
ஆற்றாதென்னும் மறைவினையெச்சத்தின் முதனிலையோடு முடிந் 
தது . கை தனி யை ஆதலின் கைந்நீட்டென நகரமிக்கது . நீட்டு 
மென்னும் பிறவினையாகிய பெயரெச்சம் தன் காரணமாகிய கெட் 
டாறென்னும் பெயர்கொண்டது . 

To live in porerty and beg from door to door after going 
along distance , is , indeed ; better than to divell in one s own 
village, not giving aaght to those who beg , because of straitened 
circumstances , 

( 288) 
289. கடகஞ் செறிந்ததங் கைகளால் வாங்கி 

யடகு பறித்துக்கொண் டட்டுக்- குடைகலனா 
வுப்பிலி வெந்தைதின் றுள்ளற்று வாழ்பவே 
துப்புரவு சென்றுலந்தக் கால் .. 
இ - ள் . துப்புரவு - அநுபவிக்கப்படும் பொருள்கள் , சென்று - 
நீங்கின தினால் , உலந்தக்கால் - ( ஒருவர் ) இன்மை யுடையாரானால் , 
( செல்வமுடைய காலத்தில் ) கடகம் - கடகமன்னும் பூண்கள் ,, 
செறிந்த - நெருங்கியிருந்த , தம்கைகளால்-தமது கைகளால் , வங்கி . 
(சிறு தூற்றினை ) வளைத்து , அடகு பறித்துக்கொண்டு - இலைகளைப் 
பறித்துக் கொண்டு , அட்டு - பாகஞ்செய்து , குடை - குடைவாகப் 
பிடித்த தமதுகையே , கலன் ஆக - பாத்திரமாக , உப்பு இலி - உப் 
பில்லாததாகிய , வெந்தை - வெந்த இலைக்கறியை , தின்று - உண்டு , 
உள் அற்று - ஊக்கமழிந்து , வாழ்ப - உயிர்வாழ்வார் . 

பொ - ரை . அதுபவிக்கப்படும் பொருள்கள் நீங்கின தினால் ஒரு 
வர் இன்மை யுடையாரானால் செல்வமுடைய காலத்தில் கடகமென் 
னும் பூண்சள் நெருங்கி இருந்த தமது கைகளால் சிறு தூற்றினை 
வளைத்து இலைகளைப் பறித்துக்கொண்டு பாகஞ்செய்து குடைவாகப் 
பிடித்த தமது கையே பாத்திரமாக உப்பில்லா ததாகிய வெந்த 
இலைக் கறியை உண்டு ஊக்கமழிந்து உயிர் வாழ்வார் . 

இதனாலும் இன்மையினிழிவு கூறப்பட்டது . வெந்தை தொழி 
லடியாகப் பிறந்தபெயர் ; வே பகுதி , சந்தி , த் விரித்தல் , ஐ வினை 
முதற் பொருண்மை விகுதி , பகுதி ஏகாரம் எகரமானது குறுக்கல் , 
சக்தித் தகரம் நகரமானது மெலித்தல் , இச் சொல்லை ஒன்றன் 


அதிகாரம் . ] இன்மை. 

277 
படர்க்கை இறந்தகால வினைப்பெயரெனக்கொண்டு தகரவுயிர்மெய் 
தொகுத்ததென்பாருமுளர் ; அங்ஙனமானால் ஈற்றில் நின்ற ஐ இரண் 
டனுருபாகல்வெண்டும் ; ஆயின் வெந்தைத் தின்று எனத் தகரச் சந்தி 
பெறவேண்டும் ; அது பாடமன்மையால் என்னலாகாதென்க. துப்பு 
ரவு தொழிற்பெயர்; து பகுதி , ப் சந்தி , பு புடை பெயர்ச்சி விகுதி , 
உாவென்வது அப்பொருட்டாகிய விகுதி ; இது விகு திமேல் விகுதி 
யாய்வந்தது . ஒப்புரவு என்பதும் இது . சென்று காரணப்பொருட் 
டாகிய செயவெனெச்சத் திரிபு . 

When fortone is gone and porerty is come , with the arms 
that were ( ouce ) loaded with bracelets they pluck the i leaves 
by bending the branches of trees , And cok the meal ; and theri 
eat the saltless leaves -curry with their palms as dish and thus, 
drag on a miserable existence. 

( 289 ) 
290. ஆர்த்த பொறிய வணிகிளர் வண்டினம் 

பூத்தொழி கொம்பின் மேற் செல்லாவாம்-நீர்த்தருவி 
தாழா வுயர்சிறப்பிற் றண்குன்ற நன்னாட் 
வாழாதார்க் கில்லை தமர் . 
இ .. நீர்த்து - நீர்வளமுடைய தாகிய , அருவி - அருவியா 
னது , தாழாத - இடையறாமல் பாய்கின்ற , உயர்சிறப்பின் உயர்ந்த 
சிறப்பினையுடைய , தண் குன்ற நல்நாட - குளிர்ச்சியாகிய நல்ல மவை 
நாட்டானே , ஆர்த்தபொறிய - நிறைந்த புள்ளிகளையுடைய , அணிகி 
ளர் - அழகு விளங்குகின்ற , வண்டினம் - வண்டின் கூட்டங்கள் , 
பூத்து - (பருவகாலத்தில் ) மலர்ந்து , ஒழி - மாறிய, கொம்பின்மேல் - 
கொம்பினில் , செல்லா - சோ , ( அதுபோல ) வாழாதார்க்கு - பொரு 
ளில்லாதாரிடத்து , தமர் - உறவினராவார் , இல்லை -இலர் . 

பொ - ரை . நீர்வளமுடையதாகிய அருவியுனது இடையறாமல் 
பாய்கின்ற உயர்ந்த சிறப்பினை யுடைய குளிர்ச்சியாகிய நல்ல மலை 
நாட்டானே ! நிறைந்த புள்ளிகளையுடைய அழகு விளங்குகின்ற 
வண்டின் கூட்டங்கள் பருவகாலத்தில் மலர்ந்து மாறிய கொம்பினில் 
சேரா ; அதுபோலப் பொருளில்லாதாரிடத்து உறவினராவார் இலர் . 

ஆர்த்த வலித்தல் . பொறிய சினையடியாகப் பிறந்த குறிப்புப் 
பெயரெச்சம் ; அவ் வினைப்பெயரெனக்கொண்டு , அதனோடு வண்டின 
மென்பது இருபெயரொட்டுப் பண்புத்தொகை நிலையாகப் புணர்ந்த 
தெனினும் பொருந்தும் . வாழாதார் என்பதில் வாழாமை பொருளின் 

24 


278 நாலடியார் மூலமும் உரையும் . [ ங 0 - ஆம் 
மையை - யுணர்த்திற்று . இதனைச் செல்வத்துக்கு வாழ்க்கையெனப் 
பெயர் வழங்கலாலுமுனர்க . நான்கனுருபு ஏழாவதனிடப் பொரு 


ளது . 


The spotted beetle tribes gather not on the branch that has 
ceased to blossom . O Lord of the cool hilly land , of great fame , 
where torrents flow down unceasingly ! the poor ones have do 
kin , 

(290 ) 
Chapter XXX - Honour. 

30 -ஆம் அதிகாரம் : மானம் . 
அஃதாவது உயர் குடியிற் பிறந்தவர் இன்மையடைந்தகாலத்தும் 
தமது நிலையில் தாழ்வுபடாமையும் , ஊழினால் தாழ்வு நேரிடின் உயிர் 
வாழ விரும்பாமையுமாகிய தன்மை . மானங்கெடுதற்குரிய இன்மை 
வந்தகாலத்தும் அத் தன்மை கெடாரென்ப துணர்த்தற்கு இஃது 
இன்மையின் பின் வைக்கப்பட்டது . 
291. திருமதுகை யாகத் திறனிலார் செய்யும் 

பெருமிதங் கண்டக் கடைத்து - மெரிமண்டிக் 
கானந் தலைப்பட்ட தீப்போற் கனலுமே 
மான முடையார் மனம் . 
இ.ள். திரு - செல்வப்பொருள் , மதுகைஆக - வலிய துணையா 
கக்கொண்டு , திறன் இல்லார் - ( குடிப்பிறப்பாகிய ) வகையில்லாதவர் , 
செய்யும் - செய்கின்ற, பெருமிதம் - இறுமாப்பாகிய செயல்களை , 
கண்டக் கடைத்தும் - கண்டாலும் , கானத்தலை - காட்டில் , எரி 
மண்டி - தீப்பொருந்துதலால் , பட்ட - உண்டாகிய , நீப்போல - 
பெருந்தீப்போல , மானம் உடையார் மனம் - மானத்தை உடையா 
ரது மனம் , கனலும் - கொதிக்கும் . 

பொ - ரை . செல்வப்பொருள் வலிய துணையாகக் கொண்டு 
குடிப்பிறப்பாகிய வகையில்லாதவர் செய்கின்ற இறுமாப்பாகிய செய 
ல்களைக் கண்டாலும் காட்டில் தீப்பொருந்துதலால் உண்டாகிய 
பெருந் தீப்போல மானத்தை உடையாரது மனம் கொதிக்கும் . 

திறனின்மை அதிகாரத்தால் இழிகுடிப்பிறப்புக்காயிற்று . செய் 
யுமென்றதனால் பெருமிதம் செயலின் மேலது . தாம் செய்யாமையே 
ய்ன்றி எனப் பொருள் தாலால் உம்மை இறந்தது தழீஇயதனோடு 
இழிவு சிறப்பின்கண் வந்தது . கானத்தலை சந்தவின்பப் பொருட்டுக் 


அதிகாரம். ] மானம் . 

279 
கானந்தலை யென மெலித்தலாயிற்று . கண்டக் கடைத்துமென்பதில் 
து பகுதிப்பொருள் விகுதி . மண்டி செயவெனெச்சத் திரிபு . 

The mind of those endued with honourablo feeling will 
kindle into flame, like the fire that tas spread over the forest 
when the conflagration rages, whenever thoy behold the 
haughty acts of low - bred people whose only strength is their 
wealth .. 

(291 ) 
292. என்பா யுகினு மியல்பிலார் பின்சென்று 

தம்பா டுரைப்பரோ தம்முடையார் - தம்பா 
டுரையாமை முன்னுணரு மொண்மை யுடையார்க் 
குரையாரோ தாமுற்ற நோய் . 
இ - ள் . தம் உடையார் - தம்மைத் தமக்குரியராக வுடையார் , 
தம்பாடு - தமதில்லாமையின் வருத்தத்தை , உரையாமைமுன் - சொல் 
லாமைக்கு முன்னே , உணரும்- அறிந்து நீக்கவல்ல , ஒண்மை உடை 
யார்க்கு உம் - கூரறிவுடையார்க்கும் , தாம் உற்றநோய் - தாம் ( இன் 
மையால் ) அடைந்த வருத்தத்தை , உரையாரோ - சொல்லுமியல்பின 
பல்லர் , ( அங்ஙனமாக ) என்புஆய் - ( தம்முடம்பு தசையின்றி ) எலும் 
புடையதாகி , உகினும் - இளைக்கினும் , இயல்பு இல்லார்பின் - ( ஒரு 
வர் கருத்தைக் குறிப்பாலுணரும் ) இயல்பில்லாதவர்க்குப் பின் , 
சென்று - போய் , தம்பாடு - தமதில்லாமையின் வருத்தத்தை , உரைப்ப 
ரோ - சொல்லியிரப்பாரோ ? இரவார் . 

பொ - ரை . தம்மைத் தமக்குரியராக வுடையார் தமதில்லாமை 
யின் வருத்தத்தைச் சொல்லாமைக்கு முன்னே அறிந்து நீக்கவல்ல 
கூரறிவுடையார்க்கும் தாம் இன்மையால் அடைந்த வருத்தத்தைச் 
சொல்லு மியல்பினரல்லர் . அங்ஙனமாக தம்முடம்பு தசையின்றி 
எலும்புடையதாகி இளைக்கினும் ஒருவர் கருத்தைக் குறிப்பாலுண 
ரூம் இயல்பில்லாதவர்க்குப் பின் போய்த் தமதில்லாமையின் வருத் 
தந்தைச் சொல்லி யிரப்பாரோ ? இரவார் . 

தம்மை யுடைமையாவது பிறாவமதிக்கும்படி அவராணைக் குட் 
பட்டுயிர் வாழாமை . உடையார்க் கேன்பதனீற்றில் உயர்வு சிறப் 
பும்மை தொகுத்தலாயிற்று . ஓ இரண்டில் மூன்னது எதிர்மறை ; 
பின்னது உயர்வு சிறப்பு ; இவ்வாறு கொள்ளாமல் எதிர்மறைப் 
பொருளதாகக்கொண்டு உரையாபோ என்பதற்கு உரைப்பாரென 
வுரைக்கின் " அற்றம் - மறைக்குந் நுணையார்க் குரைப்பவே தம்மைத் , 


280 நாலடியார் மூலமும் உரையும் . ( ங 0 - ஆம் 
துறக்குந் துணிவிலா தார் என்பதனோடு முரணுதலாலும், இப்போ 
ருளால் மானத்தின் பெருமை தோன்றாமையாலும் உரைக்கலாகா 
தென்க . ஒண்மையென்னுங் காரியத்தின் பெயர் அறிவென்னுங் 
காரணத்தின் மேலது . மானமுடையார் தமதின்மையை யார்க்கு 
முரையாரென்பது கருத்து . 

Will masters of themselves ( men of self - respect ) go after 
graceless men and explain to them their sufferings although 
they might fall away to mere skeletons ? They will not reveal 
their misery even to noble men of quick audorstunding that 
might relieve them anasked . 

( 292 ) 
293. யாமாயி னெம்மில்லங் காட்டுதுந் தாமாயின் 

காணவே கற்பழியு மென்பார்போ - னாணிப் 
புறங்கடை வைத்தீவர் சோறு மதனான் 
மறந்திடுக செல்வர் தொடர்பு . 
இ - ள் . யாம் ஆயின் - வறுமையுடைய யாம் ( அவர்க்கு ) உணவு 
தந்தால் , எம் இல்லம் - எம் மனையாளை , காட்டுதும் - ( அவர் ) காண 
இசைவோம் , தாம் ஆயின் - தாம் ( எமக்கு ) உணவுதந்தால் , காணவே 
( தம் மனையாளை யாம் ) பார்க்கவே , கற்பு அழியும் - கற்புநிலை கெடு 
வாள் , என்பார் - என்று கருதி , நாணி - ( மனையினுட் கொண்டுபோக ) 
கூசி , புறங்கடை - தலைவாயிலில் , வைத்து - ( எம்மை ) வைத்து , 
சோறும் - சோற்றையும் , ஈவர் - ஈவார் , அதனால் - அவ்வாறு நடத்து 
தலால் , செல்வர் - செல்வருடைய , தொடர்பு - நட்பை , மறந்திடுக - 
( நீ ) மறக்கக்கடவாய் . 

பொ - ரை . வறுமையுடைய யாம் அவர்க்கு உணவு தந்தால் எம் 
மனையாளை அவர் காண இசைவோம் . தாம் எமக்கு உணவு தந்தால் 
தம் மனையாளை யாம் பார்க்கவே கற்புநிலை கெவொள் என்று கருதி 
மனையினுட் கொண்டுபோகக் கூசித் தலைவாயிலில் எம்மை வைத்துச் 
சோற்றையும் ஈவார் . அவ்வாறு நடத்து தலால் செல்வருடைய நட் 
பை நீ மறக்கக்கடவாய் . 

மானங்கெடாத இரவலன் மானங்கெட்ட இரவலனை நோக்கிக் 
கூறியதாக இச் செய்யுள் செய்யப்பட்டது . ஒருவர் தம்மை மதியாதா 
ரில் லத்தி லுண்ணலாகாதென்பது கருத்து . பின் ஈவர் சோறுமென் 
நதனால் ஆயினேன்னும் வினையெச்ச மிரண்டும் அல் வினையின் 
பொருள்படநின் றன், இல்லமென்னும் இடத்தின்பெயர் அவ்வாகு 


அதிகாரம் . ] மானம். 

231 
பெயராய்த் தலைமைபற்றி மனையாளை உணர்த்தியது . செல்வரது 
பெருமிதம் தோன்ற ஈவார் என்றும் , அவர்க்கு வறியாரிடத்து நட் 
பின்மை தோன்றச் சோறென்ற மாத்திரையி லமையாது , சோறும் 
என இழிவு சிறப்பு மை தந்துங் கூறினர் . ஏ தேற்றம் . போல் ஒப் 
பில் போலி . 

As for our (poor) sclves , we introduce them to our house 
hold ; as for them , they are ashamed of us as though they said 
their ladies would lose their womanly reserve at the mere 
sight of us , and so seat us at the gate and give us rice . Forget , 
therefore , the friendship of the rich ones . 

( 293 ) 
294. இம்மையு நன்றா மியனெறியுங் கைவிடா 

தும்மையு நல்ல பயத்தலால் - செம்மையி 
னானங் கமழுங் கதுப்பினாய் நன்றேகா ண் 
மான முடையார் மதிப்பு . 
இள் . நானம் - கத்தூரி , கமழும் - மணக்கின்ற , கதுப்பினாய் 
கூந்தலையுடையாளே , மானம் உடையார் மானத்தையுடையாரது , 
மதிப்பு - கொள்கை , இம்மையும் - இப்பிறப்பிலும் , கன்று - புகழைத் 
தருவது , இயல்தெறியும் - நல்லொழுக்கத்தையும் , கை விடாது - சிறி 
தும் விடாமல் , செம்மையின் - ( அவ்வொழுக்கத்தில் ) கோணுதலின் 
மையால் , உம்மையும் - மறுமையிலும் , நல்ல - இன்பங்களை , பயத்த 
லால் - தருவதினால் , நன்றே- ( யாவர்க்கும் ஒப்பமுடிந்த ) நல்லதே . 

பொ - ரை . கத்தூரி மணக்கின்ற கூந்தலையுடையாளே ! மானத் 
தையுடையாரது கொள்கை இப்பிறப்பிலும் புகழைத் தருவது ; நல் 
லொழுக்கத்தையும் சிறிதும் விடாமல் அவ்வொழுக்கத்தில் கோணு 
தலின்மையால் மறுமையிலும் இன்பங்களைத் தருவதினால் யாவர்க் 
கும் ஒப்பமுடிந்த நல்லதே . 

முதலில் நன்மையைத் தருவதனை நன்று என்றார் ; இம்மைப் 
பேறு புகழாதலால் . உடையாரது கைவிடாமைத் தொழில் அவர் 
மதிப்பின்மே லேற்றப்பட்டது . கைவிடாது உகரவீற்று எதிர்மறை 
வினையெச்சம் . கோணுதல் தவறுதல் , காண் முன்னிலையசைச் 
சொல் . 


O maiden whose locks diffuse the odonr of musk ! what is 
esteemed by men of honourable miod is good in this world , and 
as it leads to perseverance in the path of righteousness, is pro 


- 


. 


282 நாலடியார் மூலமும் உரையுர் . [ ங 0 - ஆம் 
ductive of yood things in yonder world also , Behold , it is good 
every whern . 

( 294 ) 
295. பாவமு மேனைப் பழியும் படவருவ 

சாயினுஞ் சான்றவர் செய்கலார்-- சாத 
லொருநா ளொருபொழுதைத் துன்ப மவைபோ 
லருகவை யாற்றுத லின்று , 
இ . சாதல் - இறத்தலென்பது , ஒருநாள் - ஒருதினத்தில் , 
ஒருபொழுதை - சிறிதுபொழுது அநுபவிக்கக்கடவதாகிய , துன் 
பும் - துன்பந்தருவது , அவை போல - பாவமும் 

பழியுமுண்டாம் 
செயல்கள் போல , அருகவை - நீக்குதலரிய அப் பழிபாவமாகிய குற்ற 
த்தை , ஆற்றுதல் இன்று - செய்தலிலது , ( ஆதலால் ) சான் றவர் . 
கல்லியறி வொழுக்கங்களால் நிறைந்த மானிகள் , பாவமும் - (விடா 
மல் பின் செல்வதாகிய ) பாவமும் ; எனைப்பழியும்- அஃதல்லாத ( இவ் 
வுலகத்து நிலைப்பதாகிய ) பழியும் , பட - உண்டாகும்படி , வருவ - 
வரும் தீச்செயல்களை , சாயினும் - ( செய்யாமையால் ) இறத்தல் நேரு 
மாயினும் , செய்கலார் - செய்யார் . 

பொ - ரை , இறத்தவென்பது ஒரு தினத்தில் சிறிதுபொழுது 
அநுபவிக்கக்கடவதாகிய துன்பந் தருவது; பாவமும் பழியு முண் 
டாம் செயல்கள் போல நீக்குதலரிய அப்பழிபாவமாகிய குற்றத்தைச் 
செய்தலிலது . ஆதலால் கல்வியறிவொழுக்கங்களால் நிறைந்த மா 
னிகள் விடாமல் பின் செல்வதாகிய பாவமும் அஃதல்லாத இவ்வுல 
சத்து நிலைப்பதாகிய பழியும் உண்டாம்படி வரும் தீச்செயல்களைச் 
செய்யாமையால் இறத்தல் நேருமாயினும் செய்யார் . 

மறுமையினுக் தொடர்சல்பற்றிப் பாவத்தை முற்படக்கூறினர் . 
எனை பிறிதென்னும் பொருள்படும் இடைச் சொல் , வருவ என்றது 
இலக்கணை , அது வினைப்பெயர் . பழிபாவங்களுண்டாஞ் செயலைச் 
செய்ய நேரின் உயிர் விடுவர் என்பது கருத்து . 

Men of bonourable mind do not deeds that entail sis and 
guilt, though death were the alternative . Death is an afiliction 
for one day and for a short while and works not irreparable ill 
like those deeds. 

( 295 ) 
296. மல்லன்மா ஞாலத்து வாழ்பவ ருள்ளெல்லாஞ் 

செல்வ ரெனினுங் கொடாதவர் நல்கூர்ந்தார் 
நல்கூர்ந்தக் கண்ணும் பெருமுத் தரையரே 
செல்வரைச் சென்றிரவா தார். 


. 


அதிகாரப் .] மானம். 

283 
இ - ள் . மல்லல் வளப்பமிக்க, மா ஞாலத்து - பெரியபூமியில் , 
வாழ்பவருள் எல்லாம் - செல்வமுடையாருளெல்லாம் , செல்வர் எனி 
னும் - சிறந்த செல்வராயினும் , கொடாதவர் ஏ - ( அறத்தின் பொரு 
ட்டு ) கொடுக்குந்தன்மை யில்லாதவரே , நல்கூர்ந்தார் - வறியவா , 
நல்கூர்ந்தக்கண்ணும் - வறுமை யடைத் திருப்பினும் , செல்வரை - 
( குறிப்புறிந்தீயாத ) செல்வரிடத்த , சென்று இரவாதார் ஏ- போய் 
இரக்குந்தன்மை யில்லாதவரே , பெருமுத்தரையர் - பெருமுத்தரை 
பபோடொத்த செல்வர் . 

பொ ரை . வளப்ப மிக்க பெரிய பூமியில் செல்வமுடையா 
ளெல்லாம் சிறந்த செல்வராயினும் அறத்தின் பொருட்டுக் கொதிக் 
குந் தன்மையில்லாதவரே வறியவர் , வறுமை யடைந் திருப்பினும் 
குறிப்பறிந் தீயாத செல்வரிடத்துப்போய் இரக்குத் தன்மையில்லா 
தவரே பெருமுத்தரையரோ டொத்த செல்வர் . 

பெருமுத்தரையரே என்னும் பிரிநிலை ஏகாரத்தைக் கொடாத 
வர் , இரவாதார் என்பவற்றொரு கூட்டுக . செல்வமுடைமையின் பய 
னெய்தாமை பற்றிக் கொடாதவரே வறிஞரென்றும் , மறுக்குஞ் 
செல்வரிடத்திரத்தலால் மானங்கெடுகின் றமை பற்றி இனவாதவரே 
செல்வரென்றுங் கூறினர் . இரண்டனுருபை ஏழாவதாக்குக . 

Though they be the wealthiest of the men that flourish on 
this wide eart;}} , if they give liot , they are poor indeed . Though 
they be poor , they are the lords of the three lands if they do 
hot go a begging to the wealthy men . 

( 2.6 ) 
297. கடையெல்லாங் காய்பசி யஞ்சுமற் றேனை 

யிடையெல்லா மின்னாமை யஞ்சும் - புடைபரந்த 
விற்புருவ வேனெடுங் கண்ணாய் தலையெல்லாஞ் 
சொற்பழி யஞ்சி விடும் . 
இ - ள் . புடை - ( தமக்கு ) மேற்புறத்தில் , பரந்த - பரவியு 
ள்ள , வில்புருவம் - வில் போலும் புருவங்களையுடைய , வேல் நெடு 
கண்ணாய் - வேல்போலும் நெடியகண்களை யுடையாளே , கடை எல் 
லாம் - ( குடிப்பிறப்பு முதலியவற்றால் ) கடையாயினா செல்லாரும் , 
சாய் ? - ( தம்முடம்பு ) இளைத்தற்கு காரணமாகிய பசியை , அஞ் 
சும் - அஞ்சி உயிர்வாழ்வர் , மற்று ஏனை - அவால்லாத , இடை எல் 
லாம் - இடையாயினா செல்லாரும் , இன்னாமை - ( அரசனால் செய்ய 
ப்படும் ) தண்டத்தினை , அஞ்சும் - அஞ்சி உயிர்வாழ்வர் , தலை எல் 


284 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ங ) -ஆம் 


லாம் - தலையாயினாரெல்லாரும் , சொல்பழி - (பிறரால் கூ 

கூறப்படும் ) 
பழிச்சொல்லை , அஞ்சிவிடும் - அஞ்சியே உயிர்வாழ்வர் . 

பொ - ரை . தமக்கு மேற்புறத்தில் பரவியுள்ள வில்போலும் புரு 
வங்களையுடைய வேல்போலும் நெடிய கண்களையுடையாளே ! குடிப் 
பிறப்பு முதலியவற்றால் கடையாயினா ரெல்லாரும் தம்முடம்பு இளை 
த்தற்குக் காரணமாகிய பசியை அஞ்சி உயிர்வாழ்வர். அவரல்லாத 
இடையாயினா ரெல்லாரும் அரசனால் செய்யப்படும் தண்டத்தினை 
அஞ்சி உயிர்வாழ்வர் . தலையாயினாரெல்லாரும் பிறரால் கூறப்படும் 
பழிச்சொல்லை அஞ்சியே உயிர் வாழ்வர் . 


புருவம் கண்ணுக்கு மேற்புறத்து நின்று அவற்றை அழகுபெ 
றச் செய்தலால் புருவத்தைக் கண்ணுக்குடைமையாக்கிக் கூறினர் . 
கடை , இடை , தலை மூன்றும் பண்பாகு பெயர் . காயென்னும் வினைத் 
தொகை ஆகூழ் போகூழ் என்பவற்றில் ஆகு , போகு என்பனபோ 
லக் காரியப் பொருளாதாகிப் பசியென்னுங் காரணப்பெயர் கொண் 
டது . இன்னாமையென்னும் காரியந் தன் காரணத்தின் மேனின்றது . 
எல்லாமெனவே அம் மூவர்க்கும் முறையே பசியை யஞ்சுதலும் , 
இன்னாமைபை யஞ்சுதலும் , சொற்பழியை யஞ்சுதலும் இயல்பென் 
பது பெற்றாம் . இம்மையில் நிற்பதாகிய பழியை அஞ் விடுதலைக் 
கூறவே . பாவத்தை அஞ்சி விடுதலைக் கூறவேண்டாதாயிற்று . 

O maiden wlo has long dart-like eyes with eyebrows ex 
tending far like a bow ! tho luw class nion dread burning hun 
ger ; the middle class dread what is unpleasant and all the 
higil class dread , indeed , words of reproach . 

. 

( 297 ) 
298. நல்லர் பெரிதளியர் நல்கூந்தா ரென்றெள்ளிச் 

செல்வர் சிறுநோக்கு நோக்குங்கால்- கொல்ல 
னுலையூதுந் தீயேபோ லுள்கனலுங் கொல்லோ 
தலையாய சான்றோர் மனம் . 

ள் . நல்லர் - ( இவர் யாவர்க்கும் ) நல்லவர் , பெரிது - மிகு 
தியாக , அளியர்-( யாவரிடத்தும் ) அன்புடையார்,நல்கூர்ந்தாரென்று 
( இதுபோழ்து ) வறியாயினாரென்று , எள்ளி - அவமதித்துப் பேசா 
நின்று , செல்வர் - செல்வர்கள் , சிறுநோக்கு - அருகுபார்வையால் , 
நோக்குங்கால் - பார்க்குங்காலத்தில் , தலையாய - முதன்மைபெற்ற , 
சான்றோர்மனம்- (குடிப்பிறப்புக் கல்வி முதலியவற்றால் ) குறைவில் 
லாரது மனம் , கொல்லன் - கருமானால் , உலை - உலைக்களத்தில் , 


அதிகாரம் . ) 


மானம். 


285 


ஊதும் - ஊதப்படுதலா லெரிகின்ற , தீயேபோல - நெருப்பேபேரல , 
உள் - உள்ளே , கனலும் கொல்லோ - கொதியா நிற்குமோ ? யாம் 
துணியோம் . 

பொ - ரை . இவர் யாவர்க்கும் நல்லவர் . மிகு தியாக வாவரிடத் 
தும் அன்புடையார் , இதுபோழ்து வறியராயினாரென்று அவமதித்து 
ப்பேசா நின்று செல்வர்கள் அருகுபார்வையால் பார்க்குங்காலத்தில் 
முதன்மை பெற்ற குடிப்பிறப்புக் கல்வி முதலியவற்றால் குறைவில் 
லாரது மனம் கருமானால் உலைக்களத்தில் ஊதப்படுதல்ா லெரிகி 
ன்ற நெருப்புப்போல உள்ளே கொதியா நிற்குமோ ? யாம் துணி 
யோம் . 


செல்வர் , நல்லர் , பெரிதளிடசென்பன் மனத்தோடு பொருந்தக் 
கூறாதன ஆதலால் எள்ளுதலாயின . ஊதுமென்னும் பெயரெச்சம் 
தீயென்னும் செயப்படுபொருள் கொண்டது . உள்கனலுக்கொல் 
என ஐயத்துள் ஒருதலையே கூறினார் ; மானமுடையா ராதலால் கன 
லாமை சிறுபான்மைய தென்பதற்கு . ஓ இரக்கப்பொருளது . நோக்கு 
முதனிலைத் தொழிற்பெயர். ஊதுந் தீயே என்னும் பிரிநிலை ஏகாரத் 
தால் நல்லர் பெரி தளியர் நல்கூர்க் தா சென்றெள்ளா நின்று சிறு நோ 
க்கு கோக்குந்தோறும் உள்கனலா நிற்குமென்பது பெற்றாம் . 

These are good souls , people in greatly straitened circums . 
talices , poor 

folks ?: saying so contemptuously wlien rich men 
cast side glances on worthy inen who are the chief of huma 
nity, will their mind kindle in to flame within them like the fire 
kindled by the breath of the bellows on the blacksmith s 
forge ? 

( 298 ) 
299. நச்சியார்க் கீயாமை நாணன்று நாணாளு 

மச்சத்தா னாணுத் னாணன்றா - மெச்சத்தின் 
மெல்லிய ராகித்தம் மேலாயார் செய்தது 
சொல்லா திருப்பது நாண் . 
இ - * . நச்சியார்க்கு - (மானமுடையார் தம்மிடத்தொன்றை ) 
விரும்பி வந்தேற்போர்க்கு , ஈயாமை - உதவப் பெறாமையாலாகும் 
நாணம் , நான் அன்று - நாணமன்று , நாள் நாளும் - தினமும் , அச் 
சத்தால்- (இல்லாமைபற்றித் தீயவற்றைச் செய்தற்கு ) அஞ்சுதலால் , 
காணுதல் நாண் அன்று - நாணுதல் நாணமன்று , எச்சத்தில் - சர்த்தி 
யில், மெல்லியர் ஆகி - ( ஒருவர் கல்வியறிவு ஒழுக்கமுதலியவற்றில் ) 


286 

நாலடியார் மூலமும் உரையும் . ( ங.0 -ஆம் 
எளியராயிருந்து , தம் மேலாயார் - தம்தாதை மூதாதை முதலியோ 
பால் , செய்தது - செய்யப்பட்ட மேலான காரியத்தை , சொல்லாதி 
ருப்பது நாண் - ( தம்கல்வி முதலியவற்றால் பிறர்க்கு ) உணர்த்தா 
திருத்தலாலாம் நாணம் நாணமாம் . 
பொ - ரை . 

மானமுடையார் தம்மிடத்தொன்றை விரும்பி 
வந்தேற்போர்க்கு உதவப்பெறாமை பாலாகும் நாணம் காணமன்று . 
தினமும் இல்லாமைபற்றித் தீயவற்றைச் செய்தற்கு அஞ்சுதலால் 
நாணுதல் நாணமன்று , சந்ததியில் ஒருவர் கல்வியறிவு ஒழுக்க முத 
லியவற்றில் எளியராயிருந்து தம் தாதை மூதாதை முதலியோரால் 
செய்யப்பட்ட மேலான காரியத்தைத் தம் கல்லி முதலியவற்றால் 
பிறர்க்கு உணர்த்தா திருத்தலாலாம் நாணம் நாணமாம் . 

நச்சியார்க் கீயாமையாலும் , அச்சத்தாலும் உண்டாம் நாணத்தி 
னும் மேலாயார் செய்தது சொல்லாதிருத்தலா லாகும் நாணம் மிக்க 
தென்பது . ஈயாமை , சொல்லாதிருப்பதென்பன காரியத்தைக் கார 
ணமாகக்கூறிய உபசார வழக்கு . தம்மேலாயார் செய்ததைச் சொல் 
லுதலாவது தம் கல்வியறிவு ஒழுக்கமுதலியவற்றை வியந்து கூறு 
வோர் தம்மேலாயார் செய்த மேலான காரியத்தையும் வியந்து உடன் 
கூறுவராதலால் , அவற்றை யுடையராகத் தம்மைச்செய்தல் . நாண் 
முதனிலைத்தொழிற்பெயர் . மெல்லியாாதி என்னும் வினையெச்சம் 
சொல்லாதிருப்பதென்னும் வினைப்பெயரின் முதனிலையாகிய சொ 
ல்லென்பதனோடு முடிந்தது . ஒருவர் இறப்பினும் எஞ்சிற்பது 
சந்த தியாதலின் அதனை எச்சம் என்றார் . நாணம் மானமுடையார்க் 
குரியதாதலால் இங்குக்கூறப்பட்டது . 

It is no disgrace not to give to those who beg of us . The 
shrinking from evil deeds in spite of poverty day by day is not 
shame. But to become reduced in circumstances and to be 
unable by one s own deeds to tell what great deeds had been 
done by one s forefathers is shame indeed . 

( 219 ) 
300. கடமா தொலைச்சிய கானுறை வேங்கை 

யிடம் வீழ்ந்த துண்ணா திறக்கு - மிடமுடைய 
வானகங் கையு மீனும் வேண்டார் விழுமியோர் 
மான மழுங்க வரின் . 
இ - ள் . கடமா - யானைமை , தொலைச்சிய - வெற்றிகொண்ட , 
கான்உறை - காட்டில் வாழ்கின்ற , வேங்கை - புல , இடம் வீழ்ந்தது - 


அதிகாரம் .] 


மானம். 


287 


( தன்னால் அறையுண்டு ) இடப்புறத்தில் விழுந்தமிருகத்தை , உண் 
ணாது இறக்கும் - உண்ணவிரும்பாமல் செல்லும் , ( அதுபோல ) விழு 
மியோர்-( குடிப்பிறப்பு முதலியவற்றில் சிறந்தோர் , இடம் உடைய - 
பாந்த இடத்தையுடைய , வான் அகம் - சுவர்க்கம் , கை உறினும் - 
( முயற்சியில்லாமல் ) கிடைப்பதாயினும் , மானம் அழுங்க - தம் மானங் 
கொம்படி , வரின் - கிடைப்பதாயின் , வேண்டார் - பெற விரும்பார் . 

பொ - ரை . யானையை வெற்றிகொண்ட காட்டில்வாழ்கின்ற 
புலி தன்னால் அறையுண்டு இடப்புறத்தில் விழுந்த மிருகத்தை 
உண்ண விரும்பாமல் செல்லும் . அதுபோலக் குடிப்பிறப்பு முதலி 
யவற்றில் சிறந்தோர் பந்த இடத்தையுடைய சுவர்க்கம் முய 
ற்சியில்லாமல் கிடைப்பதாயினும் தம் மானங்கெடும்படி கிடைப்ப 
தாயின் பெற விரும்பார் . 

மதமுடையதாதலால் யானைக்குக் கடமா காரணம்பற்றி வந்த 
பெயர் , இதனைக் கடம் ஆ எனப் பதம் பிரித்து , காட்டுப் பசுவெனப் 
பொருள் கூறுவாருமுண்டு. ஏழாம்வேற்றுமைப் புணர்ச்சியில் மகர 
ங்கெடாது நில்லாதாதலாலும் , காட்டுப் பசுவைக் கொல்லுதல் புலி 
க்குவெற்றியன்று மாதலாலும் அது போலியுரையென்க . மிக்கவெற் 
றியுடைய தென்ப துணர்த்தற்குக் கடமா தொலைச்சிய என்றும் , 
இயற்கை வலியுடைய தென்பாணர்த்தற்குக் கானுறை என்றும் 
பலியை விசேடித்தனர். வீழ்ந்ததென்னும் இறந்தகால வினைப்பெயர் 
உண்ணாதென்பதினால் மிருகத்தின்மேல் நின்றது . தொலைச்சிய 
வென்பது இறந்தகாலப் பெயரெச்சம் ; தொலை பகுதி , த் , சந்தி , த் 
இறந்தகால வீடைநிலை , இன் சாரியை , அ பெயரெச்சவிகுதி , சாரி 
யை மீற்று னகரக்கேடு கடைக்குறை , யகரத்தோற்றம் சந்தி . தகரத் 
திக்குச் சகம் போலி . 

The jungle - haunting tiger that slaye the elephant refuses 
to eat and passes by the beast that , while it was killed , fell to 
its left . The excellent ones , though the wide realms of heaven 
be within their reach , wonld not care for them if they are to 
be obtained by the loss of honor . 

( 300 ) 
Chapter XXXI -- Dread of Begging. 

31 - ஆம் அதிகாரம் : இரவச்சம் . 
அஃதாவது மானங்கெடவரும் இரத்தலுக்கு அஞ்சுதலையுணர்த் 
துவது . இதனால் அதிகாரமுறைமை இனிது விளங்கும் . 


- 


288 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ ஙக-ஆம் 


301. நம்மாலே யாவரிந் நல்கூர்ந்தா ரெஞான்றுந் 

தம்மாலா மாக்க மிலரென்று - தம்மை 
மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமுந் 
தெருண்ட வறிவி னவர் . 
இ - ள் , இக் நல்கூர்ந்தார் - இவ் வறியவர் , நம்மாலே ஆவர் -5 ம் 
மாலே வாழ்வார் , எஞ்ஞான்றும் - எந்தாளிலும் , தம்மால் ஆம்ஆக்கம் 
தம்மாலாகின்ற வாழ்க்கை , இலர் என்று - இல்லாரென்றுகருதி , 
தர்மை - தமது குடிப்பிறப்பு முதலியவற்றை , மருண்டமனத்தார் 
பின் - அறியாத மனமுடையார்பின் , தெருண்ட அறிவினவர் தாமும் 
( உடலினது நிலையின்மையையும் மானத்தினது நிலையுடைமையை 
யும் ) தெளிந்த அறிவினையுடையாரும் , செல்பவோ - ( ஒன்றைப்பெ 
நவேண்டி ) செல்வார்களோ ? 

பொ - ரை . இவ் வறியவர் நம்மாலேவாழ்வார் எந்நாளிலும் தம்மா 
லாகின்ற வாழ்க்கை இல்லாரென்று கருதித் தமது குடிப்பிறப்பு முத 
லியவற்றை அறியாத மனமுடையார்பின் உடலினது நிலையின்மை 
யையும் மானத் தினது நிலையுடைமையையும் தெளிந்த அறிவினை 
யுடையாரும் ஒன்றைப்பெறவேண்டிச் செல்வார்களோ ? 

இங்கு ஆகுதல் வாழ்தல் . பின்னின்ற தம் பொருளாகுபெயர் . 
ஒ எதிர்மறை . உம்மை உயர்வு சிறப்பு . 

Will men of clear knowledge follow after those who are 
in bevilderment and say ( of their suppliants ) : " Those poor 
folks are our dependauts , ever are they without resources in 
themselves . 

( 301 ) 
302. இழித்தக்க செய்தொருவ னார வுணலின் 

பழித்தக்க செய்யான் பசித்த றவறோ 
விழித்திமைக்கு மாத்திரை யன்றோ வொருவ 
னழித்துப் பிறக்கும் பிறப்பு . 
இ - ள் . அழிந்து- (உடல் ) அழிந்து , ஒருவன் பிறக்கும் பிறப்பு , 
ஒருவன் பிறக்கின்ற பிறப்பு , விழித்து - கண்ணை விழித்து , இமைக் 
கும் -இமைக்கின்ற, மாத்திரை அன்றோ- காலத்தினளவினதன்றோ, 
( ஆதலால் ) இழிக்கத்தக்க செய்து - ( அறிவுடையோரால் ) இழித்துக் 
கூறத்தகுந்த செயல்களைச் செய்து , ஒருவன் ஆர உண்ணலின் - ஒரு 
வன் ( ஐம்பொறிகளாலும் அநுபவிக்கப்படும் பொருள்களை ) நிரம்ப 


அதிகாரம் . ] 


மானம். 


289 


அநுபவிப்பதினும் , பழிக்கத்தக்க- ( அவரால் ) பழிக்கத் தகுந்த செயல் 
களை , செய்யான் - செய்யானாகி , பசித்தல் தவறோ - அவற்றை அது 
பவிக்கப் பெறாமல் வருந்துதல் குற்றமுடையதோ ? 

பொ - ரை . உடல் அழிந்து ஒருவன் பிறக்கின்ற பிறப்பு கண்ணை 
விழித்து இமைக்கின்ற காலத்தினளவினதன்றோ ? ஆதலால் அறி 
வுடையோரால் இழித்துக் கூறத்தகுந்த செயல்களைச்செய்து ஒரு 
வன் ஐம்பொறிகளாலும் அனுபவிக்கப்படும் பொருள்களை நிரம்ப அது 
பவிப்பதினும் அவரால் பழிக்கத்தகுந்த செயல்களைச் செய்யானாகி 
அவற்றை அனுபவிக்கப் பெறாமல் வருந்துதல் குற்றமுடையதோ ? 

நிலையாமையுடைய உடலைப் பாதுகாத்தலினும் நிலைத்தலுடைய 
மானங் கெடாமல் பசித்தல் குற்றமுடைய தன்றென்பது கருத்து . 
இழிக்க பழிக்க என்பன ஈறுதொகுத்தல் பெற்றன் . தவறுடைய 
தனைத் தவறென்றது ஓர் மரபுவழுவமைதி . அழித்து வலித்தல்விகா 
சம் . இச் சினைவினை பிறக்குமென்னும் முதல்வினைகொண்டது . ஓ 
இரண்டும் எதிர்மறை . மாத்திரை காலத்தின் மேலது , 

Is it a fault if one choose rather to suffer hanger doing no 
deed that merios reproach , than to eat ene s fill doing disgrace 
ful things ? Is not a man s dying and birth again measured 
by the twinkling of an eye ? 

( 302 ) 
303. இல்லாமை கந்தா விரவு துணிந்தொருவர் 

செல்லாரு மல்லர் சிறுநெறி - புல்லா 
வகம்புகுமி னுண்ணுமி னென்பவர்மாட் டல்லான் 
முகம்புகுத லாற்றுமோ மேல் . 

இ - ள் , ஒருவர் இல்லாமை - ஒருவர் தமது வறுமை , கந்து ஆக . 
பற்றுக் கோடாக , இரவு துணிந்து - இரத்தலுக்குத் துணிவுகொண்டு , 
சிறு நெறி - அச் சிறிய வழியில் , செல்லாரும் அல்லர் - செல்லாதவரு 
மல்லர் , புல்லா - ( கண்டமாத்திரையில் தம்மை ) தழுவி , அகம்புகு 
மின் - எம் வீட்டில் புகுங்கோள் , உண்ணுமின் - உண்ணுங்கோள் , 
என்பவர்மாட்டு அல்லால் - என்றுபசரிக்குஞ் செல்வரிடத்துப் புகுக 
லில்லாமல் , (இவ்வாறுபசரியாதவரிடத்து ) முகம்புகுதல் உம் தம்மு 
கம் காட்டுதலையேனும் , ஆற்றுமோ - செய்வாரோ , மேல் - மேன்மக் 
கள் ? 

பொ - ரை . ஒருவர் தமது வறுமை பற்றுக்கோடாக இரத்தலுக் 
குத் துணிவுகொண்டு அச் சிறிய வழியில் செல்லாதவரு மல்லர் , 

25 


290 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ஙக - ஆம் 


கண்டமாத்திரையில் தம்மைத்தழுவி எம் வீட்டில் புகுங்கோள் , உண் 
ணுங்கோள் என்றுபசரிக்குஞ் செல் வரிடத்துப் புகுதலல்லாமல் 
இவ்வா றுபசரியாதவரிடத்துத் தம் முகம் காட்டுதலையேனும் செய் 
வாரோ மேன்மக்கள் ? 

இத்தன்மையாரிடத்துச் சென்றிரத் தலால் மானங் கெடாமை 
யின் அது இரவாமையோடொத்தல் பற்றி , அவர்பா லிரப்பார் என் 
றார் . புகுதலுமென்னும் இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொகுத் 
தலாயிற்று . மேல் பண்பாகுபெயர் . 

There are people wlio with poverty as their support ventare 
to turn out mendicants and tread the path of humiliation . But 
will the noble man condescend to show his face before any 
except those who will embraco him and say , come in and eat 
with us . 

( 303 ) 
304. திருத்தன்னை நீப்பினுந் தெய்வஞ் செறினு 

முருத்த மனத்தோ டுயர்வுள்ளி னல்லா 
" லருத்தஞ் செறிக்கு மறிவிலார் பின்சென் 
றெருத்திறைஞ்சி நில்லாதா மேல் . 
இ- ள் . திரு- திருமகள் , தன்னை நீப்பினும் - தம்மைத் துறந்தா 
லும் , தெய்வம்-ஊழ், செறினும் - கோபித்தெதிர்ப்பினும் , உள்ளின் . 
( தம் வாழ்க்கையைக் குறித்தொன்றைச் செய்ய ) கருதினால் , உருத்த 
மனத்தோடு- ( அவற்றால் ) சோர்வடையாத மன முடையாராய் , உயர்வு 
அல்லால் - உயர்வாகிய தொன்றைக் கருதி தலல்லாமல் , அருத்தம் 
தேடியபொருளை , செறிக்கும் - ( பிறர்க்கீயாமல் ) சேமித்துவைக்கும் , 
அறிவில்லார்பின் - பேதையரிடத்து , சென்று - ( ஒன்றைப்பெற ) 
போய் , எருத்து இறைஞ்சி - பிடர் வளைத்து , நில்லாது - நிற்கக்கரு 
தார் , மேல் - மேன்மக்கள் . 

பொ - ரை . திருமகள் தன்னைத் துறந்தாலும் , ஊழ் கோபித் 
தெதிர்ப்பினும் தம் வாழ்க்கையைக் குறித்தொன்றைச் செய்யக் கரு 
தினால் அவற்றால் சோர்வடையாத மனமுடையாராய் உயர்வாகிய 
தொன்றைக் கருது தலல்லாமல் , தேடிய பொருளைப் பிறர்க்கீயாமல் 
சேமித்துவைக்கும் பேதையரிடத்து ஒன்றைப் பெறப்போய்ப் பிடர் 
வளைத்து நிற்கக் கருதார் மேன்மக்கள் . 

எதிர்மறை உம்மைகள் இவரது ஒழுக்கங்கண்டு திருவும் தெய் 
வமும் , நீத்தலும் செறித்தலும் செய்தலினருமை விளக்கின.உயர்வு 


அதிகாரம் . ] 


மானம். 


291 


பண்பாகுபெயர் . உருத்தல் - எழுதல் . மூன்றனுருபு விசேடணப் 
பொருளது . அறிவிலார் ஒரு சொல்லின் தன்மையது . மேலோன் 
மானங்கெட இரவானென்பது கருத்து . 

Though fortune forsake him and fate frown on him , the 
noble -minded man will fix his steadfast mind 

upon things 
high and never go with bending neck after the fools wbo hoard 
up their wealth . 

( 304 ) 
305. கரவாத திண்ணன்பிற் கண்ணன்னார் கண்ணு 

மிரவாது வாழ்வதாம் வாழ்க்கை - யிரவினை 
யுள்ளுங்கா லுள்ள முருகுமா லென்கொலோ 
கொள்ளுங்காற் கொள்வார் குறிப்பு . 
இ.ள். இரவினை - (உடையார்முன் இல்லார் சென்று ) இரந்து 
நிற்றலின் கொடுமையை , உள்ளுங்கால் - நினைந்தால் , உள்ளம் உரு 
கும் - எம்முள்ளம் கரைந்துருகும் , கொள்வார் குறிப்பு - ஏற்பவரு 
டைய கருத்து , கொள்ளும் கால் - ஏற்குங்காலத்து , என் ஓ - யாதா 
குமோ, ( ஆதலால் ) வாழ்க்கை - ( ஒருவர் ) உயிர்வாழ்க்கை , கரவாத - 
( தமக்கு ) இல்லையென்று மறுக்கவறியாத , திண் அன்பின் - மாறாத 
அன்பினை யுடைய , கண் அன்னார்கண்ணும் - கண்ணை ஒத்த இயல் 
பினரிடத்தும் , இரவாது - ( ஒன்றையும் ) ஏற்காமல் , வாழ்வது ஆம் - 
வாழ் தலாகும் . 

பொ - ரை . உடையார்முன் இல்லார் சென்று இரந்துநிற்றலின் 
கொடுமையை நினைந்தால் எம்முள்ளம் கரைத்துருகும் . ஏற்பவரு 
டைய கருத்து ஏந்குங்காலத்து யாதாகுமோ ? ஆதலால் , ஒருவர் 
உயிர் வாழ்க்கை தமக்கு இல்லையென்று மறுக்கவறியாத மாரத 
அன்பினையுடைய கண்ணை ஒத்த இயல்பினரிடத்தும் ஒன்றையும் 
ஏற்காமல் வாழ்தலாகும் . 

எனவே இரவு தன்னைக் கருதுவோர்க்கும் , மேற்கொள்வோர்க் 
கும் துன்பம் விளைத்தலால் , கரவாத திண்ணன்பின் கண்ணன்னா 
ரிடத்தும் இரவாமைக்கு எது கூறினாராயிற்று . கொள்ளல் ஏற்றல் . 
அன்பு செய்யப்பட்டார்க்கு ஒரு துன்பம் நேரிட்டவிடத்து , அன் 
பை முந்தி வெளிப்படுப்பது கண்ணாதலால் கரவாத திண்ணன்பி 
னார்க்கு அஃது உவமையாயிற்று . கரவாத திண் ணன்பினரிடத்தும் 
இரத்தல் ஆகாதென்னும் பொருள்பட நிற்றமையால் உம்மை உய 
ர்வு சிறப்பு . அன்பினென்பதில் இன்னென்னுஞ் சாரியை யீற்று 


292 


தாலடியார் மூலமும் உரையும் . 


(ஙக- ஆம் 


னகரம் சந்தவின்பப்பொருட்டுத் திரிந்தது . ஓ இரக்கப் பொருளது . 


கொல் அசை . 


as 


. 


To live not begging even of those who are dear to one 
one s eye, whose love is so great that they cannot refase , is life 
indeed . The mind melts (in shame) to think of begging ; what 
could be the thoughts of the receivers while they receive (alms ) ? 
306. இன்னா வியைக வினிய வொழிகென்று 

தன்னையே தானிரப்பத் தீர்வதற்- கென்னைகொல் 
காதல் கவற்று மனத்தினாற் கண்பாழ்பட் 
டேதி லவரை யிரவு . 
இ - ள் . இன்னா ( வறுமையாலாம் ) துன்பத்தை , இயைக - 
பொருந்தக்கடவை, இனிய- ( செல்வப் பொருளாலாம் )இன்பங்களை , 
ஒழிக என்று -விலகக்கடவையென்று , தன்னையேதான் இரப்ப - ( ஒரு 
வன் ) தன்னையேதான் இரந்து கேட்டுக்கொள்வதினால் , தீர்வதற்கு 
நீங்குமியல்பினதாகிய வறுமைக்காக , காதல் - ( அநுபவிக்கப்படும் 
பொருளின் ) ஆசையினால் , கவற்றும் - கவலைப்படுத்துகின்ற , மனத் 
தினால் கண் பாழ்பட்டு - மனத்தினால் கண் ணொளி மழுங்கி , ஏதி 
லவரை - பிறரிடத்து , இரவு - இரத்தல் , என்னை - என்ன ? 

பொ - ரை . வறுமையாலாம் துன்பத்தைப் பொருந்தக்கடவை , 
செல்வப் பொருளாலாம் இன்பங்களை விலகக் கடவை யென்று ஒரு 
வன் தன்னையே தான் இரந்து கேட்டுக்கொள்வதனால் நீங்குமிடல் 
பின தாகிய வறுமைக்காக அனுபவிக்கப்படும் பொருளின் ஆசையி 
னால் கவலைப்படுத்துகின்ற மனத்தினால் கண்ணெளி மழுங்கிப் பிற 
ரிடத்து இரத்தல் என்ன ? 

தன்னையே தானிரத்த லென்றது தான் வறுமைத் துன்பத் 
தைப் பொறுத்து இன்பத்தை விரும்பாமையை , இச் செய்யுள் இர 
வொழிதற் குபாயங் கூறியபடி . ஏ பிரிநிலை . தீர்வது வினைப்பெயர் . 
இஃதேற்றுநின்ற நான்கனுருபு பொருட்டுப் பொருளது . கண் பாழ் 
படுதலாவது ஏற்கப்படுவோர் முகத்தை நோக்குகையில் உள்ளத்திற் 
றோன்றும் நாணத்தால் கண்ணொளி அருகுதல் . ஆலுருபு ஏதுப் 
பொருளது . ஏதிலவரை யென்பதில் இரண்டாவது ஏழாவதனிடப் 
பொருளது . 

When one begs of oneself , saying , Let tronbles come , let 
pleasures depart , poverty vanishes ; wly should one, for this 


அதிகாரம் .] மானம். 

293 
go and heg of others, with eyes grown dim ands mind which 
desire fills with care. 

( 306 ) 


307. என்றும் புதியார் பிறப்பினு மிவ்வுலகத் 

தென்று மவனே பிறக்கலான் - குன்றின் 
பரப்பெல்லாம் பொன்னொழுகும் பாயருவி நாட 
விரப்பாரை யெள்ளா மகன் . 


இ - ள் . குன்றின் * மலையினது , பரப்பு எல்லாம் - பரந்த 
மெல்லாம் , பொன் ஒழுகும் - பொன்னோடு விழுகின்ற , பாய் அருவி 
நாட - பாயுமியல்புள்ள அருவி நீரையுடைய குறிஞ்சி நிலத்தலைவனே , 
இவ்வுலகத்து - இவ்வுலகத்தில் , பு தியார் - புதிய உயிர்கள் , என்றும் 
ஒவ்வொருநாளும் , பிறப்பினும் - பிறந்தாலும் , இரப்பாரை - இரப்ப 
வரை , ஏன்ளாத மகன் அவனே - அவமதிபாத மகனாகிய அவனே , 
என்றும் பிறக்கலான் - ஒவ்வொருநாளும் பிறத்தலுடையான் . 


போ - ரை . மலையினது பரந்த இடமெல்லாம் பொன்னோடு 
விழுகின்ற பாயு மியல்புள்ள அருவி நீரையுடைய குறிஞ்சிநிலத்தலை 
வனே ! இவ் வுலகத்தில் புதிய உயிர்கள் ஒவ்வொரு நாளும் பிறந்தா 
லும் இரப்பவரை அவமதியாத மகனாகிய அவனே ஒவ்வொரு நாளும் 
பிறத்தலுடையான் . 


பிறப்பினது புதுமையால் உயிர்கள் புதியார் எனப்பட்டன . 
இசைத்தலு முரிய வேறிடத்தான ” என்பதனால் இவை உயர் திணை 
யாயின . உயிர்களென்றது மக்களுயிரை. எள்ளாமையாவது இரப் 
பார்க்கு ஈதல் இசையாதாயினும் அவருக்கு முகமலர்ந்து . இன்சொற் 
கூறி உபசரித்தல் , இச் செயல் ஒவ்வொருநாளும் காண்போர்க்குப் 
புதுமையதாகத் தோன் றலின் அப்பு துமைத் தோற்றத்தை உடை 
யான்மே லேற்றியும் , புதியார் பிறப்பினோடு அவன் பிறப்பிடை 
வேற்றுமை தோன்றத் தேற்றேகாரந் தந்து அவனே பிறக்கவான் 
என்றுக்கூறினார் . பிறக்கலான் அல்லீற்றுத் தொழிலடியாகப் பிறந்த 
பெயர் . 


O Lord of the land where rashing torrents carry gold and 
scatter it away on every hilly slope ! Though new sonls are 
always born , in this world , that mall alone is born every day , 
the one that does not despise mendicants . 

( 307 ) 


234 

( நத - ஆம் - 
நாலடியார் மூலமும் உரையும் . 
308. புறத்துத்தன் னின்மை நலிய வகத்துத்தன் 

னனஞான நீக்கி நிறீஇ யொருவனை 
யீயா யெனக்கென் றிரப்பானே வந்நிலையே 
மாயானோ மாற்றி விடின். 
இ - ள் . புறத்து , புறத்தில் , தன் இன்மை - தன்வறுமை , நலிய 
( உடலை ) வருத்துவதினால் , அகத்து - அகத்தில் , தன் நல் ஞானம் - 
தன் நல்லறிவை , நீக்கி நிறீஇ - நீக்கி ( தன்னிடத்துத் தோன்றாமல் ) 
நிறுத்தி , ஒருவனை - செல்வப் பொருளுடைய ஒருவனிடத்து , ஈயாய் 
எனக்கு என்று - எனக்கு ஈயென்று சொல்லி , இரப்பானேல் - 
( மானந்தீரா இரவலன் ) இரக்க உடன்படுவானாயின் , மாற்றிவிடின் 
( அச் செல்வன் ) இல்லையென மறுத்துவிட்டால் , அக் நிலையே . அப் 
பொழுதே , மாயானோ - உயிர் நீங்காமலிருப்பனோ? இரான் . 

பொ - ர . புறத்தில் தன் வறுமை உடலை வருத்துவதினால் 
அகத்தில் தன் நல்வறிவை நீக்கித் தன்னிடத்துத்தோன்றாமல் நிறு 
த்திச் செல்வப் பொருளுடைய ஒருவனிடத்து எனக்கு ஈயென்று 
சொல்லி மானத் தீசா இரவலன் இரக்க உடன்படுவானாயின் அச் 
செல்வன் இல்லையென மறுத்துவிட்டால் அப்பொழுதே உயிர் நீங் 
காமலிருப்பனோ? இரான் . 

நன்ஞான நீக்கி நிறுத்துதலாவது இரத்தல் இழிவுள்ளதென்று 
நல்லறிவு உதிப்பினும் அதனை மேற்கொள்ளாது விடுதல் , மாய்தலா 
வது இனி யாது செய்வோமென் றேங்கிச் செயலற்று நிற்றல் . ஒ 
எதிர்மறை , 

As poverty wastes his onter frams, he has boried his wis . 
dom deep in his mind and goes about begging of some 
saying , Give . If then he gets a refusal , must he not that very 
instant die ? 

( 308 ) 
309. ஒருவ ரொருவரைச் சார்ந்தொழுக லாற்றி 

வழிபடுதல் வல்லுத லல்லால் --- பரிசழிந்து 
செய்யீரோ வென்னானு மென்னுஞ்சொற் கின்னாதே 
பையத்தான் செல்லு நெறி . 
இ - ள். ஒருவர் - வறியாரொருவர் , ஒருவரை - பொருட்செல்வ 
மூடைய வொருவரை , சார்ந்து - அடைந்து , வழிபட்டு - அடங்கி , 
ஒழுகல் ஆற்றல் - நடத்தலைச் செய்தல் , வல்லுதல் அல்லால் -வலியு 


008 


அதிகாரம் . ] 


மானம். 


295 


டைமை யாகுதலல்லாமல் , பரிசு அழிந்து - தமது தன்மையாகிய 
மானமழிந்து , என்னானும் - ஏதாயினு மோரு தவியை, செய்யீரோ - 
( அவரைகோக்கி ) செய்யமாட்டீரோ , என்னும் சொற்கு - என்று இரக் 
கின்ற சொல்லினும் , பைய - அடக்கமாக , செல்லும்நெறி - நடக்கும் 
அவ்வொழுக்கம் , இன்னாதே - தீயதோ ? அன்று . 

பொ - ர . வறியாசொருவர் பொருட்செல்வமுடைய வொரு 
வரை அடைந்து அடங்கி நடத்தலைச் செய்தல் வலியுடைமை யாகு 
தலல்லாமல் தமது தன்மையாகிய மானமழிந்து ஏதாயினு மோருத 
வியை அவரை நோக்கிச் செய்யமாட்டீரோ என்று இரக்கின் றசொல் 
லினும் அடக்கமாக நடக்கும் அவ்வொழுக்கம் தீயதோ ? அன்று . 

இரந்துண் டுயிர்வாழ்தலினும் , ஒருவர்க்கடங்கி ஒழுகி , அதனாற் 
கிடைத்த பொருளாலுண்டு வாழ்தல் தீயதன்றென்பது கருத்து . 
ஆற்றி வழிபடுத லென்பதனில் சொல் பின் முன்னாக நிறுத்தி விகுதி 
பிரித்துக் கூட்டி உரைக்க . வல்லுதல் பண்புப்பெயரடியாகப் பிறந்த 
தல்லீற்று தொழிற்பெயர் . குவ்வுருபு ஐந்தாவதன் உறழ்பொருளில் 
வந்தது . நெறி சுட்டுப்பொருளது . அல்லாலென்னும் மறைக்குறிப்பு 
வினையெச்சம் இன்னாதென்னும் அவ் வினை முற்றுக்கொண்டது . 
ஏ எதிர்மறை . 
One 

may be in close intimacy with another ( 2 wealthier 
man ) and lire as this dependant ; this course is but just . 
Surely such a life of dependancy is not more painful than going 
a berging , saying couldn t you do something for this wretch ! 
lost to all sense of shania .. 

( 309 ) 
310. பழமைகந் தாகப் பசைந்த வழியே 

கிழமைதான் யாதானுஞ் செய்க - கிழமை 
பொறாஅ ரவரென்னிற் பொத்தித்தந் நெஞ்சத் 
தறாஅச் சுடுவதோர் தீ . 
இ - ள் . பழமை - தொன்றுதொட்ட நட்பு , கந்து ஆக - ( இரக்கச் 
செல்லலுக்கு ) பற்றுக்கோடாக , பசைந்த வழி - ( ஒருவர் மற்றொரு 
வரை ) விரும்பிவந்து அடைந்தால் , கிழமை - உரிமை தோன்றத் 
தரும்பொருளை , யாதானும் - எவ்வளவு சிறிதாயினும் , செய்க - உப 
கரிக்கக் கடவர் , கிழமை - அவ்வுரிமை தோன்றத் தரும் பொருளை , 
அவர் - அவ்விரப்போர் , பொறார் என்னின்-( விரும்பி ) ஏற்றுக்கொள் 
ளாவிட்டால் , ( அச் செயல் ) தம் நெஞ்சத்து -உபகரித்தவரது மனத் 


- 


296 

நாலடியார் சலமும் உரையும் . ( ந.உ - ஆம் 
தில் , பொத்தி - புறத்தே தோன்றாமல் வைக்கப்பட்டு , அறாமல் -நீல் 
காமல் , சுடுவது ஓர் தீ - சுவேதாகிய ஓர் நெருப்பாம் . 

பொ - ரை . தொன்றுதொட்ட நட்பு இரக்கச் செல்லலுக்குப் 
பற்றுக்கோடாக ஒருவர் மற்றொருவரை விரும்பிவந்து அடைந்தால் 
உரிமை தோன்றத் தரும் பொருளை எவ்வளவு சிறிதாயினும் உபகரிக் 
கக்கடவர் . அவ்வுரிமை தோன் றத் தரும் பொருளைத் அவ்விரப்பேர் 
விரும்பி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அச் செயல் உபகரித்தவரது 
மனத்தில் புறத்தே தோன்றாமல் வைக்கப்பட்டு நீங்காமல் சுடுவதா 
கிய ஓர் நெருப்பாம் . 

கிழமையைப் புலப்படுக்கும் பொருளைக் கிழமையென்றது காரி 
யவாகுபெயர் . பழமை பண்பாகுபெயர் . இரப்பவர் கிடைத்தமட்டில் 
மகிழ்கவென்பது கருத்து . விளக்கு முதலிய தீப்போலத் தண்ணீர் 
முதலியவற்றால் தணித்தலும் , நீக்கலும் இன்மையால் ஓர் தீ யென் 
றார் பொறுக்காமையை . பொறுத்தல் ஏற்றல் . 

Relying on old friendsliip , if one seeks help, let something 
be given as a mark of affection be it ever Ro little . If he does 
not accept the gift , that is a fire tirat keeps buruing in the 
bosom of those Iy : llo fered ) . 

( 310 ) 
Chapter XXXII -The Knowledge of the Assembly . 

32 - ஆம் அதிகாரம் .: அவையறிதல் . 
அஃதாவது சபையின் தியல்பை யறிந்துரைத்தலைக் கூறுவது . 
அறிவுடையொருவன் தன்னாலுரைக்கப்படும் பொருளை அறியவல்லார் 
கூடிய சபையிற் கூறிற் பயன் படுமாதலின் , தானுரைப்பதற்கு முன் 
அவையின தியல்பை அறிதல் கடமையாதலாலும் , அங்ஙனமறியா 
துரைக்கின் அவமதிப்புண்டா மாதலாலும் மானமுடையான் அறிக் 
துரைக்க வென்பதுணர்த்தற்கு இங்கு வைக்கப்பட்டது . 
311. மெய்ஞ்ஞானக் கோட்டி யுறழ்வழிவிட் டாங்கோ 

ரஞ்ஞானந் தந்திட் டதுவாங் கறத்துழாய்க் 
கைஞ்ஞானங் கொண்டொழுகுங் காரறி வாளர்முன் 
சொன்ஞானஞ் சோர விடல் . 
இ - ள் . மெய்ஞ்ஞானம் - ( நூற்பொருள்களை ஐயந் திரிபில்லா 
மல் உள்ளவாறுணர்ந்த ) மெய்யறிவையுடைய , கோட்டி - சபையி 
லுள்ள புலவர், உறழ்வழிவிட்டு ஒக்குமெனக்கொள்ளும் முறையை 


அதிகாரம் .) அவையறிதல் . 

297 
விட்டு , ஆங்கு - அச் சபையில் , ஓர் அஞ்ஞானம் - தமது அறிவின்னமை 
யாலாகிய தோர்பொருளை , தந்திட்டு . (நாணமின்றி ) எடுத்துச்சொ 
ல்லி , அது - அப் பொருளை , ஆங்கு - அச்சொல்வதில் , அறத்துழாய் 
மிகுதியும் பண்ணி , கைஞ்ஞானங்கொண்டு - ( குற்றமென்பாரை 
அறைதல் முதலிய தொழிலாகிய ) கையினது புலமையால் , ஒழுகும் 
வெற்றிகொண்டு நடக்கின்ற , கார் அறிவு ஆளர்முன் - மயக்கமாகிய 
அறிவை அளுதலுடையார் முன்பு, சொல்ஞானம் - ( அறிவுடைய 
வொருவன் ) சொல்லுதற்குரிய அறிவாகிய பொருளை , சோரவிடல் - 
மெல்லவிட்டொழிக. 

பொ - ரை நூற்பொருள்களை ஐயந்திரியில்லாமல் உள்ளவாறு 
ணர்ந்த மெய்யறிவை யுடைய சபையிலுள்ள புலவர் ஒக்குமெனக் 
கொள்ளும் முறையைவிட்டு , அச் சபையில் தம்து அறிவின்மையாலா 
கியதோர் பொருளை நாணமின்றி எடுத்துச் சொல்லி , அப் பொருளை 
அச் சொல்வதில் மிகுதியும் பண்ணி , குற்றமென்பாரை அறைதல் 
முதலிய தொழிலாகிய கையினது புலமையால் வெற்றிகொண்டு , 
நடக்கின்ற மபக்கமாகிய அறிவை ஆளுதலுடையார் முன்பு அறிவு 
டைய வொருவன் சொல்லுதற்குரிய அறிவாகிய பொருளை மெல்ல 
விட்டொழிக . 

பொல்லாதொழிதலைக் காரறிவாளர் இங்கிதத்தால் அறிவாரா 
யின் இகழ்வராதலால் அதுவும் தோன்றாமல் சோரவிடல் என்றார் . 
கைஞ்ஞான மென்பதற்கு அற்பபுத் தியெனப் பொருள் கூறுவாரு 
முளர் ; அது பொருளன்றென்பதும் , யாம் கூறியதே பொருளென் 
பதும் வரும்பாட்டால் நன்கு விளங்கும் . குற்றநிரம்பிய அறிவாதலால் 
அவரறிவு காரறிவெனப்பட்டது . 

Before those men of darkened understanding who have 
abandoned the way of the truly wise assembly and who , ex 
pressing some unwise thing, dwell upon it and meet opposition 
with the wisdom of their hands , let ono avoid uttering worthy 
tvords of wisdom . 

( 311 ) 
312. நாப்பாடஞ்சொல்லி நயமுணர்வார் போற்செறிக்குந் 

தீப்புலவற் சேரார் செறிவுடையார் - தீப்புலவன் 
கோட்டியுட் குன்றக் குடிப்பழிக்கு மல்லாக்காற் 
றோட்புடைக் கொள்ளா வெழும் . 
இ - ன் . நாப்பாடம் சொல்லி - ( பொருளுணர்ச்சியின்றி ) நாவாற் 
பாடஞ்செய்த மூலத்தைச்சொல்லி , நயம் உணர்வார்போல - அப்பா 


298 நாலடியார் மூலமும் உரையும் . [ ங 2 - ஆம் 
டத்தின் பொருளை யறிந்தவர்போல , செறிக்கும் - (பிறர்க்கு அப் 
பொருளை ) அறிவுறுத்துகின்ற , தீப்புலவன் - கல்வியறிவில்லான் , 
கோட்டியுள் - சபையில் , குன்ற - தோற்பானாயின் , குடிபழிக்கும் - 
( தன்னை வெற்றி கொண்டவரது ) குடிப்பிறப்பைப் பழித் துரைப் 
பான் , அல்லாக்கால் - அது செய்யாவிடின் , தோள் புடைக்கொள்ளா 
தோளைத் தட்டா நின்று , எழும் - ( போர்க்கு ) எழுவான் , ( ஆதலால் ) 
செறிவு உடையார் - ( அவமதிப்புக் கஞ்சி ) அடங்கி ஒழுகுதலுடை 
யார் , தீப்புலவன் சேரார் - அத் தீப்புலவனைச் சேர்தலில்லார் . 

பொ - ரை . பொருளுணர்ச்சி யின்றி நாவாற்பாடஞ்செய்த மூலத் 
தைச் சொல்லி அப்பாடத்தின் பொருளை யறிந்தவர்போலப் பிறர்க்கு 
அப்பொருளை அறிவுறுத்துகின்ற கல்வியறிவில்லான் சபையில் 
தோற்பானாயின் தன்னை வெற்றிக் கொண்டவரது குடிப்பிறப்பைப் 
பழித்துரைப்பான் ; அது செய்யாவிடின் தோளைத் தட்டா நின்று 
போர்க்கு எழுவான் ; ஆதலால் அவமதிப்புக் கஞ்சி அடங்கி ஒழுகுத 
லுடையார் அத்தீப்புலவனைச் சேர்தலில்லார் . 

நாப்பாடம் நாவினாற்செய்யும் பாடமென்பதாதலால் மூன்றாம் 
வேற்றுமைத்தொகை . படித்தலுக்கு இகழ்முதலிய கருவிகளுள் 
சிறந்தது நாவாதலால் நாப்பாடம் என்றார் . யாகாவாராயினு நாகா 
க்க ” என்றதும் இதுபற்றி . கொள்ளாநின்றென்பது கொள்ளா எனத் 
திரிந்தது . புடை முதனிலைத் தொழிற்பெயர் . தீப்புலவனென்பதில் 
தீமை இன்மையை உணர்த்தியது . 

Well-disciplined men draw not near the man of eril 
learning who repeats by rote things he had memorised as. 
though he had understood their significance. If in an assembly 
he is defeated , he will slander the family ( of luis opponents ), or 
he will spring up and challenge them to fight . 

( 312 ) 
313. சொற்றாற்றுக் கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவர் 

கற்றாற்றல் வன்மையுந் தாந்தேறார் - கற்ற 
செலவுரைக்கு மாற்றியார் தோற்ப தறியார் 
பலவுரைக்கு மாந்தர் பலர் . 
இ- ள் . சுனைத்து எழுதல் - ( தமது நாவில் ) தினவு உண்டாவ 
தினால் , சொற்று - ( எவற்றையேனும் ) சொல்லி , ஆற்றுக்கொண்டு - 
{ அத் தினவை ) தணித்தலைக்கொள்ள , காமுறுவர் - விரும்பி , கற்று 
( நூல்களை முறையில்) கற்று , ஆற்றல் - ( அவற்றின் பொருளை இது 


அதிகாரம் . ) அவையறிதல் . 

299 
ற்கு இன்ன தாகுமெனச் சொல்லுதலை ) செய்தலின து ; வன்மையும் -- 
திறத்தையும் , தாம் தேறார்-தாம் தெளியாமலும் , கற்ற - தாம் அறி 
ந்தவற்றை , செல - ( கேட்போருடைய மனத்தில் ) பதியும்படி , உரை 
க்கும் ஆறு - எடுத்துச்சொல்லும் முறையை , அறியார் - அறியாமலும் , 
தோற்பது அறியார் - (இன்னதற்கு இதைக்கூறின் ) தோல்வியடை 
வோமென்பதை அறியாமலும் , பல உரைக்கும் மாந்தர் - ( ஒன்றைச் 
சில சொற்களா லுணர்த்தாமல் ) பலசொற்களா லுணர்த்து மக்கள் , 
பலர் - பலருளர் . 

பொ - ரை . தமது நாவில் தினவு உண்டாவதினால் எவற்றை 
யேனும் சொல்லி அத் தினவைத் தணித்தலைக்கொள்ள விரும்பி , 
நூல்களை முறையில் கற்று அவற்றின் பொருளை இதற்கு இன்ன 
தாகுமெனச் சொல்லுதலைச் செய்தலினது திறத்தையும் தாம்தெளி 
யாமலும் , தாம் அறிந்தவற்றைக் கேட்போருடைய மனதில் பதியும் 
படி எடுத்துச்சொல்லும் முறையை அறியாமலும் , இன்ன தற்கு 
இதைக் கூறின் தோல்வியடைவோ மென்பதை அறியாமலும் , ஒன் 
றைச்சில சொற்களா லுணர்த்தாமல் பல சொற்களா லுணர்த்து 
மக்கள் பலருளர். 

கற்றாற்றல் வன்மையுந் தாந்தேறி , கற்ற செலவுரைக்குமாற்றி 
ந்து , சிலவுரைக்கு மாந்தர் உண்டாயிருத்தலின தருமை குறித்துப் 
பலர் என்றார் . ஆற்றென்பது முதனிலைத் தொழிற்பெயர் . சுனைத் 
தென்பதில் து பகுதிப் பொருள் விகுதி . காமுறுவர் முதலிய வினை 
முற்று நான்கும் வினையெச்சமாயினும் , முதலிலுள்ளது தனித்தும் , 
மற்ற மூன்றும் அடுக்கியும் உரைக்குமென்னும் வினைகொண்டன . 

Many are the men that long to utter something with a 
view to gratify an itching tongue ; they do not themselves 
apprehend the might of learning ; they know not how to utter 
with force what they hare learned ; they know not what defeat 

( 313 ) 
314. கற்றதூஉ மின்றிக் கணக்காயர் பாடத்தால் 

பெற்றதாம் பேதையோர் சூத்திரம் - மற்றதனை 
நல்லா ரிடைப்புக்கு நாணாது சொல்லித்தன் 
புல்லறிவு காட்டி விடும் . 
இ - ள் . பேதை - அறிவிலான் , கற்றதும் இன்றி - பொருள் 
கேட்டுணர்ந்தது மில்லா மல் , கணக்காயர் பாடத்தால் - எழுத்து 


means .. 


300 நாலடியார் மூலமும் உரையும் . [ ங 2 - ஆம் 
நடை பயிற்றுவோர் கற்பித்த பாடத்தினால் , ஓர் சூத்திரம் - ஒரு 
செய்யுள் , பெற்றது ஆம் - முகபாட மாக்கப்பட்ட தாம் , அதனை - 
அச்செய்யுளை , நல்லாரிடை - குற்றமற்ற அறிவுடையார் கூட்டத்தில் , 
புக்கு - புகுந்து , நாணாது - நாணமில்லாமல் , சொல்லி - ( அந்நல் 
லோர் பேசும் பொருளுக்குப் பொருத்தமில்லாமல் ) சொல்லி , தன் 
புல் அறிவு - தனது அறிவின்மையை, காட்டிவிடும் - வெளிப்படுத்தி 
விடுவான் . 

பொ - ரை . அறிவிலான் பொருள் கேட்டுணர்ந்தது மில்லாமல் 
எழுத்து நடை பயிற்றுவோர் கற்பித்த பாடத்தினால் ஒரு செய்யுள் 
முகபாடமாக்கப் பட்டதாம் ; அச்செய்யுளைக் குற்றமற்ற அறிவுடை 
யார் கூட்டத்தில் புகுந்து நாணமில்லாமல் அக் நல்லோர் பேசும் 
பொருளுக்குப் பொருத்த மில்லாமல் சொல்லித் தனது அறிவின் 
மையை வெளிப்படுத்தி விடுவான் . 

நாணாது சொல்லுதற்குப் புல்லறிவு காரணமாயினும் , பேதை 
யானவன் பொருத்த மில்லாத செய்யுளச் சொல்லியபின்பே அவ் 
வறிவு பிறராலறியப் படுதலால் , காட்டிவிடுதற்குச் சொல்லுதல் 
காட்சிக்காரணமாதல் பற்றிச் சொல்லி யென்பது காரணப்பொருட் 
டாகிய இறந்தகால வினையெச்சம் . கற்றது , பெற்றது வினைப்பெயர் 
கள் . பேதை பண்பாகுபெயர் . சூத்திரமென்பது இங்குப் பொதுப் 
படச் செய்யுளுக் காயிற்று . 

The fool who not only has not learnt well , but has conned 
by rote one formula learnt from a tutor , will enter a learned 
assembly , speak it out without shame , and betray his shallow 

( 314 ) 
315. வென்றிப் பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள் 

கன்றிக் கறுத்தெழுந்து காய்வாரோ - டொன்றி ( ளார் 
உரைவித் தகமெழுவார் காண்பவே கையுள் 
சுரைவித்துப் போலுந்தம் பல் . 
இ - ள் விலங்கு ஒத்து - மிருகத்தை ஒத்து , மெய் - ( அறிவுடை 
யோர் கூறும் ) உண்மைப் பொருளை , கொள்ளார்- உணராமல் , கன்றி 
புழுங்கி , கறுத்து - கோபக்குறி காட்டி , எழுந்து - எழுந்து 
நின்று , வென்றி - அவரை வெல்லுதலாகிய , பொருட்டால் - பொரு 
ளமைந்த கெடுஞ்சொல்லினால் , சாய்வாரோடு - கோபித்துப் பேசுமிய 
ல்பினரிடத்து , ஒன்றி - கூடி , வித்தகம் - நல்லறிவை , உரை . 


sense , 


| 


அதிகாரம் .] அவையறிதல் . 

301 
சொல்ல , எழுவார் - முயல்வோர் , கையுள் - தம்கையில் , சுரைவித் 
துப்போலும் - சுரையின் விதை ஒக்கும் , தம்பல் - தம்பற்களை , காண் 
பவே - காணா தொழியார் . 

பொ - ரை . மிருகத்தை ஒத்து அறிவுடையோர் கூறும் உண் 
மைப்பொருளை உணராமல் புழுங்கிக் கோபக்குறிகாட்டி எழுந்து 
நின்று அவரை வெல்லு ,தலாகிய பொருளமைந்த கடுஞ்சொல்லினால் 
கோபித்துப் பேசு மியல்பினரிடத்துக் கூடி நல்லறிவைச் சொல்ல 
முயல்வோர் தம் கையில் சுரையின் விதை ஒக்கும் தம் பற்களைக் 
காணாதொழியார் . 

கடுஞ்சொல் கேட்டமாத்திரையில் நல்லறிவாளர் அடங்குதலை 
யே புல்லறிவாளர் தமக்கு வெற்றியெனக் கொள்ளுதலால் அவர் 
கூறுங் கடுஞ்சொல்லை வென்றிப்பொருட்டு என்றும் , தாம் கூறுவது 
பொருத்த மிலது , நல்லறிவாளர் கூறுவது பொருத்தமுளதெனப் 
பகுத்துணர் வில்லாமையால் விலங்கொத்து என் றுங்கூறினர் . புல் 
லறிவாளர்க்கு அறிவுறுத்துவோர் அடையும் பயன் அவமதிப்பென் 
பது கருத்து . விலங்கு முதனிலைத் தொழிலாகுபெயர் . உரை என் 
னும் முதனிலை வினையெச்சுப்பொருள் படநின்றது . ஏ தேற்றம் . 

Those who arise to speak words of wisdom in an assembly 
wherein are men who, like beasts , rage and . bara and fume 
with anger, for the sake of victory , not inclined to accept the 
truth , shall see their own teeth like pumpkin seeds in their 
liands,. 

( 3151 
316. பாடமே யோதிப் பயன்றெரித றேற்றாத 

மூடர்முனிதக்க சொல்லுங்கால் - கேடருஞ்சீர்ச் 
சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்றவரை 
ஈன் றாட் கிறப்பப் பரிந்து , 
இ - ள் . பாடமே ஓதி - மூலபாடமொன்றையே படித்து , பயன் 
தெரிதல் தேற்றுத - ( அப்பாடத்தின் ) பொருளை ஆராய்தலை உணி 
மாத , மூடர் - புல்லறிவாளர் , முனிதக்க - அருவருக்கத்தக்க பொரு 
ள்களை , சொல்லுங்கால் - சொல்லா நிற்கையில் , கேடு அருசீர்- கென் 
தலில்லாத சிறப்பினையுடைய , சான்றோர் - ( கல்வியறி வொழுக்கிங் 
களால் ) நிறைந்தோர் , அவ்ரை - அம்மூடரை , ஈன்றாட்கு - பெற்றவ 
ளுக்கு , இறப்பப்பரித்து - (மகப்பேற்றின் பயனைப் பெற்றிலமே 
யென்று ) மிகவும் இரக்கமுற்று , சமழ்த்தனர் - வருந்திக் கேட்டுக் 
கொண்டு , நிற்ப - வாளா இருப்பர் . 

26 


302 நாலடியார் மூலமும் உரையும் . ( ங 2 - ஆம் 

பொ - ரை . மூலபாடமொன்றையே படித்து , அப்பாடத்தின் 
பொருளை ஆராய்தலை உணராத புல்லறிவாளர் அருவருக்கத்தக்க 
பொருள்களைச் சொல்லா நிற்கையில் கெடுதலில்லாத சிறப்பினையு 
டைய கல்வியறி வொழுக்கங்களால் நிறைந்தோர் அம் மூடரைப் 
பெற்றவளுக்கு மகப்பேற்றின் பயனைப் பெற்றிலளே யென்று மிக 
வும் இரக்கமுற்று வருந்திக் கேட்டுக்கொண்டு வாளா இருப்பர் . 

பாடமோது தலே அமையுமெனக் கொண்டவராதலால் பயன் 
தெரிதல் தேறா தவராயினர் . வருத்தமாவது மூடர் கூறுவனவற்றைக் 
கேட்பதற்கு மனமொவ்வாமையாலாம் வருத்தம் . மூடர் , இழிப்பி 
னால் ஒருமைப்பால் பன்மைப்பாலாயிற்று . சொல்லுங்கால் நிகழ்கால 
வினையெச்சம் ; இதில் கால்விகுதி காலங்காட்டியது . 

When fools who have learnt by rote the texts but not 
understood their significance speak words that engender 
wrath , the learned.men of undying fame will stand by ashamed 
Borely pitying the mother that gave birth to them . ( 316 ) 
317. பெறுவது கொள்பவர் தோள்போ னெறிப்பட்டுக் 

கற்பவர்க் கெல்லா மெளிய நூன் மற்றம் 
முறிபுரை மேனிய ருள்ளம்போன் றியார்க்கு 
மறிதற் கரிய பொருள் . 
இ - ள் . நூல்பொருள் - கல்வி நூலினது பொருள்கள் , பெறு 
வது கொள்பவர் - ( கொடுப்பவரைக் கொள்ளாமல் ) விலையைக்கொ 
ள்கின்ற வேசியரது , தோள் போல - தோளைப்போல , நெறிபட்டு - 
வழிபாட்டு முறையில் நின்று , கற்பவர்க்கு எல்லாம் - கற்கு மியல் 
புடையார்க்கெல்லாம் , எளிய - எளிதிலுணரப் படுவனவாம் , முறி 
புரை - மாந்தளிரை ஒத்த , அம் மேனியர் - மென்மையாகிய மேனி 
யையுடைய அவ் வேசியரது , மற்று உள்ளப் போன்று - உள்ளத்தி 
னிலைமையைப்போல , யார்க்கும் - வழிபாட்டு முறையில் - நின்று 
கல்லா தவர்க்கெல்லாம் , அறிதற்கு அரிய - அறிந்து கொள்ளுதற்கு 
அருமையாயுள்ளனவாம் . 

பெ - ரை . சல்வி நூலினது பொருள்கள் கொடுப்பவரைக் 
கொள்ளாமல் விலையைக் கொள்கின்ற வேசியாது தோளைப்போல , 
வழிபாட்டுமுறையில் நின்று கற்கு மியல்புடையார்க் கெல்லாம் எளி 
திலுணரப் படுவனவாம் . மாந்தளிரை ஒத்த மென்மையாகிய மேனி 
யையுடைய அல் வேசியாது உள்ளத்தி னிலைமையைப் போல வழிபா 


அதிகாரம் . ) 


அவையறிதல் . 


303 


ட்டு முறையில் நின்று கல்லாதவர்க் கெல்லாம் அறிந்து கொள்ளு 
தற்கு அருமையாயுள்ளனவாம் . 

நூலென்பதனீற்றில் தொகையாகநின்ற ஆறாவதற்குப் பய 
னிலை பொருளாதலால் இதனை அதனோடு கூட்டுக . பெறுவதென் 
நது தம்மையனுபவிக்கும் போகத் துக்கு ஈடாகக்கொள்ளும் பொ 
ருளை யாதலால் அதற்கு விலை யெனப் பொருள் சொல்லப்பட்டது . 
உள்ளம் தோளினது எண்மையைப் போலாமையால் மற்று பிறி 
தென்னும் பொருளது . போன்று போல என்பதன் திரிபு . ஆசிரி 
யர்க்கு வழிபாடுசெய்து கல்லாதவர்க்கு நூல் பயன்படுத லிலதென் 
பது கருத்து . 

Like the charms of harlots who sell their love to those 
who pay , the Books are easy ( of understanding ) to those who 
Icarn them in the right manner ; but like the minds of these 
whose forms are soft as tender shoots , the meaning is hard to 
all ( who do not apply themselves to tliem earnestly ) . ( 317 ) 
318. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருடெரியா 

ருய்த்தக மெல்லா நிறைப்பினு - மற்றவற்றைப் 
போற்றும் புலவரும் வேறே பொருடெரிந்து 
தேற்றும் புலவரும் வேறு . 
இ - ள் , புத்தகமே - நூல்களையே , சாலத்தொகுத்தும் - மிகச் 
சேர்த்தும் , பொருள் தெரியார் - ( அவற்றின் ) பொருளை உணராத 
வர் , உய்த்து - முயன்று கொண்டுவந்து , அகம் எல்லாம் - தம்வீடு 
முழுமையும் , நிறைப்பினும் - நிறைத்துவைத்தாலும் , அவற்றை - 
அவற்றின் பொருளை , போற்றும் புலவரும் - (கேட்டு ) மறவாமல் 
சிந்திக்கும் புலவரும் , வேறே . வேறேயாவர், பொருள் தெரிந்து - 
( அவற்றின் ) பொருளை ஆராய்ந்தறிந்து , தேற்றும் புலவரும் வேறு 
ஏ - (பிறர்க்கு ) அறிவுறத்துகின்ற புலவரும் வேறே யாவர் . 

பெர.ரை. நூல்களையே மிகச்சேர்த்தும் அவற்றின் பொருளை 
உணராதவர் முயன்று கொண்டுவந்து தம் வீடுமுழுமையும் நிறை 
த்துவைப்பாராயினும் , அவற்றின் பொருளைக் கேட்டு மறவாமல் சிந் 
திக்கும் புலவரும் வேறேயாவர் . அவற்றின் பொருளை ஆராய்ந்தறி 
ந்து பிறர்க்கு அறிவுறுத்துகின்ற புலவரும் வேறேயாவர் , 

போற்றும் புலவரென்றது நன்மாணாக்கர்களை ; பொருடெரிந்து 
தேற்றும் புலவரென்றது நல்லாசிரியரை . இவ்விருதிறத்தாரு மல் 


304 நாலடியார் மூலமும் உரையும் . 

[ ங 2 - ஆம் 
லாரே பொருடெரியா ராதலால் இவ்விருவரையும் வேறு என்றார் . ஏ 
இரண்டும் பிரிநிலை . ஈற்றிலுள்ள வேறென்பதனோடுங் கூட்டுக . 
மற்று வினை மாற்றுப் பொருளது . முன்னுள்ள உம்மை எதிரது தழீ 
இயதும் ; பின்னது இறந்தது தழீ இயதுமாம் . 

Although men collect books in abundance, and not under 
standing their contents , fill a whole house with them , the 
learned men who understand the contents of books and take 
care of them are a class ; and the learned men who under 
standing their contents expound them ( to others ) are apother 
class ( both different from the book-collectors ) . 

(518 ) 
319. பொழிப்பகல நுட்பள லெச்சமிந் நான்கின் 

கொழித்தகலங் காட்டாதார் சொற்கள் - பழிப்பின் 
னிரையாமா சேர்க்கு நெடுங்குன்ற நாட 
வுரையாமோ நூலிற்கு நன்கு . 
இ - ள் , ஆமா நிரை - காட்டுப் பசுவின் கூட்டத்தை , சேர்க்கும் 
(தன்னிடத்து ) கூட்டுகின்ற, நெடுங்குன்றம் - வளமிகுந்த மலையைச் 
சார்ந்த , நாட - குறிஞ்சிநிலத் தலைவனே , பொழிப்பு - தொகுத்துரை , 
அகலம் - அகலவுரை , நுட்ப நூல் - நுட்பவுரை , எச்சம் எச்சவுரை , 
( ஆகிய ) இந்நான்கின் - இந்தான் குரையாலும் , கொழித்து - ஆராய் 
ந்து , அகலம் காட்டாதார் - விரிவுரையை உணர்த்தாதவருடைய , 
சொற்கள் - பயனில் சொற்கள் , ஏலிற்கு - ஒரு நூலுக்கு , பழிப்பு 
இல் - ( அறிவுடையோரால் ) நிந்திக்கப்படுதலில்லாத , நன்கு உரை 
ஆமோ - நன்மையாகிய உரையாகுதலில்லை . 

பொ - ரை . காட்டுப்பசுவின் கூட்டத்தைத் தன்னிடத்துக் 
கூட்டுகின்ற வளமிகுந்த மலையைச் சார்ந்த குறிஞ்சி நிலத்தலைவனே ! 
தொகுத்துரை, அகலவுரை , நுட்பவுரை , எச்சவுரை ஆகிய இந்நான் 
குரையாலும் ஆராய்ந்து விரிவுரையை உணர்த்தாதவருடைய பய 
னில் சொற்கள் ஒரு நூலுக்கு அறிவுடையோரால் சிந்திக்கப்படுத 
லில்லாத நன்மையாகிய உரையாகுதவில்லை . 

தான் புல், நீர், நிழலின் வளமுடைமையால் ஆமா முல்வையை 
விட்டுத் திரளாகத் தன்னிடத்துச் சேர்வதாயிருப்ப , சேர்க்கு நெடுங் 
குன்ற மென்றது அதன் வளத்தைச் சிறப்பித்தற்கு . சேர்க்குமென் 
னும் பிறவினை தன்வினையாமெனக் கூறுவாரு முளர் . இந்நான்கு 
வகையினாலுங் கூறவல்லார் நல்லறிவாளரென்பது கருத்து பொழிப் 


அதிகாரம் . ] அவையறிதல் . 

305 
பென்பது மூலபாடம் , தனிமொழிகளாகப் பிரித்துப்பொருளுரைத் 
தல் , மேற்கோள் காட்டல் என்பவற்றால் உரைக்கும் பொருள் . அகல 
மென்பது ஒருவனுரையிடப் புகுந்த நூலிலும் , வேறொரு நூலிலும் 
கூறப்பட்ட பொருள்களில் இஃது இங்ஙனங் கூறப்படுதல் முறை 
யோ என வினாவி , இங்ஙனம் வினாவுதலால் தோன்றும் மாறுபடு 
பொருளைக் காட்டி யுரைத்தல் . நுட்டமென்பது இன்னின்ன எதுக் 
களினாலென ஏதுக்களைக் காட்டி அம் மாறுபடு பொருளைக் களைதல் . 
எச்சமென்பது மாறுபடு பொருளைக் களைந்து , தான் துணிந்த பொ 
ருளை யுரைத்தல் . இவற்றைப் பாடங் கண்ணழி வுதாரண மென் 
றிவை , நாடிற் றிரிவில வாகுதல் பொழிப்பே , தன்னூன் மருங்கி 
னும் பிற நூன் மருங்கினும் துன்னிய கடாவின் புறந்தோன்று 
விகற்பம் , பன்னிய வகல மென்மனார் புலவர் , எது னாங்கவை 
துடைத்த னுட்பம் , துடைத்துக்கொள் பொருளே யெச்சமென்ப 
என்பவற்றானு முணர்க , உரையும் நூலாதலாவ் நுட்ப நூலென் 
றார் . 


O Lord of the land of long chains of hills where wild cows 
congregate in herds! Will the words of those who do not furnish 
an elaborate commentary ( to a book ) after sifting it thoroughly 
in the four divisions of paraphrase , amplification , critical notes , 
and supplementary notes, form a faultless and good commen . 
tary to the book ? 

( 319 ) 


320. இற்பிறப் பில்லா ரெனைத்து நூல் கற்பினுஞ் 

சொற்பிறரைக் காக்குங் கருவியரோ - விற்பிறந்த 
நல்லறி வாளர் நவின்ற நூ றேற்றாதார் 
புல்லறிவு தாமறிவ தில் . 
இ - ள் . இல்பிறந்த - உயர்குடியில் பிறந்த , நல் அறிவாளர் . 
குற்றமற்ற அறிவையாளுத லுடையோரால் , நவின்ற நூல் - சொல் 
லப்பட்டனவற்றின் கருத்தை , தேற்றா தார் - தெளியாதவராசி , புல் 
அறிவு உம் - தமது சிற்றறிவையும் , தாம் அறிவது இல் - தாம் 
அறிந்து கொள்ளும் இயல்பில்லார் , ( ஆதலால் ) இல் பிறப்பு இல்லார் . 
உயர்குடிப் பிறப்பில்லா தவர் , எனைத்து நூல் கற்பினும் - எவ்வளவு 
நூல்களைக் கற்றாராயினும் , சொல் - ( அவர் வாயிற்பிறக்கும் ) சொல் , 
பிறரை - உயர்குடியிற் பிறந்த கற்று வல்லவரது சொற்களை , காக் 
கும் தடுக்கவல்ல , கருவி - கருவியேயாம் . 


306 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ஙங - ஆம் 


பொ - ரை . உயர்குடியில் பிறந்த குற்றமற்ற அறிவை யாளுத 
லுடையோரால் சொல்லப்பட்டனவற்றின் கருத்தைத் தெளியாதவ 
ராகித் தமது சிற்றறிவையும் தாம் அறிந்துகொள்ளும் இயல்பில்லார் 
ஆதலால் உயர் குடிப் பிறப்பில்லாதவர் எவ்வளவு நூல்களைக் கற்றாா 
யினும் அவர்லாயிற் பிறக்கும் சொல் உயர்குடியிற் பிறந்த கற்று 
வல்லவரது சொற்களைத் தடுக்கவல்ல கருவியேயாம் . 

பிறர் கருத்தாவாகுபெயர் . உம்மை உயர்வுசிறப்பு . பல்லறி 
வென்பதனீற்றில் இறந்தது தழீஇய எச்சவும்மை தொகுத்தல் பெற் 
றது . இற்பிறப் பில்லார் சொல் இற்பிறந்த கற்றுவல்லோரது சொற் 
சளைத் தடுத்தலென்றது இற்பிறப்பினர் கூறும் சொற்கள் , ஆழ 
முடைமையாய் அவை தமக்குப் புலப்படாமைபற்றி அவமதிப்பராத 
லால் அதற்கஞ்சி அவர் வாய் பேசாதடங்கு தலை . நூல் - கருத்து , 
" காதல காதலறியாமை ” என்னுங் குறளில் , நூல் என்பது இப் 
பொருட்டாதல் காண்க , 


Low - born men , 

whatever books they may study , are ins 
trumental, by their utterances , in keeping off ( the words of ) 
others ( high - born ) ; because they cannot understand the books 
written by wise men of noble birth , nor are they conscious of 
their ignorance .. 

( 320 ) 
Chapter XXXIII - Insufficient knowledge . 


33 - ஆம் அதிகாரம் : புல்லறிவாண்மை . 
இனி இற்பிறப்பில்லாரது குணஞ்செயல்களை நான்க திகாரங்க 
ளால் கூறத்தொடங்கி , முதற்கண் புல்லறிவாண்மை கூறுகின்றார் . 
அஃதாவது புல்லிய அறிவினை ஆளுதலாகிய தன்மை . அது தாம் 
சிற்றறிவினரா யிருந்தே தம்மைப் பேரறிவினராக மதித்து , உயர் 
தோர் கூறும் உறுதிமொழியைப் பொருளாகக் கொள்ளாமை , 
321. அருளி னறமுரைக்கு மன்புடையார் வாய்ச்சொல் 

பொருளாகக் கொள்வர் புலவர் - பொருளல்லா 
வேழை யதனை யிகழ்ந்துரைக்கும் பாற்கூழை 
மூழை சுவையுணரா தாங்கு . 
இ - ள் . அருளின் - ( அறஞ்செய்யாது கெடுவாரை நோக்கி ) 
கருணையினால் , அறம் உரைக்கும் - அறநெறியைக் கூறுகின்ற , அன்பு 


அதிகாரம் . ] 


புல்லறிவாண்மை . 


307 


- 


உடையார் - அன்பை யுடையாரது , வாய்ச்சொல் - வாயினிடத்துண் 
டாஞ் சொல்லை , புலவர் - அறிவுடையார் , பொருளாகக் கொள்வர் - 
பயன் தருவதாக ஏற்றுக் கொள்வார் , பொருள் அல்லாத - ( அறி 
வுடையாரால் ) ஒரு பொருளாக மதிக்கப்படாத , எழை - அறிவிலி , 
மூழை - துழாவுந் துடுப்பு , பால்கூழை பாயசத்தை , சுவை உணரா 

ஆங்கு - சுவை யறியாததுபோல , அதனை - அச்சொல்லை , 
இகழ்ந்து உரைக்கும் - (உணரும் வலியின்மையால் ) அவமதித்துப் 
பேசுவன் . 

பொ - ரை . அறஞ்செய்யாது கெடுவாரை நோக்கிக் கருணையி 
னால் அறநெறியைக் கூறுகின்ற அன்பை யுடையாரது வாயினிடத் 
துண்டாஞ் சொல்லை அறிவுடையார் பயன் தருவதாக ஏற்றுக்கொள் 
வார் . அறிவுடையோரால் ஒரு பொருளாக மதிக்கப்படாத அறிவிலி 
துழாவுந் துடுப்பு பாயசத்தைச் சுவையறியாதது போல அச்சொல்லை 
உணரும் வலியின்மையால் அவமதித்துப் பேசுவன் . 

அருளும் அன்பும் சேரவுடையா ராதலின் மறங்கூற அறி . 
யாரென்பதுணர்த்தற்கு வாயெனவேண்டாது கூறினர் . அருள் பிறர் 
கேட்டைக் குறித்து உண்டாம் இரக்கம் ; அன்பு சம்பந்தமுடையார் 
மேல்வைக்கும் விருப்பம் . உணரும் வலியின்மை யென்பது உவமை 
யாற் பெற்றாம் . " அறிவின்மை இன்மை யுளின்மை " ஆதலின் , எழை 
பண்பாகுபெயராய் அறிவிலான் மேல் நின்றது . 

Men of learning acoept as useful the words uttered by the 
loving ones wlo graciously teach virtue ; tlile fool , good -for . 
potling himself , despises the words ; even as the ladle cannot 
appreciate the flavour of the rice boiled in milk .. 

(321 ) 
322. அவ்விய மில்லா ரறத்தா றுரைக்குங்காற் 

செவ்விய ரல்லார் செவிகொடுத்துங் கேட்கலார் 
கவ்வித்தோ றின்னுங் குணுங்கர்நாய் பாற்சோற்றின் 
செவ்வி கொள்றேற்றா தாங்கு . 

இ - ள் . தோல்கவ்வித் தின்னும் - ( அசுத்தமாகிய ) தோலைக் 
கௌவித் தின்னுமியல்புள்ள , குணுங்கர் நாய் - சண்டாளருடைய 
நாய்கள் , பால்சோற்றின் - பாயசத்தினது , செவ்விகொளல் - ( மணஞ் 
சுவை முதலிய ) தன்மையை அறிந்து கொள்ளுதலை , தேற்றாதது 
ஆங்கு -உணராதது போல , அவ்வியம் இல்லார் - பிறர்பேற்றைக்கண்டு 
மகிழாத இயல்பில்லாதவர் , அறத்து ஆறு - அறத்தினெறியை, 


308 


நாலடியார் மூலமும் உரையும் . [ நந - ஆம் 
உரைக்குங்கால் - சொல்லாநிற்கையில் , செவ்வியர் அல்லார் - சற்கு 
ணத்தின பல்லா தவர் , செவிகொடுத்தும் - ( மனம் புறத்தில் கிடக்க 
காதைக்கொடுத்தாயினும் , கேட்கலார் - கேட்டல் செய்யார் . 

பொ - ரை . அசுத்தமாகிய தோவைக்கௌவித் தின்னுமியல் 
புள்ள சண்டாளருடைய நாய்கள் பாயசத்தினது மணஞ்சுவை : முத 
லிய தன்மையை அறிந்துகொள்ளுதலை உணராததுபோல , பிறர் 
பேற்றைக் கண்டு மகிழாத இயல்பில்லாதவர் அறத்தினெறியைச் 
சொல்லாநிற்கையில் நற்குணத்தின ரல்லாதவர் மனம் புறத்தில் 
கிடக்கக் காதைக் கொடுத்தாயினும் கேட்டல் செய்யார் . 

கொடுத்து மென்னும் இழிவுசிறப்பும்மையால் மனம் புறத்திற் 
கிடக்கைபெற்றாம் . மனம்புறத் திற் கிடக்கச் செவிகொடுத்துக்கேட் 
டல் கேட்பார் போன்றிருத்தல் . தின்னுமென்னும் பெயரெச்சம் 
நாயெனனும் கருத்தன் பெயர் கொண்டது . செவ்வி என்னும் பண்புப் 

பகுதிப்பொருள் விகுதியாகிய இகரவுயிர்ப் புணர்ச்சியால் 
செம்மென்னும் முதனிலை ஈற்று மகரம் வகரமாகத் திரிந்து இரட்டி 
யது . அவ்வியம் , கவ்வி என்பவற்றில் ஒளகாரத்துக்கு அகரவகாங் 
கள் போலியாக வந்தன . 

When men of ungrudging soul expound the ways of virtue , 
those who are not righteous will not even give ear ( to the 
teaching ) ; even as the currier s dog that seizes on and bites 
leather s cannot appreciate the favour or taste of rice boiled in 
milk .. 

( 322 ) 
323. இமைக்கு மளவிற்றம் மின்னுயிர்போ மார்க்க 

மெனைத்தானுந் தாங்கண் டிருந்தும் - தினைத்துணையு 
நன்றி புரிகல்லா நாணின் மடமாக்கள் 
பொன்றிலென் பொன்றாக்கா லென் . 
இ - ள் . இமைக்கும் அளவில் - இமைக்குந்தொழில் நிகழுங் 
காலத்தில் , தம் இன் உயிர் - தம்முடைய இனியவுயிர், போம்மார்க் 
கம் - உடம்பினின்று நீங்கும் முறைமையை , எனைத்தானும் - எவ்வளவு 
சிறிதாயினும் , தாம் கண்டிருந்தும் - ( காட்சிப்பிரமாணமாக ) தாம் 
கண்டுவைத்தும் , தினைத்துணையும் - தினையளவாயினும் , நன்றி புரிக 
லாத - ( அறிவுடையோர்க்கு ஒவ்வுதலுடைய கருமங்களைச்செய்யாத , 
நாண் இல் - நாணு தலின்மையாகிய , மடமாக்கள் - புல்லறிவாளர் , 
பொன்றில் என் - சாவாராயின் வருங்கேயொது , பொன்றாக்கால் 
என் - ச.பவாதுயிரோடிருப்பாராயின் வரும் பயன் யாது ? 


அதிகாரம் . ) புல்லறிவாண்மை . 

309 
பொ - ரை , இமைக்குந்தொழில் நிகழுங்காலத்தில் தம்முடைய 
இனியவுயிர் உடம்பினின்று நீங்கும் முறைமையை எவ்வளவு சிறி 
தாயினும் காட்சிப் பிரமாணமாகத் தாம் கண்டுவைத்தும் தினையள 
வாயினும் அறிவுடையோர்க்கு ஒவ்வுதலுடைய கருமங்களைச் செய் 
யாத நாணுதலின்மையாகிய புல்லறிவாளர் சாவாராயின் வருங் கேடு 
யாது ? சாவா துயிரோ டிருப்பாராயின் வரும் பயன் யாது ? 

என் இரண்டும் இன்மை குறித்து நின்றன . கண்டிருத்தலாவது 
பிறருயிர் நீங்குதலைத் தாம் கண்கூடாகப் பார்த்தறிதல் . உயிரினும் 
நாண் சிறந்ததெனக் கொள்ளாமல் உயிர் சிறந்ததாகக் கொண்டவரா 
தலால் தம் மின்னுயிர் என்றும் , கருத்திற்பாதிய வுணர்தல் ஒரோவழி 
ஒரோகாலத்தாதலின் எனைத்தானுங் கண்டிருந்தும் என்றுங் கூறி 
னர் , புரிகலாத என்னும் காரியப்பொருட்டாகிய மறைவினைப் பெய 
ரெச்சம் தன் காரணமாகிய நாணின்மை கொண்டது . இவ் வெச்சத் 
தில் ஈறுதொகுத்த லென்க . நாண் தம்முடைய குடிப்பிறப்பு முத 
லியவற்றுக்கு ஒவ்வுதலில்லாத கருமத்தைச் செய்ய நாணுதல் ; ஆத 
லின் நன்றி ஒவ்வுதலுடைய கருமத்தின் மேலது . மடம் - அறியாமை . 
புல்லறிவாளர் கெடினும் , வாழினும் உலகிற்குப் பயனிலதென்பது 


Eren though they see actually how their life so sweet 
to them passes away in the twinkling of an eye, they do not 
good , even as much as a grain of millet . Such shameless atu 
pid people, what matters it whether they die or live ? ( 323 ) 
324. உளநாள் சிலவா லுபிர்க்கேம மின்றால் 

பலர்மன்னுந் தூற்றும் பழியால் -- பலருள்ளுங் 
கண்டாரோ டெல்லா நகா அ தெவனொருவன் 
றண்டித் தனிப்பகை கோள் . 
இ - ள் . உளநாள் - உடலோடு கூடி வாழுநாள் , சில - சிலவாயிரு 
க்கின்றன, உயிர்க்கு - ( அச் சிலநாளையுடைய ) தன்னுயிர்க்கு , ஏமம் 
இன்று - ( இடுக்கணேரிடின் ) காத்தலிலது , பலரும் மன் தூற்றும் - 
பலராலும் மிகுதியும் பழிக்கப்படும் , பழி - பழியைத் தருவது , ( ஆத 
லால் ) ஒருவன் - ஒருவன் , கண்டாரோடு எல்லாம் - தன்னால் காணப் 
பட்ட எல்லாரிடத்தும் , நகாது - இனியமுகத்தனாய் - நட்புக்கொள் 
ளாமல் , தண்டி - ( அன்பை ) முற்றும் விட்டு, தனிப்பகை - தனியனா 
குதற் கேதுவாகிய பகையை , பலருள்ளும் - பலரிடத்தும் , கோள் - 
கொள்ளுதல் , எவன் - 

- யாது ? 


310 நாலடியார் மூலமும் உரையும் . ( ஙங - ஆம் 

பொ - ரை . உடலோடு கூடி வாழுநாள் சிலவாயிருக்கின்றன . 
அச்சிலநாளை யுடைய தன்னுயிர்க்கு இடுக்கணேரிடின் காத்தலிலது , 
பலராலும் மிகுதியும் பழிக்கப்படும் பழியைத் தருவது ; ஆதலால் 
ஒருவன் தன்னால் காணப்பட்ட எல்லாரிடத்தும் இனிய முகத்தனாய் 
நட்புக்கொள்ளாமல் அன்பை முற்றும் விட்டுத் தனியனாகுதற் கேது 
வாகிய பகையைப் பல : ரிடத்தும் கொள்ளுதல் யாது ? 

உளநாள் சில என்பது யாவர்க்கும் பொதுவாதலால் அதனை 
முன்னும் , உடலோடு கூடி வாழ்தலுக்குரிய தாதலால் ஏமம் அதன் 
பின்னும் , பின்னொழுகும் நல்லொழுக்கத்தால் நீங்குதலுடைமை 
யால் இறுதியில் பழியையும் வைத்தார் . தந்தே விடுவதாதலால் , பழி 
யைத் தருவதாகிய பகைகோள் பழியெனக்காரணம் காரியமாக வுப 
சரிக்கப்பட்டது . இவ்வாறொழுகுவானுக்கு நட்பினரில்லாமையால் 
பின்னின்ற பலர் அயலவரை உணர்த்தியது . ஏமின்று , பழியைத் 
திருவதென்பவற்றிற்குக் கருத்தன் பகைகோள் . மன் மிகு திப்பொ 


ருளது . 


( One s ) Days are few ; ( his ) life has no saftegnard ; blamed 
by many, it is fall of gailt ; wly slinuld one , instead of linghing 
with all whom he may see among many men , alienate himself 
and harboor hatred , 

( 324 ) 
325. எய்தி யிருந்த வவைமுன்னர்ச் சென்றெள்ளி 

வைதா னொருவ னொருவனை- வைய 
வயப்பட்டான் வாளா விருப்பானேல் வைதான் 
வியத்தக்கான் வாழு மெனின் . 
இ - ள் . எய்தி இருந்த . ( அறிவுடையோர் ) கூடியிருந்த , அவை 
முன்னர் - சபையினிடத்து , ஒருவன் சென்று - புல்லறிவாளனொரு 
வன் போய் , ஒருவனை. எள்ளி - ஒருவனை அவமதித்து , வை தான் - 
நிந்தித்தான் , வைய . நிந்திக்கையில் , வயப்பட்டான் - நிந்திக்கப்பட் 
டவன் , வாளா இருப்பானேல் - மாறொன்றுஞ் செய்யா திருப்பானா 
யின் , வைதான் - நிந்தித்தவன் , வாழுமெனின் - வாழ்வுடையானா 
யிருப்பானானால் , வியக்கத்தக்கான் - ( அறிவுடையோரால் ) அதிசயிக் 
கத் தகுந்தவன் , 

பொ - ரை . அறிவுடையோர் கூடியிருந்த சபையினிடத்துப் 
புல்லறிவாளனொருவன் போய் ஒருவனை அவமதித்து விந்தித்தான் . 
தித்திக்கையில் நிந்திக்கப்பட்டவன் மாறொன் றுஞ் செய்யாதிருப்பா 


அதிகாரம் .) புல்லறிவாண்மை . 

311 
னாயின் நிந்தித்தவன் வாழ்வுடையானா யிருப்பானானால் அறிவுடை 
யோரால் . அதிசயிக்கத் தகுந்தவன் . 

ஒருவன் மாறுசெய்யக் கருதுதல் தன்னை ஒருவன் எள்ளிவை 
தவற்றைக் கேட்டபின்பே ஆதலின் வைய வயப்பட்டான் என்றும் , 
வைதான் கேடடைதல் திண்ணமாதலின் வாழுமெனின் என்றும் , 
அவன் வாழ்தலரிதாதலின் , வியத்தக்கான் என்றுங் கூறினர் . முன் 
னர் ஏழனுருபு . வையப்பட்டானென்பதில் யகாந்தின் முன்னின்ற 
ஐகாரத்துக்கு அகரம் போலியாக வந்தது . வியக்கத்தக்கா னென்ப 
தில் வினையெச்சத்தீறு தொகுத்தது . 

A man goes before an assembly that has gathered together, 
despises and rev.les anotller . Now , if the reviled man remains 
silent; the rerilor is to be wondered at if he were to prosper 
( instead of being ruined ) . 

( 323 ) 
126. மூப்புமேல் வாராமை முன்னே பறவினைபை 

யூக்கி யதன்கண் முயலாதா - னூக்கிப் 
புறத்திரு போகென்னு மின்னாச்சொ லில்லுட் 
டொழுத்தையாற் கூறப் படும் . 
இ - ள் . மூப்பு - முதுமைப்பருவம் , மேல்வாசாமை முன்னே - 
எழாமைக்கு முன்னே , அறவினையை - அறமாகிய செயலை , ஊக்கி - 
செய்யத்தொடங்கி , அதன்கண் - அவ்வறத்தில் , முயலர் தான் . முய 
லுதலில்லாதவன் , ( தன் மூப்பில் ) இல்லுள் - தன்மனையில் , தொழுத் 
தையால் உம் - ஏவல் செய்பவளாலும் , நூக்கி - தள்ளப்பட்டு , புறத்து 
இரு - ஒரு புறத்தில் இரு , போக என்னும் - வழி விலகுக என்று 
சொல்லப்படும் , இன்னாத சொல் - தின்பந்தருஞ் சொற்களினால் , 
கூறப்படும் - சொல்லப்படுவான் . 

பொரை . முதுமைப்பருவம் எழாமைக்கு முன்னே அறமாகிய 
செயலைச் செய்யத்தொடங்கி அவ்வறத்தில் முயலுதலில்லாதவன் 
தன் மூப்பில் தன் மனையில் ஏவல் செய்பவளாலும் தள்ளப்பட்டு ஒரு 
புறத்தில் இரு வழிவிலகுக என்று சொல்லப்படும் துன்பந்தருஞ் 
சொர்களினால் சொல்லப்படுவான் . 

மூப்பு ஒருவனது மன முதலிய அகக்கருவிகளையும் , மெய் 
லிய ஐம்பொறிகளையும் வலி குறையச் செய்யாமின்று ஓங்குதலால் 
மூப்பு மேல்வராமை என்று கூறினர் . இன்னாச் சொல் இல்லுள் 
தொழுத்தையாற் கூறப்படுதலைச் சொல்லவே மற்றையோரால் 


312 நாலடியார் மூலமும் உரையும் . 

( ஙங -ஆம் 
சொல்லப்படுதலைச் சொல்லவேண்டாதாயிற்று . இழிவு சிறப்பும்மை 
விகாரத்தால் தொக்கது . தொகையாக நின்ற மூன்றனுருபு கருவிப் 
பொருளது . விரிந்து நின்ற அவ்வுருபு கருத்தாப்பொருளது . 

One who , before old age overtakes him , does not think of 
deeds of virtue and practise them , will , in his owu house , be 
pushed aside, and addressed in harsh language , and asked to 
keep to one side and make way , even by his maid - servant . ( 326 ) 
327. தர்மேயு மின்புறார் தக்கார்க்கு நன்றாற்றா 

ரேமஞ்சார் நன்னெறியுஞ் சேர்கலார்- தாமயங்கி 
யாக்கத்துட் டூங்கி யவத்தமே வாழ்நாளைப் 
போக்குவார் புல்லறிவி னார் . 
இ - ன் . புல் அறிவினார் - புல்லறிவாளர் , தாமேயும்- தாமே 
னும் , இன்பு உறார் - ( பொருளாலாகும் ) இன்பத்தை யனுபவியார் , 
தக்கார்க்கும் - அறிவொழுக்கங்களால் தகுதியுடையார்க்கும் , நன்று 
ஆற்றார் - ஈதலாகிய நல்லறத்தைச் செய்யார் , ஏமம் சார் - ( உயிர்க்கு ) 
காவலாதலமைந்த , நல்நெறியும் - துறவறத்திலும் , சேர்கலார் - சேர் 
தலிலர் , தாம்மயங்கி - தாம் ( உடல் செல்வ முதலியன நிலையாமையை ) 
உணராமல் , ஆக்கத்துள் - செல்வக்களிப்பில் , தூங்கி - (மறுமைக்கு 
வேண்டியவற்றை ) செய்யாதிருந்து , அவத்தமே - பயனில்லாத முய 
ற்சியிலே , வாழ்நாளைப் போக்குவார் - தம் ஆயுளைக் கழிப்பார் . 

பொ - ரை . புல்லறிவாளர் தாமே ஆயினும் பொருளாலாகும் 
இன்பத்தை யனுபவியார் . அறிவொழுக்கங்களால் தகுதியுடையார்க் 
கும் ஈதலாகிய நல்லறத்தைச்செய்யார் . உயிர்க்குக் காவலா தலமைந்த 
துறவறத்திலும் சேர்தலிலர் . தாம் உடல் செல்வமுதலியன நிலையா 
மையை உணராமல் செல்வக்களிப்பில் மறுமைக்கு வேண்டியவற் 
றைச் செய்யா திருந்து பயனில்லாத முயற்சியிலே தம் ஆயுளைக் கழிப் 
பார் . 

ஈயப்படுதல் அறிவொழுக்க முடையாரிடத்ததாயின் பயன்படுத 
லால் அவரைத் தக்கார் என்றும் , இம்மையில் புகழும் , மறுமையில் 
துறக்கமும் தருதலால் ஈதலை நன்று என்றுங் கூறினர் . தூங்கல் 
கன்முயற்சி யின்மையின்மேல் நின்றது . 

Men of little knowledge do not themselves enjoy ( any 
happiness ) , do not good to worthy men , draw not near the path 
of righteongness that saves, but infatuated , and absorbed in 
their realth , pass their days in vain . 

( 327 ) 


அதிகாரம் . ] 


புல்லறிவாண்மை . 


313 


328. சிறுகாலை யே தமக்குச் செல்வுழி வல்சி . 

யிறுகிறுகத் தோட்கோப்புக் கொள்ளா - ரிறுகிறுகிப் 
பின்னறிவா மென்றிருக்கும் பேதையார் கைகாட்டும் 
பொன்னும் புளிவிளங்கா யாம் . 
இ - ள் . சிறுகாலையே - இளமைப்பருவத்தில் தானே , தமக்கு - 
தம்பொருட்டு , செல்உழி - செல்லும் துறக்கவழிக்குரிய , வல்சி- (ஈத 
லாகிய ) அன்னத்தால் , இறுக இறுக - சிறிது சிறிதாக , தோட்கோ 
ப்பு - ஆற்றுணாவை , கொள்ளார் - செய்துகொள்ளாமல் , இறுகி இறுகி - 
( இளமையில் மனம் ) மிகுதியுங் சடினமாகி , பின் அறிவாம் என்று 
இருக்கும் - மூப்பில் ( ஈதலை ) செய்துகொள்வோ மென்றிருக்கும் , 
பேதையார்-புல்லறிவாளர் , கைகாட்டும் - (சாங்காலத்தில் நாவெழா 
மையால் ) கையால் குறித்துக்காட்டப்படும் , பொன்னும் புளிவிளங் 
காய் ஆம் - பொன்னும் ( மனைவி முதலியோரால் ) புளிவிளங்காயாக 
எண்பிக்கப்படும் . 

பொ - ரை . இளமைப் பருவத்தில் தானே தம் பொருட்டுச்செல் 
லும் துறக்கவழிக்குரிய ஈதலாகிய அன்னத்தால் சிறிது சிறிதாக 
ஆற்றுணாவைச் செய்து கொள்ளாமல் இளமையில் மனம் மிகுதியுங் 
கடினமாகி மூப்பில் ஈதலைச் செய்துகொள்வோ மென்றிருக்கும் புல் 
லறிவாளர் சாங்காலத்தில் நாவெழாமையால் கையால் குறித்துக் 
காட்டப்படும் பொன்னும் மனைவி முதலியோரால் புளிவிளங்காயாக 
எண்பிக்கப்படும் . 

இறகிறுக , இறுகிறுதி என்னும் வினையெச்சங்களில் முறையே 
அகரவிகுதியும் , இகரவிகுதியும் தொகுக்கப்பட்டன. முன் அடுக்கு 
விரையாமைப்பொருளது . பின் அடுக்கு மிகுதிப் பொருளது . தமக் 
கென்னும் நான்கனுருபு கொள்ளாரென்னும் வினையையும் , இறுகி 
யென்னும் வினையெச்சம் இருக்குமென்னும் வினையையுங் கொண் 
டன . கை காட்டும் பொன்னும் புளிவிளங்காயாமென்றது தக்கார்க்கு 
ஈதலின் பொருட்டுத் தாம் வைத்திருந்த பொன்னின் றிரளைக்கொ 
ண்டு வரும்படி ஒருவன் தன் நாவிழுந்த காலையில் பெருவிரல் முத 
லிய மூன்று விரல்களால் குறிப்பித்தகாலை , இனி இவர் பேசுவ் 
தில்லை யென்னும் துணிவினால் புரிவிளங்காய் வேண்டுமென்கிற 
செனப் பிறருக்கு எண்பித்தலை . ஆதலால் இளமைப் பருவத்திலே 
யே ஈதலாகிய அறத்தைச் செய்க என்பது கருத்து . 

Even wbile they are young, they take not, for the journey 
they mast make ( to the other world ) , the wallet filled with food 

27 


314 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ஙங - ஆம் 


- 


( of gifts ) gradually accumulated ; but hardened in mind they 
think , ve shall see to it by and by . The gold indicated by 
these fools ( in their dying moments ) by show of hands will be 
interpreted as sour vilan fruit. 

( 323 ) 
329. வெறுமை யிடத்தும் விழுப்பிணிப் போழ்து 
மறுமை மனத்த 

ரே யாகி- மறுமையை 
யைந்தை யனைத்தானு மாற்றிய காலத்துச் 
சிந்தியார் சிற்றறிவி னார் . 
இ - ள் . சிற்றறிவினர் - புல்லறிவாளர் , வெறுமை இடத்தும் -வறு 
மையடைந்த காலத்திலும் , விழுப்பிணிப் போழ்தும் - மிக்க பிணி 
யடைந்த காலத்திலும் , மறுமை - மறுமைக்குரிய அறத்தைச் செய் 
யும் , மனத்தாரே ஆகி - கருத்துடையாரே யாயிருந்து , காலத்து - 
( அவ்விரண்டு மொழிந்த) காலத்தில் , ஐந்தை அனைத்தானும் - சிறு 
கடுகி னவ்வளவினதாயினும் , மறுமையை -மறுமைக்குரிய அறத்கை , 
ஆற்றிய - செய்ய , சிந்தியார் - கருது தலிலராவர் . 

பொ - ரை . புல்லறிவாளர் வறுமையடைந்த காலத்திலும் மிக்க 
பிணியடைந்த காலத்திலும் மறுமை + குரிய அறத்தைச் செய்யும் 
கருத்துடையாரே யாயிருந்து அவ்விரண்டு மொழிந்த காலத்தில் 
சிறுகடுகி னவ்வள வின தாயினும் மறுமைக்குரிய அறத்தைச்செய்யக் 
கருதுதலிலாவர். 

புல்லறிவாளர் மறுமை பிணிகள் வந்த காலத்திலன்றி , மற்ற 
காலத்தில் அறஞ்செய்யக் கருது தலுஞ்செய்யாரென்பது கருத்து . 
ஐந்தை சிறிதென்பதற்குக் காட்டியதோ எளவை . மறுமை காரிய 
வாகு பெயர் . 


When extremely poor or when suffering from deadly 
disease , their minds are fixed on other world ; when free ( from 
either of these ) , these men of scanty wisdom think not of deeds 
pertaining to other world eren so much as a grain of mustard 
seed . 

( 329) 
230. என்னேமற் றிவ்வுடம்பு பெற்று மறநினையார் 

கொன்னே கழிப்பர்தம் வாழ்நாளை - யன்னோ 
வளவிறந்த காதற்றம் மாருயி ரன்னார்க் 
கொளவிழைக்குங் கூற்றமுங் கண்டு . 


அதிகாரம் . ) 


பேதைமை. 


315 


இ- ள் . அன்னோ - ஐயோ , அளவு இறந்த - அளவைக் கடந்த , 
காதல் - அன்பைவைத்த , தம் ஆர் உயிர் அன்னார் - தம்முடைய அரு 
மையாகிய உயிரை ஒத்தவரை , கொள்ள- தான் கொள்ளுதற்கு , இழை 
க்கும் - ( வேண்டுங் காரணங்களை ) செய்த , கூற்றமும் கண்டு - யம 
னது செயலையுங் கண்டு , இவ் வுடம்பு - பெறுதலரிய மானுட வுட 
ம்பை , பெற்றும் - ( முன்னை நல்வினையால் ) பெற்றுவைத்தும் , அறம் 
நினையார் - ( மறுமைக்குரிய ) அறஞ் செய்தலைக் கருதாமல் , தம் வாழ் 
நாளை - தம்முடைய ஆயுளை , கொன்னே - பயனில்லாமலே , கழிப் 
பர் - கழிக்கின்றனர் , என்னே - இஃது யாதோ ? 

பொ - ரை . ஐயோ ! அளவைக் கடந்த அன்பைவைத்த தம்மு 
டைய அருமையாகிய உயிரை ஒத்தவரைத் தான் கொள்ளுதற்கு 
வேண்டுங் காரணங்களைச் செய்த யமனது செயலையுங் கண்டு பெறு 
தலரிய மானுடவுடம்பை முன்னை நல்வினையால் பெற்றுவைத்தும் 
மறுமைக்குரிய அறஞ் செய்தலைக் சருதாமல் தம்முடைய ஆயுளைப் 
பயனில்லாமலே கழிக்கின்றனர் . இஃது யாதோ ? 

மானுடப்பிறப்பு அறம் பொருள் இன்பம் வீடென்னும் நான்கு 
உறுதிப் பொருளையும் பெறுதற்குரிய தாதலால் இவ்வுடம் பென்ப 
தில் இகரச்சுட்டு உயர்வைக் குறித்து நின்றது . பெற்று மென்பதி 
னால் காரணம் நல்வினை யென்பது பெறப்பட்டது . இவ்வுடம்பு 
முன்னை நல்வினைப் பயனெனக் கருதாமல் , மறுமைக்குரிய அறத் 
தை விட்டுப் பயனில் செய்கையைச் செய்தலை நோக்கி என்னே என 
இரங்குவாராயினார் . கொள்ளுதற்கு வேண்டுங் காரணஞ் செய்தல் 
கோய் முதலியவற்றை முன்னே செய்தல் . இழைக்கும் இயல்பினால் 
இறந்தகாலம் எதிர் காலமாக வந்த காவவழுவமைதி , 

Though endowed with this ( human ) body , they think not 
of virtue : in vain they spend their days . Alas ! and yet they 
see Death hastening to seize those infinitely dear to them as 
their very soal ! why is this ? 

( 330 ) 


Chapter XXXIY - Utter Folly . 


34 - ஆம் அதிகாரம் : பேதைமை . 


அஃதாவது யாதொன்றையும் அறியாமை , இஃது முன்போந்த 
புல்லறிவாண்மைக்குக் காரணமென்ப துணர்த்தற்கு அதன்பின் 
வைக்கப்பட்டது . 


316 


நாலடியார் மூலமும் உரையும் . 


(ஙச- ஆம் 


331. கொலைஞ ருலையேற்றித் தீமடுப்ப வாமை 

நிலையறியா தந்நீர் படிந்தாடி யற்றே 
கொலைவல் பெருங்கூற்றங் கோட்பார்ப்ப வீண்டை 
வலையகத்துச் செம்மாப்பார் மாண்பு . 
இ - ள் , கொலைவல் - உயிரைக் கவருக் தொழில் வல்ல , பெரு 
கூற்றம் - மிக்கயமன் , கோள் பார்ப்ப - ( தம்முயிரை ) கொண்டுபோ 
தலைப் பாராநிற்க , ( அஃதுணராமல் ) ஈண்டைவலை அகத்து - இவ் 
வுலகத்தின் அவாவாகிய வலையினிடத்து , செம்மாப்பார் மாண்பு - 
மயங்கி யிருப்பவரது இழி தன்மை , கொலைஞர் - புலாற்றின்பவர் , 
உலை - உலை நீர்ப்பாத்திரத்தை , ஏற்றி - அடுப்பின்மேல் வைத்து , 
தீமடுப்ப - தீ யெரிக்கையில் , ஆமை - ( அப் பாத்திரத்தில் விட்ட ) 
ஆமை , நிலை அறியாது - ( அந்நீரில் தன்னைவிட்ட ) நிலைமையை அறி 
யாமல் , அந்நீர்படிந்து-தனக்குக் கேட்டைத் தரும் உலைநீரில் முழுகி , 
ஆடினால் அற்று - விளையாடினாற் போல்வது . 


பொ - ரை . உயிரைக் கவருந்தொழில் வல்ல மிக்க யமன் தம்மு 
யிரைக் கொண்டு போதலைப் பாராநிற்க அஃதுணராமல் இவ் வுலகத் 
தின் அவாவாகிய வலையினிடத்து மயங்கியிருப்பவரது இழிதன்மை , 
புலாற்றின்பவர் உலை நீர்ப்பாத்திரத்தை அடுப்பின்மேல் வைத்துத் 
தீயெரிக்கையில் அப்பாத்திரத்தில் விட்ட ஆமை அந்நீரில் தன்னை 
விட்ட நிலைமையை அறியாமல் தனக்குக் கேட்டைத்தரும் அரு நீரில் 
முழுகி விளையாடினாற்போல்வது . 

அவா தன்னுட் பட்டோரைப் புறத்தே செல்லவிடாமையால் 
அதனை வலை என்றார் . வலை அப்பொருட்டாதல் ஈண்டை யென்ற 
விசேடணத்தால் பெற்றாம் . கொலைஞரென்றது தினற்பொருட்டுக் 
கொல்லுவோரை யாதலால் அதற்குப் புலால் தின்பவரென்ப துரை 
க்கப்பட்டது . மாண்பு இழிவின்மேல் நின்றதோர் குறிப்புச்சொல் . 
கூற்றுவனுக்குக் கொலையென்றது ஆயுளின் முடிவில் உயிரைக் கவர் 
தலை . அது ஒருவராலும் மறுக்கப்படாததும் , மற்றையோர் முயற்சி 
யினும் பெரிதுமாதலால் கொலைவல் பெருங்கூற்றம் எனப்பட்டான் . 

While the murderers have pat it into the pot and kindled 
fire underneath , the turtle knows not its fate but sports in the 
water ; ever such is the worth of the men who rejoice , entang 
led in this world s pet, while Death , the mighty murderer , ever 
awaits the opportunity to seize them . 

( 331 


அதிகாரம் .) 


பேதைமை. 


317 


ம . 


332. பெருங்கட லாடிய சென்றா ரொருங்குட 

னோசை யவிந்தபின் னாடுது மென்றற்றா 
லிற்செய் குறைவினை நீக்கி யறவினை 
மற்றறிவா மென்றிருப்பார் மாண்பு . 
இ - ள் . இல் - தம் குடும்பத்தை , செய் - பாதுகாத்தற் குரிய , 
குறைவினை நீக்கி - குனறவாகிய செயல்களைச் செய்து முடித்து , அற 
வினை - துறவறத்துக்குரிய செயல்களை , மற்று அறிவாம் என்று - 
பின்செய்வோமென்று கருதி , இருப்பார் மாண்பு - செய்யா திருப் 
பாரது இழி தன்மை, பெருகடல் - பெரியகடலில் , ஆடியசென்றார் - 
முழுகும்படி சென்றவர் , ஓசை அவிந்தபின் - ( அலைகளாலுண்டாம் ) 
ஒலியடங்கியபின் , உடன் - விரைந்து , ஒருங்கு - முற்றும் , ஆகதும் 
என்றால் அற்று - முழுகுவோமென்று கருதி அது செய்யா திருக் 
தாற்போலும் . 

பொ - ரை தம் குடும்பத்தைப் பாதுகாத்தற்குரிய குறைவா 
கிய செயல்களைச் செய்து முடித்துத் துறவறத்துக்குரிய செயல்களைப் 
பின் செய்வோமென்று கருதிச் செய்யா திருப்பாரது இழிதன்மை 
பெரிய கடலில் முழுகும்படி சென்றவர் அலைகளா லுண்டாம் ஒலி 
யடங்கிய பின் விரைந்து முற்றும் முழுகுவோமென்று கருதி அது 
செய்யா திருந்தாற்போலும் , 

காரணங்கெடாது நிற்க , அதனால் தோன்றும் காரியங்கெடா 
தாதலால் , அவாக்கெடாது நிற்க , அதனால் தோன்றும் காரியக்கு 
றைவு 

கெடாதென்பார் , அதற்கு அலையினாலாம் ஓசையை உவரித்த 
னர் . உவமிக்கவே ஓசையவித லில தாயினாற்போலக் குறை நீக்கலி 
ல்லை யென்பதாயிற்று . உவமையில் முற்றுமென் றதைப் பொருளில் 
கூட்டி அதற்குக் குறை முடித்தபின் மிக்க நாள்களெனவுரைக்க . 
துறவறத்துக்குரிய செயல்களாவன தவவொழுக்கங்கள் .மற்று வினை 
மாற்றுப் பொருளது , 

They who went to bathe in the great sea, waited saying , 
We will all bathe when the roar is livshed ; even sucla is the 
north of those who wait saying , "We will first attend to house 
hold duties that lie at our door , and then look to deeds of 
virtue ( ascetic life ) . 

( 332 ) 
333. குலந்தவங் கல்வி குடிமைமூப் பைந்தும் 

விலங்காம லெய்தியக் கண்ணு --நாஞ்சான்ற 
மையறு தொல்சீ ருலக மறியாமை 
நெய்யிலாப் பாற்சோற்றி னேர் . 


318 நாலடியார் மூலமும் உரையும் . [ ங y- ஆம் 

இ - ள் . குலம் - உயர்ந்த வருணமும் , தவம் - விரதவொழுக்க 
மும் , கல்வி - கல்வியறிவும் , குடிமை - உயர் குடிப்பிறப்பும் , மூப்பு - 
( யாவுமுணர்ந்து ஒழுகத்தக்க ) வயதின் முதிர்ச்சியும் , ஐந்தும் ஆகிய 
இவ்வைந்தையும் , விலங்காமல் - ( இவற்றுள் ஒன்றையும் ) ஒழியாமல் , 
எய்தியக் கண்ணும் - ( ஒருவன் ) பெற்ற விடத்தும் , நலம் சான்ற - 
நன்மை யமைந்த , மை அறு - மாசற்ற , தொல் சீர் - பழைய சிறப்ப 
மைந்த , உலகம் அறியாமை - உயர்ந்தோரது ஒழுக்கத்தை அறிந்து 
ஒழுகுத லிலனாகு தலால் , ( அப்பேறு ) நெய் இல்லாத - நெய்யில்லாத , 
பால் சோற்றின் நேர் - பாலால் சமைத்த சோற்றை ஒக்கும் ! 

பொ - ரை . உயர்ந்த வருணமும் விரத வொழுக்கமும் , கல்வி 
யறிவும் . உயர் குடிப்பிறப்பும் , யாவு முணர்ந்து ஒழுகத்தக்க வயதின் 
முதிர்ச்சியும் ஆகிய இவ் வைந்தையும் , இவற்றுள் ஒன்றையும் ஒழியா 
மல் ஒருவன் பெற்ற விடத்தும் நன்மை நிறைந்த மாசற்ற பழைய 
சிறப்பமைந்த உயர்ந்தோரது ஒழுக்கத்தை அறிந்து ஒழுகுதலில 
னாகுதலால் அப்பேறு நெய்யில்லாத பாலால் சமைத்த சோற்றை 
ஒக்கும் . 

குல முதலிய ஐந்தையுஞ் சிறப்பச் செய்வதாதலால் நலஞ்சா 
ன்ற என்றும், குற்றமற்ற அறிவினையுடைய உயர்ந்தோரால் தொன்று 
தொட்டு ஒழுகுவ தாகிய சிறப்புடையதாதலால் மையறு தொல்சீருல 
கம் என்றும் , குலமுதலிய வைந்தையும் பெற்றானாயினும் அவற்றைப் 
பயன்படுத்துவது உலகமறிதலாதலால் அஃதில்லாவழி அவை பயன் 
படாமைபற்றி நெய்யில்லாத பாற்சோற்றை அவற்றிற் குவமித்துங் 
கூறினர் . உலகமென்னும் பலபொரு ளொரு சொல் இங்கு உயர்ந்தோ 
ரைக் கண்ணாகத் தானுடைமையால் அவரை யுணர்த்தி , கருத்தா 
வாகுபெயராய் அவரொழுக்கத்தை உணர்த்தியது . 

Though a man may attain , without fail , caste , merit , learn 
ing, birth , and ripe age , all these fire , if he does not know 
llow great men , good , faultless , and of ancient fame , condnot 
themselves , and act accordingly, that will be something like 
the milk - rice devoid of ghee . 

(333 ) 
334. கன்னனி நல்ல கடையாய மாக்களின் 

சொன்னனி தாமுணரா வாயினு - மின்னினியே 
நிற்ற லிருத்தல் கிடத்த லியங்குதலென் 
றுற்றவர்க்குத் தாமுதவ லான் . 


அதிகாரம் . ] பேதைமை. 

319 
இ - ள் . நனி சொல் - ( ஒருவர் ) மிகுதியுஞ் சொல்லுதலை , தாம் 
உணரா ஆயினும் - தாம் கேட்டுணரமாட்டா ஆயினும் , உற்றவர்க்கு 
தம்மை நெருங்கினவர்க்கு , இன்னினியே - நெருங்கியகாலத்து , நிற் 
நல் என்று - நிற்குதலுக்கும் , இருத்தல் என்று - இருத்தலுக்கும் , 
சிடத்தல் என்று - படுத்தலுக்கும் , இயங்குதல் என்று - நடத்தலுக் 
கும் , தாம் உதவலான் - தாம் உபகாரமாத லுடைமையால் , கடை 
ஆய மாக்களின் - கடைப்பட்ட பேதையரினும் , கல் - கருங்கற்பாறை 
கள் , நனி நல்ல - மிகுதியும் நல்லன ஆம் . 

பொ - ரை . ஒருவர் மிகுதியும் சொல்லுதலைத் தாம் கேட்டுணர 
மாட்டா வாயினும் தம்மை நெருங்கினவர்க்கு நெருங்கிய காலத்து 
நிற்கு,தலுக்கும் , இருத்தலுக்கும் , படுத்தலுக்கும் , நடத்தலுக்கும் 
தாம் உபகாரமாத லுடைமையால் கடைப்பட்ட பேதையரினும் 
கருங்கற் பாறைகள் மிகுதியும் நல்லன ஆம் . 

பேதையார் மக்கட் பிறப்பினரா யிருந்தும் , அறிவுடையோர் 
கூறுவதைக் கேட்டுணராமையும் , உற்றவர்க்கு ஒருவகையாலும் உத 
வாமையும் உடையாராதலால் , உற்றவர்க்குத் தம்மாலுதவக் கூடிய 
உபகாரஞ் செய்யுங் கற்பாறையினும் இழிந்தவரென்பது கருத்து . 

Stones are infinitely better than low men ; though they are 
utterly incapable of understanding words,whenever approached , 
they are of holy to those who approach them with a view to 
stand on them , or sit on them , or sleep on them , or walk orer 
them . 

( 334 ) 
335. பெறுவதொன் றின்றியும் பெற்றானே போலக் 

கறுவு கொண் டேலாதார் மாட்டுங் - கறுவினால் 
கோத்தின்னா கூறி வுரையாக்காற் பேதைக்கு 
நாத்தின்னு நல்ல சுனைத்து . 
இ - ள் . பெறுவது ஒன்று - மேல் பெறப்படுவதாகிய ஓர் பயன் , 
இன்றியும் - இலனாயிருந்தும் , பெற்றானேபோல - பெற்றுக்கொண் 
டானே போலக்கருதி , கறுவுகொண்டு-தணியாத சினமுடையானாய் , 
ஏலாதார் மாட்டும் - (தன்பகையை ) பொருள் செய்யாத உயர்ந்தோ 
ரிடத்தும் , கறுவினால் - தணியாதசினத்தினால் ,இன்ன- துன்பந்தருஞ் 
சொற்களை , கோத்து - முறைப்படுத்தி , கூறி - சொல்லி , உரையாக் 
சால் - ( அக்சொற்களுக்கு ) பொருள் விளக்கானாயின் , பேதைக்கு - 
பேதையாயினானுக்கு , நல்ல சுனைத்து- நல்ல தினவு , நாத் தின்னும் - 
நாவை வருத்தும், ஆதலால் கூறியுரையா தொழிவானலன் . 


. 


320 நாலடியார் மூலமும் உரையும் . ( ந.ர - ஆம் 

பொ - ரை . மேல் பெறப் படுவதாகிய ஓர் பயன் இலனாயிருந் 
தும் பெற்றுக் கொண்டானே போலக் கருதித் தணியாத சின 
முடையானாய்த் தன் பகையைப் பொருள் செய்யாத உயர்ந்தோரிடத் 
தும் தணியாத சினத்தினால் துன்பம் தருஞ் சொற்களை முறைப் 
படுத்திச் சொல்லி அச் சொற்களுக்குப் பொருள் விளக்கானாயின் 
பேதையாயினானுக்கு நல்ல தினவு நாவை வருத்தும் ; ஆதலால் கூறி 
யுரையா தொழிவானலன் . 

ஈற்றில் தந்துரைத்தது குறிப்பெச்சம் . உயர்ந்தோரை இன்னா 
கூறி உரைத்தலே பேறெனக் சருதும் இயல்பினனாதலால் , பெற் 
ெேனன்பது துணிவினால் எதிர்காலம் இறந்தகாலமாக வந்த கால 
வழுவமைதி . ஈறுகெட்ட இன்னா என்னும் பண்புப்பெயர் தன்னைத் 
தரும் சொல்லுக் கானமையால் காரியவாகுபெயர் . பொருள் விளக் 
குதலாவது இன்னின்ன ஏதுக்களால் இச் சொற்கள் முறையாக 
வைத்துக் கூறப்பட்டன வெனல் . எனவே யாதொன்றும் அறியா 
னாயினும் இவ்வாறு கூறி யுரைத்தல் வல்லனென்பது பெற்றாம் . 
கருதி என்பது சொல்லெச்சம் . 

Although there is nothing to be gained , as if be had 
gained something, be will wax furious wi hose who care not 
for his fary and out of his unmitigated wrath utter words of 
evil ; unless he does so , the foolish man s tongue a grierous 
itching will gnaiv . 

( 335 ) 
336. தங்கண் மரபில்லார் பின்சென்று தாமவரை 

யெங்கண் வணக்குது மென்பவர் - புன்கேண்மை 
நற்றளிர்ப் புன்னை மலருங் கடற்சேர்ப்ப 
கற்கிள்ளிக் கையிழந் தற்று . 

இ - ள் , நல் தளிர்ப்புன்னை - பசிய தளிர்களையுடைய புன்னை மாங் 
கள் , மலரும் - பூப்பதற்கிடமாகிய , கடல்சேர்ப்ப - நெய்தனிலத்துத் 
தலைவனே , தங்கண் . (ஈல்லொழுக்க முடையாராகிய ) தம்மிடத் 
துள்ள , மரபு - இடைவிடாத நல்லொழுக்கம் , இல்லார்பின் - இல 
ராயினாரிடத்து , சென்று போய் , தாம் அவரை தாங்கள் நல்லொழு 
க்க மில்லாத பேதையரை , எங்கண் - எம்முடைய நல்லொழுக்கத் 
தில் , வணக்குதும் என்பவர் - இசைவிப்போமென்று முயல்பவரது , 
புல் கேண்மை - சிறுமையாகிய அன்பின் செயல் , கல் கிள்ளி - ( ஒரு 
வன் ) கருங்கல்லைக் கிள்ளி , கையிழந்தால் அற்று - கை வலி முதலிய 
வற்றை இழந்தாற் போல்வது . 


அதிகாரம் . ] 


பேதைமை. 


321 


போ - ரை . பசிய தளிர்களையுடைய புன்னை மரங்கள் பூப்பதற் 
கிடமாகிய நெய்தனிலத்துத் தலைவனே ! (நல்லொழுக்க முடையா 
ராகிய ) தம்மிடத்துள்ள இடைவிடாத நல்லொழுக்கம் இலராயினா 
ரிடத்துப்போய்த் தாங்கள் நல்லொழுக்கமில்லாத பேதையரை எம் 
முடைய நல்லொழுக்கத்தில் இசைவிப்போமென்று முயல்பவாது 
சிறுமையாகிய அன்பின் செயல் ஒருவன் கருங்கல்லைக் கிள்ளிக் கை 
வலி முதலியவற்றை இழந்தாற் போல்வது . 

முறைமைப்பொருட்டாகிய மரபென்பது இடைவிடாத ஒழுக் 
கத்தின் மேலது . மரபில்லாரிடத்துச் செய்தமையால் கேண்மை 
புன்மை யுள்ள தாயிற்று . வணக்குது மென்பவர் கேண்மை யென்ற 
மையால் அதற்குக் காரணம் அவர் கெடாதவண்ணந் தோன்றிய 
அன்பேயன்றி , அதனாற் பெறும் பொருளின் விருப்பன்றென்பது 
பெற்றாம் . கையிழந்தற்றென்ற உவமையால் தமதன்பின் செயல் 
பயன் படாமையே அன்றி , அப்பேதையரால் அவமதிப்பும் பெறுவ 
ரென்பது கருத்து . எம் காரணவாகுபெயர் . 

O Lord of the seashore where the punnai with its green 
foliage flowers ! The poor intimacy of those who go after men 
that are not men of character like themselves , and say , we 
will bend them to our will , is like losing one s hand by digging 
into a rock . 

( 336 ) 
337. ஆகா தெனினு மகத்துநெய்யுண்டாகின் 

போகா தெறும்பு புறஞ்சுற்றும் யாதுங் 
கொடா அ ரெனினு முடையாரைப் பற்றி 
விடாஅ ருலகத் தவர் . 
இ - ள் . ஆகாது எனினும் - ( தமக்கு ) கிடைத்தலிலதாயினும் , 
அகத்து - உள்ளிடத்து , செய் உண்டு ஆகின் - நெய் உளதானால் , 
எறும்பு- எறும்புகள் , போகாது - விட்டு நீங்குதலில்லாமல் , புறம் சுற் 
* றும் - ( அப் பாத்திரத்தின் ) புறத்தில் சுற்றாநிற்கும் , ( அதுபோல ) 
யாதும் கொடார் எனினும் - ஒரு சிறிதும் உதவுதலில்லாராயினும் , 
உடையாரை - செல்வரை , உலகத்தவர் - வறியவர், பற்றி சார்ந்து , 
விடார் - நீங்குதலிலர் . 

பொ - ரை . தமக்குக்கிடைத்த லிலதாயினும் உள்ளிடத்து நெய் 
உளதானால் எறும்புகள் விட்டு நீங்காமல் அப்பாத்திரத்தின் புறத்தில் 
சுற்றா நிற்கும் . அதுபோல ஒரு சிறிதும் உதவுதலில்லாராயினும் , 
செல்வரை வறியவர் சார்ந்து நீங்குதலிலர் . 


322 


காலடியார் மூலமும் உரையும் . 


( ஙசு- ஆம் 


உடையார் உலகவழக்கு . வறியர் பலராதலால் அவரை உல 
கத்தவர் என்றார் . பிறர்க்குதவுத லில்லாமை உணர்ந்தும் உடையா 
ரைப்பற்றிவிடாமையால் அதுபேதைமையாயிற்று . உலகத்தவரென் 
பதை ஒரு சொல்லாகக் கொள்ளாமல் , உலகத்து அவரென இரு 
சொல்லாகக் கொண்டு , உலகத்தில் வறியவரென உரைத்தலு 
மொக்கும் . மேலே உடையா ரென் நமையால் அவரென்பது வறி 
யருக்காயிற்றென்க . அங்ஙனமன்றி , பேதைமையைக் குறித்து 
வறியாரெனக் கூற நாணி , அவரென்றா ரென்னலுமாம் . 

Though it be impossible ( to get at it ) , if there is ghee in 
the pot, the ants leave not the spot but swarm around the out 
side ; even though they give nothing , the world will cling to 
the possessors of wealth and will not leave them . 

( 337 ) 
338. நல்லவை நாடொறு மெய்தா ரறஞ்செய்யா 

ரில்லாதார்க் கியாதொன்று மீகலா - ரெல்லா 
மினியார்தோள் சேரா ரிசைபட வாழார் 
முனியார்கொ றாம்வாழு நாள் . 
இ - ள் . ( பேதையார் ) நாள்தொறும் - தினமும் , நல் அவை 
குற்றமற்ற அறிவொழுக்க முடையாரது சபையை , எய்தார் - சேர் 
தலிலர் , அறம் செய்யார் - ( நூல்கள் விதித்த) அறத்தைச் செய்த 
லிலர் , இல்லாதார்க்கு - வறியவர்க்கு , யாது ஒன்றும் - யாதொரு 
பொருளையும் , ஈகலார் - ஈதலிலர் , எல்லாம் இனியார்தோள் - நற்கு 
ண நற்செய்கைகளெல்லா முடைய நல்லமனை வியாது தோள்களை , 
சோரர் - சேர்தலிலர் , தாம் வாழுக்காள் - ( இவற்றைச் செய்யாமல் ) 
தாம் வாழ்கின்ற நாளை , முனியார்கொல் - வெறுத்துக்கொள்ளாரோ? 

பொ - ரை . பேதையார் தினமும் குற்றமற்ற அறிவொழுக்க 
முடையாரது சடையைச் சேர்தலிலர் . நூல்கள் விதித்த அறத்தை 
ச்செய்தலிலர் . வறியவர்க்கு யாதொரு பொருளையும் ஈதலிலர் . நற் 
குண நற்செய்கைகளெல்லாமுடைய நல்லமனைவியாது தோள்களைச் 
சேர்தலிலர் . இவற்றைச் செய்யாமல் தாம் வாழ்கின்ற நாளை வெ 
றுத்துக் கொள்ளாரோ ? 

தாம் வாழுநாளை முனியுமுணர்வின ராயின் நல்லவை எய்தல் 
முதலிய ஐந்தனையும் செய்யாதிசாரென்றபடி . நல்லவையை அடை 

அவ்வவையாரால் உரைக்கப்படும் உறுதிமொழிகளால் 
அநஞ்செய்தல் முதலிய நான்கையும் அடைவரென்பதைக் குறிப் 


அதிகாரம் .] 


பேதைமை. 


323 


பித்தற்கு அதனை முதலிலும் , அது முதலிய நான்கையும் செய்பவர் 
இம்மையில் அடையும் பயனின்னதெனக் குறிப்பித்தற்கு இசைப்பட 
வாழ்தலை ஈற்றிலும் வைத்தனர் . 

They go not daily to the assembly of the good ; they do 
not deeds of virtue ; they give not anything to the needy; they 
enjoy not the sweet embrace of the loved nes; they live devoid 
of fame . Are they uot disgusted with the life they live ? ( 338) 


339. விழைந்தொருவர் தம்மை வியப்ப வொருவர் [ ரல் 

விழைந்திலே மென்றிருக்குங் கேண்மை - தழங்குகு 
பாய் திரைசூழ் வையம் பயப்பினு மின்னானே 
யாய்நல மில்லா தார் மாட்டு . 


த 


இ - ள் . ஆய்நலம் - (பல நூல்களையும் ) ஆராய்ந்துணரும் நல்லறிவு , 
இல்லாதார்மாட்டு - இல்லாத பேதையாரிடத்து , ஒருவர் வியந்து . 
ஒருவர் நன்குமதித்து , தம்மை விழைய - அவர் நட்பை விரும்ப , ஒரு 
வர் - அக்கல்லறிவில்லாத ஒருவர் , விழைத்திலேம் என்று - யாம் விரும் 
பிலே மென்று , இருக்கும் கேண்மை - விரும்பாதிருக்கும் நட்பு , 
தழங்குகுரல் - மிகுதியும் ஒலிக்கின்ற ஒலியையுடைய , பாய் திரை 
சூழ் - பாய்கின்ற அலைகளை எறியும் கடலாற் சூழப்பட்ட , வையம் - 
பூமியை முழுதும் , பயப்பினும் - முன் தருவதா யிருப்பினும் , இன் 
னாதே . பின் துன்பந் தருவதே ஆம் . 


பொ - ரை . பல நூல்களையும் ஆராய்ந்துணரும் நல்லறிவு இல் 
லாத பேதையாரிடத்து ஒருவர் நன்குமதித்து அவர் நட்பை விரும்ப 
அந்நல்லறிவில்லாத ஒருவர் யாம் விரும்பிலேமென்று வாளா இருக் 
கும் நட்பு மிகுதியும் ஒலிக்கின்ற ஒலியையுடைய பாய்கின்ற அலைக 
ளை எறியும் கடலாற் சூழப்பட்ட பூமியை முழுதும் முன் தருவதா 
யிருப்பினும் பின் துன்பந்தருவதே ஆம் . 


எனவே ஆய்நல முடையார் நட்பு ஒரு பொருளையும் பயவாதாயி 
னும் பின் உறுதி பயக்குமாதலின் அதைக்கொள்க என்பதாயிற்று . 
விழைந்து வியப்ப என்பதில் மொழிசளைப் பின் முன்னாக நிறுத்தி , 
விகுதிபிரித்துக் கூட்டி உரைக்க , சொற்கள் கிடந்தபடியே உரைக் 
கின் காரண காரியமுறைபிறழ்ந்து குற்றமாய் முடியுமாதலின் . வியத் 
தல் காரணம் விழைதல் அதன் காரியம் . 


324 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ஙச - ஆம் 


While one lovingly seeks the friendship of another , if that 
another says , "We do not care , such friendship with people of 
indifferent learning , though it may bestow on one the whole 
earthi sarrounded by the sea of roaring waves, would still be 
affliction . 

( 389 ) 


340. கற்றனவுங் கண்ணகன்ற சாயலு மிற்பிறப்பும் 

பக்கத்தார் பாராட்டப் பாடெய்துந் தானுரைப்பின் 
மைத்துனர் பல்கி மருந்திற் றணியாத 
பித்தனென் றெள்ளப் படும் . 
இ - ள் . கற்றனவும் - தன்னால் கற்கப்பட்ட நூற்புலமைகளும் , 
கண் அகன்ற - எங்கும் பரந்துள்ள , சாயலும் - தன் மேன்மையும் , 
இல்பிறப்பும் - தன் உயர்குடிப் பிறப்பும் , பக்கத்தார் - பிறரால் , பா 
ராட்ட - நன்கு மதித்துப் பேசப்படு தலினால் , பாடு எய்தும் - ( ஒருவன் ) 
பெருமை அடைவான் , தான் உரைப்பின் - ( அவற்றை உடைய ) 
தானே , நன்குமதித்துப் பேசுவானாயின் , மைத்துனர்- விளையாடு 
வோர் , பல்கி- பலருளராகி , ( அவர்களால் ) மருந்தின் - மருந்தினால் , 
தணியாத பித்தன் என்று தீராத பித்தநோயுடையா னென்று 
சொல்லி , எள்ளப்படும் . அவமதிக்கப்படுவான் . 

பொ - ரை . தன்னால் கற்கப்பட்ட நூற் புலமைசளும் எங்கும் 
பாந்துள்ள தன் மேன்மையும் தன் உயர்குடிப் பிறப்பும் பிறரால் 
நன்குமதித்துப் பேசப்படுதலினால் ஒருவன் பெருமை அடைவான் . 
அவற்றை உடைய தானே நன்குமதித்துப் பேசுவானாயின் விளை 
வாடுவோர் பலருளராகி அவர்களால் மருந்தினால் தீராத பித்த 
நோயுடையானென்று சொல்லி அவமதிக்கப்படுவான் . 

இல் உயர்ந்த தன்மேல் நின்றது . பக்கத்தாரென்றது தானல் 
லாத பிறரை, ஒருவனோடு முறைபற்றி விளையாட்டுச் செய்தற்குரி 
யார் மைத்துனராதல்பற்றி விளையாடுவோரை அவரென் றார் . பித்து 
தன் காரியமாகிய நோய்க்கானமையால் காரணவாகுபெயர் . 


One s learning, excellence known far and wide , and noble 
birth , when praised by others close by , will gain for him 
regard ; if he himself proclaim them , his kinsmen would gather 
round.and deride him as ono afflicted with mania which medi 
cine cannot cure .. 

( 310 ) 


அதிகாரம் . ) கீழ்மை . 

325 
Chapter XXXY - Lowness . 
35 - ஆம் அதிகாரம் : கீழ்மை . 
அஃதாவது இருபத்தோ ரதிகாரங்களில் புல்லறிவாண்மை , 
பேதைமை அல்லாதனவற்றாற் கூறிய கல்வி முதலியன யாவு மில் 
லாத கீழோரது தன்மையை யுணர்த்துவது . ஆதலின் இஃதிறுதிக் 
கண் வைக்கப்பட்டது . 
341. கப்பி கடவதாக் காலைத்தன் வாய்ப்பெயினுங் 

குப்பை கிளைப்போவாக் கோழிபோன் - மிக்க 
கனம் பொதிந்த நூல் விரித்துக் காட்டினுங் கீழ்தன் 
மனம்புரிந்த வாறே மிகும் . 

-ள் . காலை- தீனெடுக்குங் காலத்தில் , கடவது ஆக- (உடை 
யான் செய்யும்) கடமையுடையதாக , கப்பி - நொய்யை , தன்வாய்ப் 
பெய்யினும் - தன் வாயில் மிகுதியும் இட்டாலும் , குப்பை - குப்பையை, 
கிளை சீக்குந்தொழில் , போவாத- நீங்குதலில்லாத , கோழி போல - 
கோழியைப்போல , மிக்ககனம் - மிக்க உயர்வாகிய பொருள் , பொதி 
ந்த தன்னுளடங்கிய , நூல் - நூற்பொருளை , விரித்து - பாக்க எடுக் 
துச்சொல்லி , காட்டினும் - ( அறிவுடையோர் இளமையில் ) தெளி 
வாகத் தெரிவித்தாலும் , கீழ் - சீழ்மகன் , தன் மனம் புரிந்த - தன் 
மனம் விரும்பிய, ஆறேமிகும்- வழியிலொழுகுதலே மிகுவான் . 

பொ - ரை . தீனெடுக்குங் காலத்தில் உடையான் செய்யும் கட 
மையுடையதாக நொய்யைத் தன்வாயில் மிகுதியும் இட்டாலும் 
குப்பையைச் சீக்குந்தொழில் நீங்குதலில்லாத கோழியைப்போல , 
மிக்க உயர்வாகிய பொருள் தன்னுளடங்கிய நூற்பொருளைப் பாக்க 
எடுத்துச் சொல்லி அறிவுடையோர் இளமையில் தெளிவாகத் தெரி 
வித்தாலும் கீழ்மகன் தன்மனம் விரும்பிய வழியி லொழுகுதலே 
மிகுவான் . 

ஈறுதொகுத்தலாய் நின்ற போல என்னுஞ் செயவெனெச்சம் 
மிகுமென்னும் வினைகொண்டது . உவமையிற் கூறிய காலை 
பது பொருளுக்கும் கூட்டி , அதற்கு இனமையென உரைத்தாம் , 
எல் கேட்டலுக்குரிய கால மதுவாதலால் , கிளை முதனிலைத் 
தொழிற்பெயர் . கிளைப்போவா என்பதைக் கிளைப்பு ஓவாத எனப் 
பிரித்து , சீத்தல் ஒழிதலில்லார என உரைத்தலுமாம் . 

28 . 


என் 


326 நாலடியார் மூலமும் உரையும் . [ நரு - ஆம் 

Like the fowl that will not leave off scratching in the 
refuse - heap though every morning you may make a point of 
putting into its very mouth broken grain , the base may , though 
you may expound and show him books full of weighty wisdom , 
will still pursue the ways in which his mind finds delight.( 341) 
342. காழாய கொண்டு கசடற்றார் தஞ்சாரற் 

முழாது போவா மெனவுரைப்பின் -கீழ்தா 
னுறங்குவ மென்றெழுந்து போமா மஃதன்றி 
மறங்குமா மற்றொன் றுரைத்து . 
இ- ள் . காழ்ஆயகொண்டு கலங்குதலில்லாத அறிவினால் , கசடு 
அற்றார் தம்சாரல் - ( ஐயம் திரிபாகிய ) குற்றம் நீங்கிய பெரியோரி 
டத்து , தாழாது - காலம் வீணில்கழியாமல் , போவாம் என -நாமிரு 
வோரும் போவோமென்று , உரைப்பின் - ( மேன்மசன் ) சொல்வா 
னாயின் , கீழ் - கீழ்மகன் , உறங்குவாம் என்று - நீயும் நானும் தூங் 
குவோமென்று சொல்லி , எழுந்துபோம் - எழுத்துபோவான் , அஃது 
அன்றி - அவ்வாறு சொல்லுதல் அல்லா விடின் , மற்று ஒன்று உரை 
த்து- (தான் போவாமைக்குக் காரணம் ) வேறொன்று சொல்லி , மற 
ங்கும் . பிணங்குவான் . 

பொ - ரை . கலங்குதலில்லாத அறிவினால் ஐயம் திரிபாகிய 
குற்றம் நீங்கிய பெரியோரிடத்துக் காலம் வீணில் கழியாமல் நாமிரு 
வோரும் போவோமென்று மேன்மகன் சொல்வானாயின் கீழ்மகன் 
நீயும் நானும் தூங்குவோமென்று சொல்லி எழுந்து போவான் ; அவ் 
வாறு சொல்லுதல் அல்லாவிடின் தான் போவாமைக்குக் காரணம் 
வேறொன்று சொல்லிப் பிணங்குவான் . 

மரத்தினுள்ளீடுணர்த்தும் காழென்பது கலங்குதலில்லாத அறி 
வுக்காயிற்று ; ஒருவனுக் குள்ளீகிபோல்வது அதுவா தலால் . சாரல் 
தொழிலாகுபெயர் . மேன்மகன் கசடற்றாரிடத்துச் செல்லாதகாலம் 
பயனில் பொழுதாகக் கருதுதல்போலக் கீழ்மகன் அவரிடத்துச் 
செல்லுங்காலம் அப்பொழுதாகக் கருதுவனென்பது . கசடற்றார் 
தஞ்சாரல் தாழாது போதல் உறுதிப்பொருளைக் கேட்டற்கேயென் 
புது விளங்குதலால் அதனைக் கூறாது விட்டனர். போவாம் , உறங் 
குவாமென்பன முன்னிலையானை உளப்படுத்திய தன்மைப்பன்மை . 

If a noble man say to the base man , Let us without delay 
go to those who by their ripe wisdom bave become faultless 


- 


அதிகாரம் . ] கீழ்மை . 

327 
sages , the base man will rise and go saying , Let us slamber , 
or perhaps say something else and excuse himself. ( 342 ) 
343. பெருநடை தாம்பெறினும் பெற்றி பிழையா 

தொருகடைய ராகுவர் சான்றோர் -- பெருநடை 
பெற்றக் கடைத்தும் பிறங்கருவி நன்னாட 
வற்றா மொருநடை கீழ் , 
இ.ள். பிறங்கு - நிறைகின்ற, அருவிநல்காட- அருவியையுடைய 
நல்ல குறிஞ்சி நிலத்தலைவனே , சான்றோர் - ( கல்வியறிவு கேள்விக 
ளால் ) நிறைந்த மேலோர் , பெருநடை - பெருமி தநடைக்குக் காரண் 
மாகிய செல்வத்தை , தாம்பெறினும் - தாம்பெற்ற காலத்தும் , பெற்றி - 
தம் இயல்பு, பிழையாது - பிறழாமல் , ஒரு நடையர் ஆகுவர் - ஒரு 
வகைப்பட்ட ஒழுக்கமுடையரா யிருப்பர் , கீழ் - கீழ்மகன் ; பெரு 
நடை - அச்செல்வத்தை, பெற்றக் கடைத்தும் - பெற்றானாயினும் ; 
ஒருநடை - ( முன்னையதின் ) வேறாகிய ஒழுக்கத்தில் , வற்று ஆம் 
வல்லவனாவான் . 

பொ - ரை . நிறைகின்ற அருவியையுடைய நல்ல குறிஞ்சி நிலத் 
தலைவனே ! கல்வியறிவு கேள்விகளால் நிறைந்த மேலோர் பெருமித 
நடைக்குக் காரணமாகிய செல்வத்தைத் தாம்பெற்ற காலத்தும் தம் 
இயல்பு பிறழாமல் ஒருவகைப்பட்ட ஒழுக்கமுடையரா யிருப்பர் . 
கீழ்மகன் அச்செல்வத்தைப் பெற்றானாயினும் முன்னைய தின் வேறு 
ய ஒழுக்கத்தில் வல்லவனாவான் . 

பெறினு மென்ற உம்மை பெறாதகாலத் தன்றி எனப் பொருள் 
தாலால் இறந்தது தழீஇயதும் , பெற்றக்கடைத்து மென்ற உம்மை 
பெறாமையை உணர்த்தி நிற்றலால் எதிர்மறையுமென்க . ஒரு நடை 
யென்பவற்றின் ஒன்றென்னும் வரையறைப் பண்புப்பெயர்களில் 
முன்னது வேறுபடாமையையும் , பின்னது வேறுபடுதலையு முணர்த் 
தின . பெற்றிபிழையா தொருநடையாாகும் உயர்வுபற்றிச் சான்றோ 
சென ஒருமைப்பால் பன்மைப்பாலாயிற்று . காரணமாகிய செல்வத் 
தைக் காரியமாகிய பெருநடைபென்றது உபசாரவழக்கு . காரண 
முண்டான விடத்தும் மேலோர் தம்மியல்பு வேறுபடார் ; கீழோர் 
வேறுபடுவரென்பது கருத்து , 

lf worthy men gain new honors , their nuture does not 
change , they go on in the same even path of virtue . But , 
O Lord of the fertile land of swelling torrents ! if the base man 


328 நாலடியார் மூலமும் உரையும் . ( கூரு - ஆம் 
were to gain those honors, be wonld certainly learn to walk in 
a different path ( cbange for the worse ). 

( 343 ) 
344. தினையனைத்தே யாயினுஞ் செய்தான் றுண்டால் 

பனையனைத்தா வுள்ளுவர் சான்றோர் - பனையனைத் 
தென்றுஞ் செயினு மிலங்கருவி நன்னாட 
நன்றில நன்றறியார் மாட்டு . 
இ - ள் . இலங்கு - ( நீரின்மிகு தியால் ) விளங்குகின்ற , அருவி 
நல் நாட - அருவியையுடைய நல்லகுறிஞ்சி நிலத்தலைவனே , சான் 
றோர்- ( கல்வியறிவு கேள்விகளால் ) நிறைந்த மேலோர் , செய்தநன்று . 
( ஒருவரால் ) செய்யப்பட்ட நன்றி , தினை அனைத்தேஆயினும்- தினையி 
னளவினதா விருப்பினும் , உண்டால் - ( தம்மிடத்து ) உளதானால் , 
பனை அனைத்து ஆக - (அது ) பனையினளவினதாக , உள்ளுவர் -கருது 
வார், நன்று - நன்றி மறவாமையாலாம் பயனை , அறியார்மாட்டு -உனா 
மாட்டாத கீழ்மக்களிடத்து , என்றும் - நாடோறும் , பனை அனைத்து 
பனையினளவின தாகிய நன்றியை , செய்யினும் - ( ஒருவர் ) செய்தாா 
யினும் , நன்று இல - அவை பயன்படுதலில்லன . 

பொ - ரை . நீரின் மிகுதியால் விளங்குகின்ற அருவியையுடைய 
நல்ல குறிஞ்சி நிலத்தலைவனே ! கல்வியறிவு கேள்விகளால் நிறைந்த 
மேலோர் ஒருவரால் செய்யப்பட்ட நன்றி தினையினளவினதா யிருப் 
பினும் தம்மிடத்து உளதானால் அது பனையினளவினதாகக் கருது 
வார் . நன்றிமறவாமையாலாம் பயனை உணரமாட்டாத கீழ்மக்களிட 
த்து நாடோறும் பனையினளவினதாகிய நன்றியை ஒருவர் செய்தா 
சாயினும் அவை பயன்படுத லில்லன . 

நாடோறும் செய்தல்பற்றி நன்றி பலவாயின . என்றுமென்ப 
தில் உம்மை முற்றும்மையாதலால் ஏகாவினா எஞ்சாமைப் பொருளது . 
பின்னுள்ள நன்றிரண்டும் பயனென்னும் பொருளன . ஏ பிரிகிலை . 

If one does a favor, though small as a grain of millet , 
worthy men will deem it to be as largo as a palmyra tree . Even 
if one does favors always as large as a palmyra tree , O Lord of 
the goodly land of sparkling waterfalls they are not favours 
(benefits ) when done to those who are incapable of being grate 
fal . 

(34 ) 
345. பொற்கலத் தூட்டிப் புறந்தரினு நாய்பிற 

ரெச்சிற் திமையாது பார்த்திருக்கு - மச்சீர் 


அதிகாரம் . ] கீழ்மை. 

329 
பெருமை யுடைத்தாக் கொளினுங்கீழ் செய்யுங் 
கருமங்கள் வேறு படும் . 
இ - ள் . பொன்கலத்து - பொன்னாற்செய்த பாத்திரத்தில் , 
ஊட்டி- ( நல்லுணவுகளை ) உண்பித்து , புறந்தரினும் - ( உடையோன் 
தன்னை ) பாதுகாக்கினும் , நாய் பிறர் எச்சிற்கு - நாய் பிறருடைய 
எச்சிலாகிய பொருளைப் பெறுதற்கு , இமையாது பார்த்திருக்கும் - 
இமைக்காமல் ( அவர் முகத்தை பார்த்திருக்கும் , அச்சீர் - அச்செ 
யல்போல் , பெருமை உடைத்து ஆக - பெருங்குணமுடையானாக , 
கொள்ளினும் - (பிறர் மதித்துத் தன்னை ) ஏற்றுக்கொண்டாலும் , 
கீழ் செய்யும் - கீழ்மகனால் செய்யப்படும் , கருமங்கள் வேறுபடும் - காரி 
பங்கள் ( அவ்வாறு மதித்து ஏற்றுக்கொண்டதற்கு ) மாறாகவிருக்கும் . 

பொ - ரை . பொன்னாற்செய்த பாத்திரத்தில் நல்லுணவுகளை 
உண்பித்து உடையோன் தன்னைப் பாதுகாக்கினும் நாய் பிறரு 
டைய எச்சிலாகிய பொருளைப் பெறுதற்கு இமைக்காமல் அவர் முக 
த்தைப் பார்த்திருக்கும் . அச்செயல்போல் பெருங்குணமுடையா 
னாகப் பிறர் மதித்துத் தன்னை ஏற்றுக்கொண்டாலும் கீழ்மகனால் 
செய்யப்படும் காரியங்கள் அவ்வாறு மதித்து ஏற்றுக்கொண்டதற்கு 
மாறாக விருக்கும் . 

பிறர் தன்னை மதித்து ஏற்றுக்கொண்டாலும் நாய்போலக் 
கீழாயினோன் தன்னியல்பு கெடானென்பது . பிறர் மதித்து ஏற் 
றுக்கொள்ளுதலாவது மேலோர் தம்மோடொக்கவைத்து அளவளா 
வுதல் . 

Even when it is fed from a golden vessel and tended with 
care , the dog will watch with fixed eyes for others leavings . 
So , cren though he may be received as if he was possessed of 
greatness, the deeds a base man does will be otherwise . ( 345 ) 
346. சக்கரச் செல்வம் பெறினும் விழுமியோ 

ரெக்காலுஞ் சொல்லார் மிகுதிச்சொ - லெக்காலு 
முந்திரிமேற் காணி மிகுவதேற் கீழ்தன்னை 
யிந்திரனா வெண்ணி விடும் . 
இ - ள் . விழுமியோர் - மேலோர் , சக்கரச் செல்வம் - ( உலகமுழு 
தும் ) தமதாணைக்குட்படுத்துஞ் சிறப்பை , பெறினும் - பெற்றாராயி 
னும் , மிகுதிச்சொல் - வரம்புகடந்த கெடுஞ்சொல்லை , எக்காலும் - சொல் 


33 ) நாலடியார் மூலமும் உரையும் . 

( கூரு -ஆம் 
லுதற்குக் காரணமுண்டாகிய காலத்திலும் , சொல்லார்- சொல்லார் 
கள் , கீழ் - கீழ்மகன் , முந்திரிமேல் - முந்திரியளவு பொன்னுக்கு 
மேல் , காணிமிகுவதேல் - காணியளவு பொன் மிகுவதானால் , எக்கா 
லும் - தான் உலகிலுள்ள காலவரையும் , தன்னை இந்திரன் ஆக - 
தன்னைத் தேவராசனாக , எண்ணிவிடும் - நினைத்தே விடுவான் . 

பொ -3 ர . மேலோர் உலகமுழுதுந் தமதாணைக் குட்படுத்துஞ் 
சிறப்பைப் பெற்றாராயினும் வரம்புகடந்த கடுஞ்சொல்லைச் சொல்லு 
தற்குக் காரணமுண்டாகிய காலத்திலும் சொல்லார்கள் . கீழ்மகன் 
முந்திரியளவு பொன்னுக்குமேல் காணியளவு பொன் மிகுவதா 
னால் தான் உலகிலுள்ள காலவரையும் தன்னைத் தேவராசனாக 
நினைத்தே விடுவான் . 

சக்கரம் எங்குஞ் செல்லும் ஆணையை உணர்த்தவந்த குறிப்புச் 
சொல் . சொல்லா ரென் றமையால் மிகுதிச்சொல் கடுஞ்சொல்லின் 
மேலதாயிற்று , முந்திரி மிகச் சிறிய அளவைக்கும் , காணி அதனின் 
மிக்க ஓர் சிற்றளவைக்கும் காட்டப்பட்டன . காணி பெறுதலுக்கு 
முன்னே என்பார் எதிர்காலத்தில் மிகுவதேல் என்றும் , இந்திரனாக் 
வெண்ணுதல் தேற்றமென்பார் எண்ணிவிடும் என்றுங் கூறினர் . 


Though they may obtain an emperor s wealth , worthy men 
never atter Words un wortlıy of them ; the base man , if but an 
insignificant fraction be added to his scanty store , will not fail 
to deem himself as Indra for ever . 

( 146 ) 


347. மைதீர் பசும்பொன்மேன் மாண்ட மணியழுத்திச் 

செய்த தெனினுஞ். செருப்புத் தன் காற்கேயா 
மெய்திய செல்வத்த ராயினுங் கீழ்களைச் 
செய்தொழிலாற் காணப் படும் . 
இ - ள் . மைதீர் - குற்றமற்ற , பசு பொன் மேல் - பசும்பொன் தக 
ட்டின் மேற்புறத்து , மாண்ட மணி அழுத்தி - மாட்சிமைப்பட்ட 
மணிகளை அழுத்தி , செய்ததேனும் - செய்யப்பட்டதாயினும் , செரு 
ப்பு - செருப்பு , தன் காற்கே ஆம் - செய்தவன் காலுக்குப் பூணப் 
படுதலுக்கே உரியதாம் , அதுபோலச் ) செல்வம் எய்தின ராயினும் - 
( பிறந்தபோதே சிறந்த ) செல்வப் பொருளை அடைந்தவரா யிருப்பி 
னும் , கீழ்களை - கீழ்மக்களை , செய்தொழிலால்- அவர் செய்யுந் தொழி 
லால் , காணப்படும் - கண்டே யறியலாம். 


( 347 ) 


அதிகாரம் .) கீழ்மை. 

331 
பொ - ரை . குற்றமற்ற பசும்பொன் தகட்டின் மேற்புறத்து 
மாட்சிமைப்பட்ட மணிகளை அழுத்தி செய்யப்பட்டதாயினும் செரு 
ப்பு செய்தவன் காலுக்குப் பூணப்படுதலுக்கே உரியதாம் . அதுபோ 
லப் பிறந்தபோதே சிறந்த செல்வப்பொருளை அடைந்தவராயிருப்பி 
னும் கீழ்மக்களை அவர் செய்யும் தொழிலால் கண்டே யறியலாம் . 

எய்திய செல்வத்தர் என்பதில் சொற்களைப் பின் முன்னாக நிறு 
த்தி விகு தி பிரித்துக் கூட்டி உரைக்க . உவமையில் பொன்மேல் 
மணி அழுத்திச் செய்த தென்றமையால் பொருளில் பிறந்தபோதே 
யென்பது வருவிக்கப்பட்டது . காற்கே என்னும் பிரிநிலை ஏகாரத் 
தால் மற்ற வுறுப்புக்குப் பயன் படாததுபோலக் கீழ்கள் மேலோ 
மால் நன்குமதியாமைக்கே உரியரென்பது பெற்றாம் . கீழ்கள் சொல் 
லால் அஃறிணையா தலால் அக்ரீழ்களை எய்திய செல்வத்த ரென்றது 
எய்திய செல்வத்தராஞ் சிறப்புக்கருதி; இஃது திணைவழுவமைதி . 

Though made of refined gold and studded with valuable 
gems , the slipper serves bat for one s foot ; though they may 
be rich ( from their very birth ), the base oues their actions 
will betray . 
348. கடுக்கெனச் சொல்வற்றாங் கண்ணோட்ட மின்றா 

மிடுக்கண் பிறர்மாட் டுவக்கு - மடுத்தடுத்து 
வேக முடைத்தாம் விறன்மலை நன்னட 
வேகுமா மெள்ளுமாங் கீழ் . 
இ . விறல்மலை - வெற்றிகொண்ட மலையைச் சார்ந்த , நல் 
நாட - நல்லநாட்டுத் தலைவனே , கீழ் - கீழ்மகன் , சடுக்கென - கடுமை 
யாக , சொல்வற்று ஆம் - ( ஒருவசை ) சொல்லுதலில் வல்லவனாவன் , 
கண்ணோட்டம் இன்று ஆம்- ( யாவரிடத்தும் ) தாட்சிணியமில்லானா 
வன் , பிறர்மாட்டு - பிறரிடத்து நேரிட்ட , இடுக்கண் - அபாயத்தைக் 
கண்டு , உவக்கும் ஆம் - ம் 

ம்கிழ்வானவன் , அடுத்தடுத்து - இடையிட் 
டி.டையிட்டு , வேகம் உடைத்து ஆம் - ( தக்க காரணமின்றியும் ) 
கோபமுடையானாவன் , எகும் ஆம்- ( தன்னை நன்குமதியாரிடத்தும் ) 
செல்லுவானாவன் , எள்ளும் ஆம் - ( நன்குமதியாமைகண்டு ) இகழ்வா 
னாவன் . 

பொ - ரை . வெற்றிகொண்ட மலையைச் சார்ந்த நல்ல நாட்டுத் 
தலைவனே ! கீழ்மகன் , கடுமையாக ஒருவரைச் சொல்லுதலில் வல் 
லவனாவன் . யாவரிடத்தும் தாட்சிணிய மில்லானாவன் . பிறரிடத்து 


332 நாலடியார் மூலமும் உரையும் . ( நரு - ஆம் 
நேரிட்ட் அபாயத்தைக் கண்டு மகிழ்வானாவன் . இடையிட்டிடை 
யிட்டுத் தக்க காரணமின்றியும் கோபமுடையானாவன் . தன்னை 
நன்கு மதியாரிடத்தும் செல்லுவானாவன் . நன்கும தியாமை கண்டு 
இகழ்வானாவன் . 

கீழ்மகன் செய்தொழில் இவையென இதனாற் கூறியவாறு . 
சொல் முதனிலைத் தொழிற்பெயர் . அடுக்குப் பன்மைப்பொருளது . 
மலை மற்ற விலங்களைப்போலாது மழைபெயலில்லாக் காலத்தும் 
வளந்தருதல்பற்றி அது விறல்கொள்வதாயிற்று , 

The baso man can speak bitter words ; he is destitute of 
kindlincss ; he rejoices in the sufferings of others : every now 
aud then , he rushes iuto fary . O Victorious Lord of the good 
mountain land ! le goes to people who do not respect him and 
despises them . 

(348 ) 
349. பழைய ரிவரென்று பன்னாட்பின் னிற்பி 

னுழையினிய ராகுவர் சான்றோர் -- விழையாதே 
கள்ளு : பிர்க்கு நெய்தற் கனைகடற் றண்சேர்ப்ப 
வெள்ளுவர் கீழா யவர் . 
இ - ள் . கள் உயிர்க்கும் - தேனைத் தருகின்ற, நெய்தல் செய்தற் 
பூக்களையுடைய , கனை கடல் - ஒலிக்கின் றகடலினது , தண்சேர்ப்ப 
குளிர்ச்சியாகிய துறையையுடையானே , சான்றோர் - கல்வியறிவொ 
ழுக்கங்களால் நிறைந்த மேலோர் , பல் நாள் - பலதாள் , பின் நிற்பின் 
( தமக்கு ஒருவர் ) அடங்கி நடப்பாராயின் , இவர் பழையர் என்று . 
இவர் தொன்று தொட்டுவந்த நட்பினசெனக்கொண்டு , உழை இனி 
யர் ஆகுவர் - அவரிடத்து விருப்பமுடையாராவர் , கீழாயவர் - கீழ்மக் 
கள் , விழையாது - ( பல நாள் தம்பின் நிற்பவரிடத்து ) விருப்ப மில 
ராகி , எள்ளுவர் - அவமதிப்பாராவர் . 

பொ - ரை . தேனைத்தருகின்ற நெய்தற்பூக்களை யுடைய ஒலிக் 
கின்ற கடலினது குளிர்ச்சியாகிய துறையையுடையானே ! கல்வியறி 
வொழுக்கங்களால் நிறைந்த மேலோர் பலநாள் தமக்கு ஒருவர் அட 
ங்கி நடப்பாராயின் இவர் தொன்றுதொட்டுவந்த நட்பினரெனக்கொ 
ண்டு அவரிடத்து விருப்பமுடையாராவர். கீழ்மக்கள் பலநாள் தம் 
பின் நிற்பவரிடத்து விருப்பமிலராகி அவமதிப்பாராவர் . 

இனிமை விருப்பத்துக்காயிற்று . ஆயவர் ஆகுவரென்பது போல 
ஆக்கவினையன்று ; பல்லோர் படர்க்கை காட்டவந்த வினை யிலக் 


333 


அதிகாரம் . ] 

கீழ்மை. 
கணைப்பெயர் . மேலோர் தமக்கு அடங்கி யொழுதவா ரிடத்து விரு 
ப்ப முடையாராவர் , கீழ்மக்கள் தம்மிடத்து ஒருவர் அவ்வாறொழு 
கின் அஃதவர்க்குக் கடமையெனக் கருதி அவமதிப்பரென்பது கரு 


The worthy ours , if men for many days wait on them , 
will regard them as old acquaintances and will keep pleasant 
company with them . O Lord of the roaring sea s cool shore 
where the Nepdal flowers sledding forta honey ! the base cdes 
will not make friends with them but despise them . 

( 349 ) 
3 : 0 . கொய்புற் கொடுத்துக் குறைத்தென்றுந் தீற்றினும் 

வையம்பூண் கல்லா சிறுகுண்டை - யையகே 
ளெய்திய செல்வத்த ராயினுங் கீழ்களைச் 
செய்தொழிலாற் காணப் படும் . 


இ - ள் . என்றும் - இளமைதொடங்கி , கொய்புல் தீற்றி - அரிந்த 
புல்லைத் தின் பித்து , குறைத்து நீர் மொண்டு , கொடுப்பினும் - பருகு 
விப்பினும் , வையம் - தேரில் , பூண் - பூண்டிழுக்குந்தொழிலை, கல்லா - 
அறியமாட்டா, சிறுகுண்டை -சிறுமையாகிய எருதுகள் ,(அதுபோல ) 
செல்வம் எய்தினாயினும் பிறந்தபோதே சிறந்த செல்வப் பொருளை 
அடைந்தவரா யிருப்பினும் , கீழ்களை -கீழ்மக்களை , செய்தொழிலால் - 
அவர் செய்யும் தொழிலால் , காணப்படும் - கண்டேயறியலாம் . 

பொ - ரை . இளமை தொடங்கி அரிந்த புல்லைத் தின்பித்து 
நீர்மொண்டு பருகுலிப்பினும் தேரில் பூண்டிழுக்கும் தொழிலை 
அறியமாட்டா சிறுமையாகிய எருதுகள் . அதுபோல , பிறந்தபோ 
தே சிறந்த செல்வப்பொருளை அடைந்தவராயிருப்பினும் கீழ்மக்களை 
அவர் செய்யும் தொழிலால் கண்டே யறியலாம் . 

பொருளில் எய்திய செல்வத்த ரென்பதற்கேற்ப என்று மென் 
பதற்கு இளமைதொடங்கி என்றாம் . குறைத்தல் - நீர்மொள்ளல் . 
கொடுத்துத் தீற்றி னென்பதைப் பின் மூன்னாக நிறுத்தி , விகுதி 
பிரித்து உரைக்க . இஃது ஓராசிரியர் செய்த நூலன்றாமாதலின் பின் 
னிரண்டடியும் அநுவாதமென்னல் பொருந்தாதாயினும் , பதுமனா 
ரென்னும் பழையவுரைகாரர் செய்யுள்களை முறைப்படுத்தியதாத 
லால் , அவர் கீழ்களை உணர்தற்குச் செய்தொழில் காட்சிப் பிரமாண 
மாயிருத்தல் பற்றி அநுவதித்தாரென்க . 


314 நாலடியார் மூலமும் உரையும் . ( ஙசு ஆம் 

Though they may be fed with cut grass and carefully 
looked after , the small bullock- calves will not learn to bear the 
yoks and draw the chariot ; hear me , O Sir , ; thonga they may 
be wealthy ( from their very birth ), the base ones their accions 
will betray : 

( 350 ) 
Chapter XXXYI - Baseness . 

36 - ஆம் அதிகாரம் : கயமை . 
மேலைய திகாரத்தின் பொருளே இதற்கும் பொருள் . மேலைய 
திகாரத்தில் கீழோரது தன்மை கூறிக் குறைவறாமையால் , அதனை 
யே கயமையெனப் பெயரிட்டுக் கூறுகின்றமையின் அவ்வதிகாரத் 
தைச் சாரவைத்தனர் . கீழ்மை இயற்சொல்லும், கயமை வழக்கா 
ய்த் திரிசொல்லுமாதல்கருதி அதனை முன்வைத்தனசென்க . 
351. ஆர்த்த வறிவின ராண்டிளைய ராயினுங் 

காத்தோம்பித் தம்மை யடக்குப் - மூத்தொறூஉந் 
தீத்தொழிலே கன்றித் திரிதந் தெருவைபோல் 
போத்தறார் புல்லறிவி னார் . 
இ - ள் . ஆர்த்த - ( கற்றல் கேட்டல்களால் ) நிரம்பிய , அறிவினர் 
அறிவினை யுடையார் , ஆண்டு இளையர் ஆயினும் - வயது சிறியராயி 
ருப்பினும் , காத்து - ( தீய புலன்களில் பொறிகள் செல்லவொட்டா 
மல் ) தடுத்து , ஓம்பி - (செய்தற்குரிய அறத்தை ) வழுவாமற் செய்து , 
தம்மை அடக்குப் - ( இவ்வாறு ) தம்மை அடங்கி ஒழுகச்செய்வர் , 
புல் அறிவினார்- ( அக் கற்றல் கேட்டல்களால் ) அறிவு நிரம்புதலில் 
லார் , மூத்தொறும் - வயது முதிருக்தோறும் , தி.பி தந்து-( பயனில் 
லாமல் ) திரிந்து , தீத்தொழிலேகன்றி - தீயசெய்கையே மிகுந்து , 
எருவைபோல - கொறுக்கை போல , பொத்து அறார் - அறிவின்மை 
நீங்குதலிலர் . 

பொ - ரை . கற்றல் கேட்டல்களால் நிரம்பிய அறிவினையுடை 
யார் வயது சிறியராயிருப்பினும் தீயபுலன்களில் பொறிகள் செல்ல 
வொட்டாமல் தடுத்து செய்தற்குரிய அறத்தை வழுவாமற்செய்து 
இவ்வாறு தம்மை அடங்கி ஒழுகச்செய்வர். அக் கற்றல் கேட்டல் 
சளால் அறிவு நிரம்புதலில்லார் வயது முதிருந்தோறும் பயனில்லா 
மல் திரிந்து தீயசெய்கையே மிகுந்து கொறுக்கை போல அறிவின் 
மை நீங்குதலிலர் . 


அதிகாரம் . ) 


கயமை. 


335 


ஆர்த்த என்னும் பிறவினைப் பெயரெச்சம் அறிவினரென்னும் 
வினைக்குறிப்புப் பெயரின் முதனிலையோடு முடிந்தது . இளைய 
சென்பதில் இளமைப்பண்பு சிறுமையை யுணர்த்தியது . மூ முத 
னிலைத் தொழிற்பெயர் . ஏ - பிரிநிலை . பொத்து - உட்புரை ; அது 
அறிவின்மையின் மேலது ; போத்தென நீட்டல் பெற்றது . 

The perfectly wise , thoagh young in years , will guard 
themselves in self - repression . Men of low sense , as age advan 
ces , ripen in evil works and stray, and are , like reeds , always 
hollow ( settled in ignorance). 

( 331 ) 
352. செழும்பெரும் பொய்கையுள் வாழினு மென்றும் 

வழும்பறுக்க கில்லாவாந் தேரை - வழும்பில் சீர் 
நூல்கற்றக் கண்ணு நுணுக்கமொன் றில்லாதார் 
தேர்கிற்கும் பெற்றி யரிது . 
இ -ள் . செழு பெரு பொய்கையுள் - நீர் வளமுள்ள பெரிய குள 
த்தில் , தேரை வாழினும் - தவளைகள் வாழ்வன் ஆயினும் , என்றும் 
எக்காலத்திலும் , வழும்பு- ( தம்முடலில் ) வழுக்குதலாகிய அழுக்கை , 
அறுக்க கில்லா - நீக்கிக்கொள்ள வலியில்லன , ( அதுபோல ) வழு 
ம்பு இல்சீர் - தவறுதலில்லாத சிறப்பையுடைய , நூல்கற்றக் கண் 
ணும் - பொருள் வளமுள்ள பெரு நூல்களைக் கற்க ராயினும் , நுணு 
க்கம் ஒன்றும் இல்லாதார் - கூரிய வறிவு சிறிது மில்லாதவர் , தேர் 
கிற்கும் - ( அந் நூல்களின் பொருள்களை ) ஆராய்ந்து துணியும், பெற் 
P அரிது - தன்மை ( அவர்க்கு ) இலதாகும். 

பொ - ரை . நீர் வளமுள்ள பெரிய குளத்தில் சவளை கள் வாழ் 
வன ஆயினும் எக்காலத்திலும் தம்முடலில் வழுக்குதலாகிய அழு 
க்கை நீக்கிக்கொள்ள வலியில்லன . அதுபோல , தவறுதலில்லாத 
சிதப்பையுடைய பொருள்வளமுள்ள பெருநூல்களைக் கற்றாராயி 
னும் கூரிய வறிவு சிறிது மில்லாதவர் அந்நூல்களின் பொருள்களை 
ஆராய்ந்து துணியும் தன்மை அவர்க்கு இலதாகும் . 

ஆதலால் மனக்குற்ற மொழித்த விலர் என்றபடி ; இது வழும் 
பறுக்ககில்லா என்பதற் கிசையவந்த இசைபெச்சம் . உவமையைச் 
செழும் பெருவென விசேடித்தமை பொருளுக்குங் கொள்ளப்பட் 

எதிர்மறையிலும் , உடன்பாட்டிலும் கில் என்னும் இடை 
நிலை ஆற்றற் பொருண்மையது . 

Though they live long in a rich large lake , the frogs are 
still powerless to rid themselves of their slime ; eren when 


336 நாலடியார் மூலமும் உரையும். நசு - ஆம் 
they have learned books of never failing excellence , it is hard 
for those void of fine perception , to acquire the gift of under 
standing ( the full significance of such books ). 

( 333 ) 
353. கண மலை நன்னாட கண்ணின் றொருவர் 

குணனேயுங் கூறற் கரிதால் - குணனழுங்கக் 
குற்ற முழைநின்று கூறுஞ் சிறியவர்கட் 
கெற்றா லியன்றதோ நா . 
இ - ள் . கணமலை - கூட்டமாகிய மலைகளைச் சார்ந்த , நல்நாட 
நல்ல குறிஞ்சிநிலத்தலைவனே , கண் இன்றி - புறத்தில் , ஒருவர் 
ஒருவருடைய , குணனேயும் - (நற்செயலைக் கூறா தொழிதலன்றி ) 
நற்குண மொன்றையுமே , கூறற்கு அரிது - சொல்லுதற்கு இலது , 
குணன் அழுங்க - ( அவருடைய ) நற்செயல் மாசுறும்படி , குற்றம் - 
குற்றமான செயலையே , உழை நின்று - அவர் அருகேநின்று , கூறும் 
சிறியவர்கட்கு - ( பலரறிய ) சொல்லும் கீழ்மக்களுக்கு , நா - நாவா 
னது, எற்றால் - (தசையினாலன்றி ) எப்பொருளினால் , இயன்றதோ 
செய்யப்பட்டதோ ? அறியோம் . 

பொ - ரை . கூட்டமாகிய மலைகளைச் சார்ந்த நல்ல குறிஞ்சிநில 
த்தலைவனே ! புறத்தில் ஒருவருடைய நற்செயலைக் கூறா தொழித 
லன்றி நற்குண மொன்றையுமே சொல்லுதற்கு இலது. அவருடைய 
நற்செயல் மாசுறும்படி குற்றமான செயலையே அவர் அருகே நின்று 
பலரறியச் சொல்லும் கீழ் மக்களுக்கு நாவானது தசையினாலன்றி 
எப்பொருளினால் செய்யப்பட்டதோ? அறியோம் . 

தசையால் செய்யப்பட்ட தாயின் நற்குணநற்செயல்களைக் கூறு 
வரென்பது குறிப்பெச்சம் . அறியோமென்பது சொல்லெச்சம் . கண் 
பொருளாகு பெயராய்ப் பார்வையை உணர்த்தலால் , கண் இன்றி 
என்பதற்குப் புறத்திலெனப் பொருள் கூறப்பட்டது . இன்று 
இன்றி என்பதன் திரிபு . அரிதென்னுங் குறிப்புவினைக்கு நா வினை 
முதல் . பின் குணமென்னுங் காரணப்பெயர் -தன் காரியமாகிய செய் 
லின்மேல் நின்றது . ஏற்று என்னென்னும் வினாப்பெயரி னடியா 
கப் பிறந்த வினைக் குறிப்புப் பெயர் . ஓ- இழிவசிறப்பு. 

O Lord of the goodly land of monntain chains ! It is hard 
to speak even of one s good qualities behind his back . 

( We 
know not ) of wliat stoff is made the tongue of the base ones 
who proclaim the faults of a man to his very face belittling all 
his good qualities. 

(353 ) 


அதிகாரம் . ) 


கயமை. 


337 


354. கோடேந் தகலல்குற் பெண்டிர்தம் பெண்ணீர்மை 

சேடியர் போலச் செயறேற்றார் - கூடிப் 
புதுப்பெருக்கம் போலத்தம் பெண்ணீர்மை காட்டி 
மதித்திறப்பர் மற்றை யவர் . 
இ - ள் . கோடு ஏந்து - வரம்புயர்ந்த , அகல் அல்குல் - அகன்ற 
வடிவினதாகிய அல்குலையுடைய , பெண்டிர் - குலமகளிர் , தம்பெண் 
நீர்மை - தமது பெண்மைக்குரிய அலங்காரத்தை , சேடியர்போல 
தம் பாங்கியர் தமக்குச் செய்தல் போல , செயல் தேற்றார் - செய்து 
கொள்ளுதவை அறியார் , மற்றையவர் - பரத்தையர் , புதுப்பெருக்கம் 
போல - புது நீர்ப் பெருக்குப்போல , தம் பெண் நீர்மை - தமது பெண் 
மைக்குரிய அலங்காரத்தை , காட்டி - ( செல்வர்களுக்குத் தாமேசெ 
ய்து ) காட்டி , மதிப்பித்து - ( தம்மை நன்குமதிப்பித்து , கூடி- ( அவ 
போடு ) மருவி , இறப்பார் - ( அவர் செல்வப்பொருளை முற்றும்பெ 
ற்று ) பிரிவர். 

பொ - ரை . வரம்புயர்ந்த அகன்ற வடிவினதாகிய அல்குலையு 
டைய குலமகளிர் தமது பெண்மைக்குரிய அலங்காரத்தைத் தம் 
பாங்கியர் தமக்குச் செய்தல் போலச் செய்து கொள்ளுதலை அறியார் . 
பாத்தையர் புது நீர்ப் பெருக்குப்போலத் தமது பெண்மைக்குரிய 
அலங்காரத்தைச் செல்வர்களுக்குத் தாமே செய்துகாட்டித் தம்மை 
நன்குமதிப்பித்து அவரோடு மருவி அவர் செல்வப்பொருளை முற் 
றும் பெற்றுப் பிரிவர் . 

பின் மற்றையவரென்றமையால் பெண்டிரென்பதுகுலப் பெண் 
டிர் மேலது . இனிமையாகக் கண்ணுக்குத் தோன் றவது அலங்கார 
மாதலால் அதனை நீர்மை என்றார் . அசையடுத்து நின்ற பெண்ணெ 
ன்னும் விசேடணம் பிறி தினியைபு நீக்கிய விசேடணம் . புதுநீர்ப் 
பெருக்கு தான் வந்த ஆற்றினது நீரையுங்கொண்டு செல்வதுபோலப் 
பரத்தையர் தாம் சேர்ந்த செல்வர்களுடைய பொருளைக் சவர்ந்து கொ 
ண்டு பிரிவரென்பது படநின்றமையால் புதுப்பெருக்கம் தொழிலுவ 
மம் . நல்லறிவாளர் தமது கல்வி நூற்புலமையைப்பற்றிப் பக்கத்தார் 
பாராட்டித் தம்மைப் புகழ்ந்துரைப்பதுபோலத் தாமறியா ரென்ப 
தும் , புல்லறிவாளர் தம்மைப் பிறர் நன்குமதிக்கும்படி தம்மைத் 
தாமே புகழ்ந்து பொருள் கவர்வரென்பதும் படரின் றமையால் இது 
பிறிது மொழிதெலென்னும் அணி . மதிப்பித்தென்பதில் பிவ்விகுதி 
தொகுத்தது . 

29 


338 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ நசு - ஆம் 


Chaste women are perfect strangers to the art of parading 
their charms of womanhood in which their handmaids are well 
skilled ; the others ( harlots) parade their charms , like fountains 
ever freshl , gain the esteem ( of triflers ) and ( then ) part . (334) 
355. தளிர்மேலே நிற்பினுந் தட்டாமற் செல்லா 

வுளிநீரார் மாதோ கயவ - ரளிநீரார்க் 
கென்னானுஞ் செய்யா ரெனைத்தானுஞ் செய்பவே 
யின்னாங்கு செய்வார்ப் பெறின் . 


இ - ள் . அளி நீரார்க்கு - ( பிறர் துன்பத்தைத் தந்துன்பம்போ 
லக்கருதி ) இரங்கும் இனிய குணமுடையார்க்கு , என்னானும் செய் 
யார் - யாதோருபகாரத்தையாயினுஞ் செய்யார் , இன்னாங்கு - தமக்கு 
இடுக்கண் , செய்வார்ப் பெறின் - செய்பவரைப் பெறுவாரானால் , எனைத் 
தானும் செய்யவே - எவ்வளவு பெரிய உபகாரத்தை யாயினுஞ் செய் 
யாதொழியார் , ( ஆதலால் ) கயவர் - கீழோர் , தளிர்மேலே நிற்பினும் - 
தளிரின்மேல் நின்றதாயினும் , தட்டாமல் செல்லாத - ( ஒருவன் ) 
தட்டாமல் இறக்காத , உளி நீரார் - உளியின் தன்மையுடையாரா 
வர் . 


போ - ரை . பிறர் துன்பத்தைத் தந் துன்பம் போலக் கருதி 
இரங்கும் இனியகுண முடையார்க்கு யாதோ ருபகாரத்தையாயி 
னுஞ் செய்யார் . தமக்கு இடுக்கண் செய்பவரைப் பெறுவாரானால் 
எவ்வளவு பெரிய உபகாரத்தையாயினுஞ் செய்யாதொழியார் . ஆதி 
லால் கீழோர் , தளிரின் மேல் நின்றதாயினும் ஒருவன் தட்டாமல் 
இறங்காத உளியின் தன்மை யுடையாராவர் . 


செய்யாரென்னும் மறைவினையால் என் என்பது சிறுமையை 
யும் , செய்ப வென்னும் விதிவினையால் எனைத்தென்பது பெருமை 
யையு முணர்த்தலால் அவற்றை அடுத்த உம்மைகள் முறையே இழி 
வும் உயர்வுங் குறித்து நின்றன . இன்னாங்கு செய்வார்க்குச் செய்த 
லென்றது அவர் பறிக்க இழத்தலையா தலின் செய்ப வென்பது 
இலக்கணை . 

The base ones are like the chisel that, though it is over a 
bud ,makes not an impression without some one striking it ; they 
da no kind of good to the courteous , but they do cverything 
for tliose who would do them evil . 

( 855 ) 


அதிகாரம் .] 


கயமை. 


339 


காண் 


356. மலைநல முள்ளுங் குறவன் பயந்த 

விளைநில முள்ளு முழவன் - சிறந்தொருவர் 
செய்தநன் றுள்ளுவர் சான்றோர் கயந்தன்னை 
வைததை யுள்ளி விடும் . 
இ - ள் . குறவன் மலைநலம் - குறவன் மலையினது வளப்பத்தை , 
உள்ளும் - கருதிக்கொண்டிருப்பான் , உழவன் - உழுநன் , பயந்த - 
பயனைத் தந்த , விளை நிலம் - விளைவைத்தரு மியல்புள்ள நிலத்தை , 
உள்ளும் - கருதிக்கொண்டிருப்பான் , ( அவர் கருதல்போல ) சான் 
றோர் - கல்வி யறிவு கேள்விகளால் நிறைந்து மேலாயினோர் , ஒருவர் 
சிறந்து செய்த - ஒருவரால் ( அன்பு ) மிகுந்து செய்யப்பட்ட , நன்று . 
நற்செயலை , உள்ளுவர் - கருதிக்கொண்டிருப்பார், கயம் - கீழ்மகன் , 
தன்னை வைததை - ( பிறரால் ) தன்னை வையப்பட்ட நிந்தையை , 
உள்ளிவிடும் - கருதாமலிரான் . 

பொ - ரை . குறவன் மலையினது வளப்பத்தைக் கருதிக்கொ 
டிருப்பான் . உழுநன் பயனைத் தந்த விளைவைத்தரு மியல்புள்ள நில 
த்தைக் கருதிக்கொண்டிருப்பான் . அவர் கருதல்போல , கல்வியறிவு 
கேள்விகளால் நிறைந்து மேல யினோர் ஒருவரால் அன்பு மிகுந்து 
செய்யப்பட்ட நற்செயலைக் கருதிக்கொண்டிருப்பார் . கீழ்மகன் பிற 
ரால் தன்னை வையப்பட்ட நிந்தையைக் கருதாமலிரான் . 

எடுத்துக்காட்டுவமையால் சான்றோர்க்கு ஒருவர் செய்த நன் 
றுள்ளுதலும் , கீழ்மகனுக்கு ஒருவர் வைத்தை யுள்ளுதலும் 
பென்பது . சான்றோரையும் உடன் கூறியது கீழ்மகனது இழிவு 
தோன் றற்கு . வறப்பினும் வளக் தருதல்பற்றி மலைநலமென வாளா 
கூறினர் . 

The mountaineer thinks upon the beauties of his moun 
tain ; the farmer thinks upon the fields that have yielded rich 
crops ; the worthy think upon the good done to them by noble 
men ; the base nue thinks only upon the abuse he has received . 
357. ஒருநன்றி செய்தவர்க் கொன்றி யெழுந்த 

பிழை நூறுஞ்சான்றோர் பொறுப்பர்-- கயவர்க் 
கெழுநூறு நன்றி செய் தொன்று தீ தாயி 
னெழுநூறுந் தீதாய் விடும் . 

இ - ள் , சான்றோர் - மேலாயினோர் , ஒரு நன்றி செய்தவர்க்கு 
உம் - தமக்கு ஒருபகாரத்தைச் செய்தவர்க்கும் , ஒன்றி எழுந்த - இடை 


. 


யல் 


( ஙசு ஆம் 
340 நாலடியார் மூலமும் உரையும் . 
விடாமல் அவரிடத்துத் தோன்றிய , பிழை நூறும் - நூறு பிழை 
களையும் , ( முன் செய்த நன்றியைக் கருதி ) பொறுப்பர் - பொறுத்துக் 
கொள்வார் , கயவர்க்கு - கீழாயினோர்க்கு , எழு நூறு நன்றி செய்து - 
( ஒருவர் ) எழுநூறு உபகாரங்களைச் செய்து , ஒன்று - ( பின் அவர் 
செய்யும் ) ஒரு செயல் , தீது ஆயின் - ( தமக்கு ) இதமல்லாத தானால் , 
எழுநூறும் - அவ்வெழு நூறு உபகாரங்களும் , தீது ஆய்விடும் - இத 
மல்லாதது போல ஆகாமலிரா, 

பொ - ரை . மேலாயினோர் தமக்கு ஒருபகாரத்தைச் செய்தவர்க் 
கும் இடைவிடாமல் அவரிடத்துத் தோன்றிய நூறு பிழைகளையும் 
முன் செய்த நன்றியைக் கருதிப் பொறுத்துக்கொள்வார் . கீழாயி 
னோர்க்கு ஒருவர் எழு நூறு உபகாரங்களைச் செய்து பின் அவர் செய் 
யும் ஒரு செயல் தமக்கு இ.தமல்லாத தானால் அவ்வெழுநூறு உபகார 
ங்களும் இதமல்லாதது போல ஆகாமலிரா , 

தீதுபோல ஆய்விடுதல் கயவரால் முற்றும் மறக்கப்படுதல் . 
செய்தவர்க் கென்பதனீற்றில் இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் 
தொக்கது . ஒன்றல் ஒன்றனை ஒன்று சார்தல் . எழுநூறு நன்றி செய் 
தவர் கன் றல்லதைச் செய்யாராதலால் ஒன்று என்றும் , அவ்வொரு 
செயல் இவர் செய்வினையால் இதமல்லாததாய் முடிந்தமையின் தீதா 
யின் என்றுங் கூறினார் . தீது பண்படியாகப் பிறந்த குறிப்பு வினைப் 
பெயர் , பின் உள்ள எழுநூறு சுட்டுப்பொருளது . நூறு , எழு நெ 
ன்பன மிகப் பல என்பதற்குக் காட்டிய எண் . 

The worthy forgive a hundred wrongs in those who had 
done thein one act of kindness . Do seven hundred acts of 
kindness to the base , just one wrong will make all the seven 
hundred evil . 

( 357 ) 
358. ஏட்டைப் பருவத்து மிற்பிறந்தார் செய்வன 

மோட்டிடத்துஞ் செய்யார் முழ்மக்கள் - கோட்டை 
வயிரஞ் செறிப்பினும் வாட்கண்ணாய் பன்றி 
செயிர்வேழ மாகுத லின்று . 
ஓ - ன் , வாள் கண்ணாய் - வாள்போலுங் கண்களை யுடையாளே, 
கோட்டை - தன் தந்தங்களில் , வயிரம் செறிப்பினும் - பூணைப் பூட் 
டினும் , பன்றி - பன்றியானது , செயிர் - ( போர்முகத்தில் ) கோபி 
க்கு மியல்புள்ள , வேழம் ஆகுதல் - யானைபோலப் போர்செய்ய வல். 
லுதல் , இன்று - இலது , ( அதுபோல ) இல் பிறந்தார் -உயர் குடியிற் 


அதிகாரம் .] 
கயமை. 

341 
பிறந்த அறிவுடையோரால் , எட்டைப் பருவத்தும் - (பொருளின்மை 
யால் ) தளர்வு வந்தகாலத்தும் , செய்வன - செய்யப்படுஞ் சிற்றறங் 
களை , முழுமக்கள் - இழி குடியிற் பிறந்த அறிவிலோர் , மோட்டிடத் 
தும் - பொருளுடைமையாகிய உயர்ந்த நிலையில் நின்றகாலத்தும் , 
செய்யார் - செய்ய அறியார் . 

பொ - ரை . வாள்போலுங் கண்களையுடையாளே ! தன் தந்தங் 
களில் பூணைப் பூட்டினும் பன்றியானது போர் முகத்தில் கோபிக்கு 
மியல்புள்ள யானைபோலப் போர் செய்ய வல்லுதல் இலது . அது 
போல , உயர் குடியிற் பிறந்த அறிவுடையோ ரால் பொருளின்மை 
பயால் தளர்வு வந்தகாலத்தும் செய்யப்படுஞ் சிற்றறங்களை இழி குடி 
யிற் பிறந்த அறிவிலே ர் பொருளுடைமையாகிய உயர்ந்த நிலையில் 
நின்றகாலத்தும் செய்ய அறியார் . 

உவமையால் அறஞ்செய்தல் கயவர்க்கு இயல்பன்றென்பது கரு 
த்து . ஐ வேற்றுமை மயச்சம் . முழுமக்கள் இற்பிறந்தாரை வடிவா 
கிய ஒருவாற்றால் ஒத்தல்போலப் பன்றி யானையை ஒத்தலின் 
அதனை எடுத்துக் கூறினர் . 

The deeds that men of noble birth do even in their poverty, 
the worthless do not even while placed in affluent circumstan 
ces ; though men eming its tusks , O briglit -eyed dansel , the 
hoar does not become a warlike elephant. 

( 358 ) 
359. இன்றாது மிந்நிலையே யாது மினிச்சிறிது 

நின்ன்றாது 

மென்று நினைத்திருந்- தொன்றி 
யுரையின் மகிழ்ந்து தம் முள்ளம் வேறாகி 
மரையிலையின் மாய்ந்தார் பலர் . 
இ - ள் . இன்று- ( ஒருகாலத்தில் ) இதுபொழுது, ஆதும் என்று . 
துறவு பூண்போமென்றும் , இந்திலையே- ஒருகாலத்தில் ) நாம் நின்ற 
இல் வாழ்கையிலேயே , ஆதும் என்று - துறவு பூண்போமென்றும் , 
இனிச் சிறிது நின்று- ஒருகாலத்தில் ) இனிச் சிலகாலம் இல்வாழ்க் 
கையில் நிலைத்து , ஆதும் என்று - துறவு பூண்போமென்றும் , நினை 
த்து - எண்ணமிட்டு , இருந்து - ( துறவுக்குரிய முயற்சி ) இல்லாதவ 
சாய் , ஒன்றி - (இல்வாழ்க்கையில் ) பெயாமல் நின்று , உரையின் - 
( மேல் நினைத்தபடி ) வாயாற் சொல்லுதலால் , மகிழ்ந்து - ( துறவு 
பூண்டவராக ) மகிழ்ச்சியடைந்து , தம் உள்ளம் வேறாகி - தமது கரு 
த்துப் பயன்படாமல் , மரை இலையின்- (நீரைவிட்டு நீங்காத ) தா 


கயமை 


342 நாலடியார் மூலமும் உரையும் . (ஙகூ - ஆம் 
மசையிலே அழிவதுபோல , மாய்ந்தார்- ( துறவு பூணாமல் ) அழிந்தவர் , 
புலர் - பலராவர் . 

பொ - ரை . ஒருகாலத்தில் இதுபொழுது துறவு பூண்போ 
மென்றும் ஒருகாலத்தில் காம் நின்ற இல்வாழ்க்கையிலேயே துறவு 
பூண்போ மென்றும் ஒருகாலத்தில் இனிச் சிலகாலம் இல்வாழ்க்கை 
யில் நிலைத்துத் துறவு பூண்போமென்றும் எண்ணமிட்டுத் துறவுக் 
குரிய முயற்சி இல்லாதவராய் இல்வாழ்க்கையில் பெயராமல் நின்று 
மேல் நினைத்தபடி வாயாற் சொல்லுதலால் துறவு பூண்டவராக மதி 
ழ்ச்சி யடைந்து தமது கருத்துப் பயன்படாமல் நீரைவிட்டு நீங்காத 
தாமரையிலை அழிவது போலத் துறவு பூணாமல் அழிந்தவர் பலராவர் . 

என்றென்னும் எண்ணிடைச்சொல்லை முன்னின்ற ஆதுமென் 
னும் இரண்டனோடுங் கூட்டுக . இல்வாழ்க்கையில் துறவு பூணலா 
வது யான் எனதென்னு மிருபற்று மொழிதல் . இந்நிலையே , 
இனிச்சிறிது நின்று என்பவற்றலும் , உவமையாலும் துறவு பூணல் 
வருவிக்கப்பட்டது . ஆது மூன்றும் தனித்தன்மைப் பன்மை . இவ் 
வாறு கருதியும் சொல்லியும் பின் செய்யாமையால் இது 
யாயிற்று . 

To -day , at once , a litile hence , we shall renounce the 
world : so thinking riany stay on in their houser , quite pleas 
ed with merely talking about renunciation , and in the end 
perish disappointed , like the lotus - leaf. 

( 359 ) 
360. நீருட் பிறந்து நிறம்பசிய தாயினு 

மீரங் கிடையகத் தில்லாகு - மோரு 
நிறைப்பெருஞ் செல்வத்து நின்றக் கடைத்து 
மறைப்பெருங்க லன்னா ருடைத்து , 
இ - ள் . நீருள் பிறந்து - நீரில்பிறந்து , நிறம்பசியது ஆயினும் - 
நிறம் பசுமையுள்ள தா யிருப்பினும் , கிடை - நெட்டிச்செடி , அகத்து - 
தன்னுள் , ஈரம் இல் ஆகும் - ஈரம் இலதாயிருக்கும் , ( அதுபோல ) 
நிறைபெருஞ் செல்வத்து - நிறைவையுடைய பெருஞ் செல்வத்தில் , 
நின்றக் கடைத்தும்-இருந்தவிடத்தும் , அறைப்பெருங்கல் அன்னார் . 
பாறையாகிய பெருங்கல்போல இளகுதலில்லாத கயவரை , உடை 

இவ்வுலகம் உடையது . 
பொ - ரை . நீரில் பிறந்து நிறம் பசுமையுள்ளதா யிருப்பினும் 
நெட்டிச்செடி தன்னுள் ஈரம் இலதாயிருக்கும் ; அதுபோல நிறை 


அதிகாரம் .) 


பன்னெறி. 


343 


வையுடைய பெருஞ்செல்வத்தில் இருந்த விடத்தும் பாறையாகிய 
பெருங் கல்போலே இளகுதலில்லாத கயவரை இவ்வுலகம் உடை 


உவமையில் நிறம் பசியதென்றது ஆடையணி முதலியவற்றால் 
தம்மை அலங்கரிப்பவ ரென்பதையும் , நீருட்பிறந்து ஈரங்கிடை 
யகத் தென்றது நிறைப் பெருஞ் செல்வத்து நின்றதற்குப் பயன் 
இரப்பவர் முதலியோர்க் குபகரித்தலுக்குக் காரண மாகிய 
ளுடைமை யென்பதையும் குறிப்பித்தற்கென்க, உலகில் இத்தன் 
மையர் பலராதலால் அவரை யுடைத்து என் சார் . நிறைவாவது அமை 
யுமெனத் தங்கருத்து முற்றல் ஒரும் அசை . 

Though it is born in the water, and its line is green , there 
is no linoisture in the pitll of tlle rater - rush , The world has 
in it men whose hearts are as hard ag yolid rock though they 
are placed in very affluent circumstances, 

( 360) 


Chapter XXXVII-- Miscellaneous Topics . 


37 - ஆம் அதிகாரம் : பன்னெறி . 


அஃதாவது பலலாகிய நெறிகளைக்கூறுவது . முன்கூறப்பட்ட 
அதிகாரங்கள் வீபேற்றிற்குரிய ஆண்பாலாரையும் பின்கூறப்படும் 
அதிகாரங்களிரண்டும் பெண்பாலாரைரயும் பற்றி நின்றன ஆதலால் 
அவ் விருபாலாரையும்பற்றி நின்ற இஃது இங்கு வைக்கப்பட்டது . 
361. மழைதிளைக்கு மாடமாய் மாண்பமைந்த காப்பா 

யிழைவிளக்கு நின்றிமைப்பி னென்னாம் -விழை தக்க 
மாண்ட மனையாளை யில்லாதா னில்லகங் 
காண்டற் கரியதோர் காடு , 
இ - ள் . விழைதக்க - ( அறிவுடையோர் யாவரும் ) நன்கு மதித் 
தற்குத் தகுதியாயின, மாண்ட - நற்குணநற்செய்கையுள்ள , மனை 
யாளை - இல்லாளை , 

இல்லாதான் 

உடையனாயிராதகனது , 
லகம் - வீடு , மழை திளைக்கும் , மேகங்கள் தவழ்வதற்குரிய , மாட 
மாய் . மேல்நிலைகளையுடையதாகி , மாண்பு அமைந்த - (கள்ளர் முத 
லானோர் நுழைதலரிய ) பெருமையமைந்த , காப்பாய் - காவலாளரை 
யுடையதாய் , இழைவிளக்கு - திரிநூல் விளக்கு ,நின்று - (பகலிரவுகளில் ) 
நிலைத்து , இமைப்பின் - ( தன்னில் ) பிரகாசித்தல் , என் ஆம்- என்ன 


344 நாலடியார் மூலமும் உரையும் . [ நஎ-ஆம் 
பயனுடையதாகும் , காண்டற்கு அரியது - ( அறிவுடையோரால் ) 
காணுதலுக்குக் கூடாத தாகிய , ஓர்காடு - இடுகாடு போலும் . 

பொ - ரை , அறிவுடையோர் யாவரும் நன்குமதித்தற்குத் தகுதி 
யாயின நற்குண நற்செய்கையுள்ள இல்ல ளை உடையவனாயிராதவ 
னது வீடு , மேகங்கள் தவழ்வதற்குரிய மேல் நிலைகளையுடையதாகிக் 
கள்ளர் முதலானோர் நுழை தலரிய பெருமையமைந்த காவலாளரை 
யுடையதாய்த் திரி நூல் விளக்கு பகலிரவுகளில் நிலைத்துத் தன்னில் 
பிரகாசித்தல் என்ன பயனுடையதாகும் ? அறிவுடையோரால் கா 
ணுதலுக்குக் கூடாததாகிய இடுகாடு போலும் . 

மழை திளைக்கு மென்றது மாடத்தினுயர்வைக் குறிப்பித்ததா 
தலால் குணவதிசயவணி . மழை திளைக்கும் என்றதனால் மாடி 
ம்மேனிலையையும் , காண்டற்கரியது என்றதனால் காடு இடுகாட்டை 
யும் உணர்த்தின . உறவினர் விருந்தினர் முதலியோர் வர்து சேரப் 
பெறாமையால் அவ்வில்லிற்கு இக்காடுவமையாயிற்று . இதை விளக்கு 
நின்று விளங்கல் மங்கலக் குறிகளிலொன்று . இமைப்பி.னென்பதில் 
இமைத்தல் தன்காரணமாகிய ஒளி செய்தலின்மே என்றது . 

The mansion touches the clouds , a stately band of guards 
keep watch around , and the whole house is lit up most beauti 
fulls; what then ? The lou - e of one who has not a wife of 
dairty excelenco is a cemetery which is not fit to be visited liy 

( 561 ) 
332. வழுக்கெனைத்து மில்லாத வாள்வாய்க் கிடந்து 

மிழுக்கினைத் தாம் பெறுவ ராயி - னிழுக்கெனைத்துஞ் 
செய்குறாப் பாணி சிறிதேயச் சின்மொழியார் 
கையுறாப் பாணி பெரிது . 
இ - ள் , வழுக்கு - (கூரின்மை முதலிய ) குற்றங்கள் , எனைத்தும் 
இல்லாத - எவ்வளவு சிறிது முடையதல்லாத , வாள்வாய் - வாளின து 
வாயில் இருப்பதுபோல , கிடந்தும் - ( கற்பினொழுக்கத்தில் ) அசை 
யா திருந்தும் , இழுக்கினை - ( அவ்வொழுக்கத்தினின்று ) தவறு தலை , 
தாம்பெறுவர் ஆயின் - பின் தாம் பெறுவாரானால் , அச்சில் மொழி 
யார் - தவறுதலைப்பெற்ற மென்மையாகிய மொழிகளையுடைய பெ 
ண்டிர் , இழுக்கு - அத்தவறு தலை , எனைத்தும் - எவ்வளவு சிறிதும் , 
செய்குறா தபாணி - செய்யாமல் தம்மைக் காத்த காலம் , சிறிதே - 
( பெரிதேயாயினும் ) சிறிதே ஆம் , கை உறா தபாணி - கற்பொழுக் 


wise men .. 


அதிகாரம் .] 


பன்னெறி. 


345 


கத்தில் பொருந்தாத காலம் , பெரிது ஏ - (சிறிதேயாயினும் ) பெரி 
தே ஆம் . 

பொ - ரை . கூரின்மை முதலிய குற்றங்கள் எவ்வளவு சிறிது 
முடையதல்லாத வாளினது வாயில் இருப்பது போலக் கற்பினொழு 
க்கத்தில் அசையா திருந்தும் அவ்வொழுக்கத்தினின்று தவறு தலைப் 
பின் தாம் பெறுவாரானால் தவறு தலைப் பெற்ற மென்மையாகிய 
மொழிகளையுடைய பெண்டிர் அத் தவறுதலை எவ்வளவு சிறிதும் 
செய்யாமல் தம்மைக் காத்த காலம் பெரிதேயாயினும் சிறிதே ஆம் . 
கற்பொழுக்கத்தில் பொருந்தாத காலம் சிறிதேயாயினும் பெரிதே 
ஆம் . 

கற்பினொழுக்கத்தில் தவறா தகாலம் பெரிதேயாயினும் , சிறிது 
தவறியபின் இருமைப்பயனையுந் தாராமையால் சிறிதும் , தவறியகா 
லம் சிறிதேயாயினும் அச் சிறிது பெரிதும் ஆயின . தேற்றேகாரத் 
தைப்பெரிதென்பதனோடுங் கூட்டுக . வழுக்கு முதனிலைத் தொழிற் 
பெயர் , இழுக்கு முதனிலை திரிந்த தொழிற்பெயர். கூரின்மை முத 
லிய குற்றங்கள் , கூரின்மை , ஒரு பொருளைத் துண்டிக்குந்தோறும் 
கூர்மழுக்கல் , சோணுதல் , முறிதலென்பன . தாம் பெறுவராயி 
னென்னும் பழம்பாடத்தைத் தாம்பெறாராயினெனப் புதிதாகப் பா 
டமாரறி உரைப்பாருமுளர் . அங்ஙனமாயின் இழுக்கெனைத்துஞ் 
செய்குறாப் பாணிசிறிதேயெனக் கூறவேண் வெதில்லை யாதலாலும் , 
இழுக்கினைப் பெறாருக்குக் கையுறாப்பாணி பெரிதென்னல் ஒருவா 
ற்றாலும் இயையாமையாலும் அதுபாடமன்மை அறிக . 

Though they are so jealous of their chastity as if they were 
on the edge of a faultless sword , if they go astray, the long 
period during which the soft - voiced ones have guarded their 
clastity is ( regarded as ) a sliort one ; and the period during 
which they went astray is (regarded as ) a long one . ( 362 ) 
363. எறியென் றெதிர்நிற்பாள் கூற்றஞ் சிறுகாலை 

யட்டில் புகாதா ளரும்பிணி - பட்டதனை 
யுண்டி யுதவாதா ளில் வாழ்பே யிப் மூவர் 
கொண்டானைக் கொல்லும் படை . 
இ - ள் . ஏறி என்று - ( கணவன் சற்றடித்தபோது என்னை ) 
வாளால் வீசென்று சொல்லி , எதிர் நிற்பாள் - எதிரில் சலியாமல் 
நிற்குமியல்பினள் , கூற்றம் - ( கொண்டவனுக்கு இற தியைத்தரும் ) 


346 நாலடியார் மூலமும் உரையும் . [ நஎ - ஆம் 
யமனாம் , சிறுகாலை - விடியற்காலத்தில் , அட்டில் - மடைப்பள்ளியில் , 
புகாதாள்- (சமையற்றொழில் செய்ய ) புகாதவள் , அரும்பிணி - ( கண 
வனுக்கு ) மருந்தால் தணியாத நோயாம் , அட்ட தனை - சமைத்த 
பொருளை , உண்டி - ( கணவனுக்கு ) உணவாக , உ.தவாதாள் - இடாம 
லுண்பவள் , இல்வாழ்பேய் - வீட்டில் வசிக்கின்றபேயாம் , இம்மூவர்- 

த்தன்மையராகிய மூன்று பெண்டிர்களும் , கொண்டானை - ( தம்மை ) 
கொண்ட கணவனை , கொல்லும் படை - உயிர் வருத்துதற்குரிய 
ஆயுதமாவர் . 


பொ - ரை . கணவன் சற்றடித்தபோது என்னை வாளால் வீசெ 
ன்று சொல்லி எதிரில் சலியாமல் நிற்கு மியல்பினள் கொண்ட வனு 
க்கு இது தியை தரும் யமனாம் ; விடியற்காலத்தில் மடைப்பள்ளியில் 
சமையற்றொழில் செய்யப் புகாதவள் கணவனுக்கு மருந்தால் தணி 
யாத நோயாப் ; சமைத்தபொருளைக் கணவனுக்கு உணவா : இடாம 
லுண் பவள் வீட்டில் வசிக்கின்றபேயாம் ; இத்தன்மையாகிய மூன்று 
பெண்டிர்களும் தம்மைக்கொண்ட கணவனை உயிர் வருத்தற்குரிய 
ஆயுதமாவர் . 


பேயென் றமையால் உதவாதாளென்பதற்கு உதவாமலுண்பவ 
ளென்ப துரைக்கப்பட்டது . கணவன் அரசனாற் கொலையுண்ண 
வேண்டுமென்னுங் கருத்தால் எறியென்று நிற்பவளைக் கூற்றம் என் 
றும் , காலமறிந்துணவு தராமைபற்றி நோய் நேருமாதலால் அட்டில் 
புகாதாளை அரும்பிணி என்றும் , கணவன் பசியை நோக்காமையால் 
உண்டியுதவாதாளைப் பேய் என்றும் , மா முதலியவற்றில் வாழும்பே 
யோடு இப்பேயிடை வேற்றுமை தோன்ற இல்வாழ் என அடை 
கொடுத்தும் , இம்மூவரால் கொண்டவருயிர் துன்புற்று வருந் தலால் 
அவரைக் கொல்லும் படை என்றுங் கூறினர் . சிறு காலை என்றது 
கனவன் உணவு கொள்ளுங் காலத்துக்கு முன் சமைக்குந்தொழில் 
முற்றுங்காலத்தின் முற்பங்கை . மூவரென்பதனீற்றில் முற்றும்மை 
தோகுத்தலாயிற்று . கொண்டான் பன்மையினொருமை வந்த பால் 
வழுவமைதி . கொல்லல் வருத்தல் . அட்டில் ஒரு சொற்றன்மைத்து . 
இஃது உருவகவணி . 


The wife that faces her husband saying Strike is D.e: th ; 
she who enter s not the kitchen betimes is incurable disease ; she 
who serFes not to ber husband the cooked food is domestic 
deva : these three are swords to slay their hasbands ! ( 363 ) 


அதிகாரம் . ) 


பன்னெறி . 


347 


364. கடியெனக் கேட்டுங் கடியான் வெடிபட 

வார்ப்பது கேட்டு மதுதெளியான் - பேர்த்துமோ 
ரிற்கொண் டினி திரூஉ மேமுறுத லென்பவே 
கற்கொண் டெறியுந் தவறு . 
இ - ள் . கடியென - ( புலவர் மணத்தை ) கடியென்று சொல்ல , 
கேட்டும் - ( அறிவிலான் ) கேட்டிருந்தும் , கடியான் - ( மணத்தை ) 
கடியாதவனாய் , வெடிபட - அச்சமுண்டாம்படி , ஆர்ப்பது - ( சாப் 
பறை தொண்டொண்டொடென ) ஒலிப்பதை , கேட்டும் கேட்டிருக் 
தும் , அது தெளியான் . அவ் வொலிப் பொருளைத் தெளியாதவனாய் , 
பேர்த்தும் - அவ்விரண்டையுங் கேட்டபின்னும் , ஓர் இல்கொண்டு . 
ஒருமனையாளைப் பெற்று ; இனிது இரூஉம் - கவலையிலனாக் இருக் 
கும் , ஏமுறுதல் - மயக்கத்தை அடைதல் , கல் கொண்டு - தான் ஒரு 
கல்லைப்பெற்று , எறியும் - ! தன்மேல் தானே ) எறிந்து கொள்ளும் , 
தவறு - குற்றம் , என்ப - என்று சொல்வர் அறிவுடையோர் . 

பொ - ர . புலவர் மணத்தைக் கடியென்று சொல்ல அறிவி 
லான் கேட்டிருந்தும் மணத்தைக் கடியாதவனாய் அச்சமுண்டாம்படி 
சாப்பறை தொண்டொண் டொடென ஒலிப்பதைக் கேட்டிருந்தும் 
அவ்வொலிப்பொருளைத் தெளியாதவனாய் அவ்விரண்டையுங் சேட்ட 
பின்னும் ஒருமனையாளைப் பெற்றுக் கவலையிலனாக இருக்கும் மயக்கத் 
தை அடைதல் தான் ஒரு கல்லைப் பெற்றுத் . தன்மேல்தானே எறி 
ந்துகொள்ளும் குற்றம் என்று சொல்வர் அறிவுடையோர் . 

வெடிபட என்ற தினால் ஆர்ப்பதென்பதற்குச் சாப்பறை என்பது 
வினை முதலாக வருவிக்கப்பட்டது . ஒலிக்கு மொலி தொண் டொண் 
டொடென்பது யாக்கை நிலையாமையில் - 3 - ஆம் செய்யுளால் 
பெறப்பட்டது. ஏமுறுதல் கற்கொண் டெறியுந்தவறு போலத் தப் 
பாமல் தனக்கு நாசத்தைத் தருமென்பது . 

He hears (that marriage is named ) Sham, he shuns it not ; 
he hears the fearſal sound of the funeral drum , it does not 
make him wiser ; again to take a wife and fondly hope to live 
a happy lifr , the wise say , is , as it were , stoning himself . ( 364) 
365. தலையே தவமுயன்று வாழ்த லொருவர்க் 

கிடையே யினியார்கட் டங்கல் --- கடையே 
புணராதென் றெண்ணிப் பொருணசையாற் றம்மை 
யுணரார்பின் சென்று நிலை . 


- 


848 நாலடியார் மூலமும் உரையும் ( ஙஎ - ஆம் 

இ - ள் . ஒருவர்க்கு - ஒருவருக்கு , தவம் - தவவொழுக்கத்தில் , 
முயன்று - முயற்சி செய்யா நின்று , வாழ்தல் - உயிர் வாழ்தல் , தலை 
யே - முதன்மையாகிய செய்கையே , இனியார்கண் - சவஞானங் 
களால் பெரியராயினாரிடத்து , தங்கல் - கூடிவாழ்தல் , இடையே - 
இடையாகிய செய்கையே , புணராது என்று எண்ணி - ( பொருள் 
நம்மிடத்து ) சார்தலிலதென்று கருதி , பொருள் நசையால் - பொரு 
ளின் விருப்பத்தால் , தம்மை - தமது குடிப்பிறப்பு முதலியவற்றை , 
உணரார்பின் - அறிந்து கொள்ளாத கீழோர்க்குப் பின்னே , சென்று 
நிலை - போய்நின்று வாழ்தல் , கடையே கடையாகிய செய்கையே . 

பொ - ரை . ஒருவருச்குத் தவவொழுக்கத்தில் முயற்சி செய்யா 
நின்று உயிர்வாழ்தல் முதன்மையாகிய செய்கையே . தவ . ஞானங்க 
ளால் பெரிய ராயினாரிடத்துக் கூடிவாழ்தல் இடையாகியசெய்கை 
யே . பொருள் நம்மிடத்துச் சார்தலிலதென்று கருதிப் பொருளின் 
விருப்பத்தால் தமது குடிப்பிறப்பு முதலியவற்றை அறிந்து கொள் 
ளாத கீழோர்க்குப் பின்னே போய் நின்று வாழ்தல் கடையாகிய 
செய்கையே . 

தம்மையடுத்துக் கேட்டார்க்குப் பிறவிக் கடலி லழுந்தாமல் 
வீடென்னும் கரையேறுதற்குரிய உறுதிமொழிகளை இனிதுரைத் 
தல் பற்றி அவரை இனியார் என்றார் . ஏ மூன்றும் பிரிநிலை . முய 
ன்று முயலாநின்றென்பதன் திரிபு . தலைமுதலிய மூன்றும் பண் 
பாகு பெயர் . தன்னாலாம் பயனாகிய தவமுயன்று வாழ்தலில்லாமை 
யால் இனியார்கட் டங்கல் இடையாயிற்று ; இனியார்கண் என்பத 
ற்கு இனிய குணமுஞ் செய்கையுமுடைய மனைவியாரிடத்து எனவு 
ரைத்தலுமாம் ; அஃதாவது இல்லறம் . தம் பொருளாகுபெயர் . 

The best thing for one is to live a deront life ; the middle 
course is to live in the midst of the wise ; the worst is to 
imagine that one is not sulliciently wealthy and , impelled by 
desire of wealth , to follow the meall ones who would not mu 
derstand hini . 

( 305 ) 
366. கல்லாக் கழிப்பர் தலையாயார் நல்லவை 

துவ்வாக் கழிப்பட ரிடைகள்- கடைக 
ளினிதுண்ணே மாரப் பெறேம்யா மென்னு 
முனிவினாற் கண்பா டிலர் . 
இ- ள் . தலையாயார் - தலையாயினார் , கல்லா - ( அறிவு நூல்களை ) 
கற்றறியா என்று , கழிப்பர் ( தம் வாழ்நாள ) போக்குவார் , இடை 


அதிகாரம் .] 


பன்னெறி . 


349 


கள் 


--- 


இடையாயினார் . நல்லவை - ( தீயவழியில் வராத ) இன்பங்களை , 
துவ்வா - அநுபவியா நின்று , கழிப்பர் - வாழ்நாள் கழிப்பர் , கடை 

கடையாயினார் , யாம் நாம் , இனிது இன்பத்தை , உண் 
ணேம் - அநுபவித்திலேம் , ஆர - குறைவற , பெறேம் என்னும் - 
பொருள் ) பெற்றிலே மென்று கருதும் , முனிவினால் வெறுப்பினால் , 
கண்பாடிலர் - ( இரவிலும் ) உறங்காது கவல்வார் . 

பொ - ரை , தலையாயினார் அறிவு நூல்களைக் கற்றறியா நின்று 
தம் வாழ்நாள் போக்குவார் . இடையாயினார் தீயவழியில் வராத இன் 
பங்களை அநுபவியா நின்று வாழ்நாள் கழிப்பர் . கடையாயினார் நாம் 
இன்பத்தை அநுபவித் திலேம் குறைவறப் பொருள் பெற்றிலே 
மென்று கருதும் வெறுப்பினால் இரவிலும் உறங்காது கவல்வார் . 

யாம் தனித் தன்மைப் பன்மை . உண்ணாமையின் சிறுமைதோ 
ன்ற ஒருமையாக இனிது என்றும் , இனி துண்ணாமைக்குக் கார 
ணம் ஆரப்பெருமை பா.தலின் அதனை ஈற்றில் வைத்துங் கூறினர் . 
ஆர்தலாவது தாம் தம்மில் முன் குறித்துக்கொண்ட வளவு பொருள் 
நிரம்பல் . கண்பாடில் சென்பதனால் எப்போதும் முனி வுடையா 
ராவரென்பது பெற்றாம் . 

The best of men spend their time in learning : the middle 
sort spend their time in the enjoyment of invocent pleasures, 
the worst , disgusted with their life , saying we do not enjoy 
pleasures , We have not cnougli ( mealth ) lie sleepless . ( 366 ) 
367. செந்நெல்லா லாய செழுமுளை மற்றுமச் 

செந்தெல்லே யாகி விளை தலா -லந்நெல் 
வயனிறையக் காய்க்கும் வளவய லூர 
மானறிவு தந்தை யறிவு . 
இ.ன். செந்நெல்லால் ஆய - செந்நெல் விதையினால் முளைத்த , 
செழுமுனை - நல்ல முளைகள் , மற்றும் - வி ? ள யுங்காலத்தும் , அச்செ 
செல்லே ஆகி - அச்செ .5 நெல்லின் விதைகளே ஆக , வீளை தலால் - 
விளைவதினால், அந்நெல் - அச் செந்நெற்பயிர் , வயல் நிறையக் காய்க் 
கும் - வயல் நிரம்பும்படி கதிர்விடுகின்ற , வளவயல் ஊர - வளப்ப 
மாகிய வயல்களால் சூழப்பட்ட மருத நிலத்துத்தலைவனே , தந்தை 
அறிவு ஏ - பிதாவினறிவே , மகனறிவு - மகனிடத்துண்டாம் அறிவு. 

பொ - ரை . செந்நெல் விதையினால் முளைத்த நல்ல முளைகள் 
விளையும் காலத்தும் அச்செந்நெல்லின் விதைகளே ஆக விளைவதி 

30 


350 நாலடியார் மூலமும் உரையும் . [ ஙஎ - ஆம் 
னால் அச்செந்நெற்பயிர் வயல் நிரம்பும்படி கதிர்விடுகின்ற வளப்ப 
மாகிய வயல்களால் சூழப்பட்ட மருத நிலத்துத் தலைவனே , பிதாவி 
னறிவே மகனிடத்துண்டாம் அறிவு . 

முளை தொழிலாகு பெயர் . ஏ தேற்றம் . தந்தையினுடைய இய 
ற்கை யறிவின் மகனறிவு வேற்றுமைப்படுத லிலதென்பது . 

As the red paddy s swelling germ grows up and yields 
that same red paddy, O Lord of the land full of red paddy 
fields , the intelligence of the son is but the intelligence of the 
father . 

( 367 ) 
368. உடைப்பெருஞ் செல்வருஞ் சான்றோருங் கெட்டுப் 

புடைப்பெண்டிர் மக்களுங் கீழும் பெருகிக் 
கடைக்கா றலைக்கண்ண தாகிக் குடைக்கால்போற் 
கீழ்மேலாய் நிற்கு முலகு . 
இ - ள் . உடைய பெருஞ் செல்வரும் - தொன்றுதொட்டு உடை 
யதாகிய பெருஞ் செல்வத்தினரும் , சான்றோரும் - ( கல்வியறிவு 
கேள்விகளால் ) நிறைந்த மேலோரும் , கெட்டு - வறியராதலாலும் , 
புடைப்பெண்டிர் மக்களும் -வேசையருடைய புத்திரர்களும் , கீழும் . 
கீழ்மக்களும் , பெருகி - செல்வத்தின ராதலாலும் , 

குடைக்கால் 
போல - குடையின் தண்டுபோல , கடைக்கால் - கீழிடத் திருத்தற் 
குரிய பொருள் , தலைக்கண் னது ஆகி - மேலிடத் திருத்தற்குரிய 
பொருளாகும்படி , கீழ்மேலாய் நிற்கும் - கீழ்மையுள்ளது மேன்மை 
யுள்ள தாய் மாறும் இயல்பினது , உலகு - இவ்வுலகு . 

பொ - ரை . தொன்று தொட்டு உடையதாகிய பெருஞ் செல் 
வத்தினரும் கல்வியறிவு கேள்விகளால் நிறைந்த மேலோரும் வறிய 
ராதலாலும் வேசையருடைய புத்திரர்களும் கீழ்மக்களும் செல்வத் 
தினராதலாலும் குடையின் தண்டுபோலக் கீழிடத் திருத்தற்குரிய 
பொருள் மேலிடத் திருத்தற்குரிய பொருளாகும்படி கீழ்மையுன் 
எது மேன்மையுள்ள தாய் மாறும் இயல்பினது இவ்வுலகு . 

எனவே உலகியற்கை நோக்கிய தமக்குப் பிறந்த அநுதாபத் 
தால் அதனை எடுத்துக்கூறினா சென்பதாயிற்று . பெருஞ் செல்வத் 
துக்கு உடைய என்னும் அடைதந்தமையால் தொன்றுதொட்டு 
வந்ததென்பது பெற்றாம் . புடைப்பெண்டிர் பொருள் கொடுப்பார் 
பக்கல் சாரும் பெண்கள் . கெட்டு , பெருகி இரண்டும் காரணப்பொ 
நளன ஆய், நிற்குமென்னும் வினைகொண்டன . கடைக்கால் - இடம் ; 
அஃது இடவாகுபெயராய் அவ்விடத்துப் பொருளுக்காயிற்று . 


அதிகாரம் . ) 


பன்னெறி . 


351 


Men of immense wealth and the noble ones have grown poor 
while the sons of barlots and the base men bave grown in 
wealth ; the world has indeed been turned topsy - turvy with 
the things that ought to be below occupying the place above , 
like the umbrella s handle . 

( 368 ) 
369. இனியார்த நெஞ்சத்து நோயுரைப்ப வந்நோய் 

தணியாத வுள்ள முடையார் - மணிவரன்றி 
வீழு மருவி விறன் மலை நன்னாட 
வாழ்வின் வரை பாய்த னன்று . 
இ - ள் . மணிவரன்றி - இரத்தினங்களை வாரிக்கொண்டு , வீழும் 
அருவி - வீழுமியல்புள்ள அருவி விழுகின்ற , விறல்மலை நல்நாட - 
வெற்றியமைந்த நல்லகுறிஞ்சி நிலத்தலைவனே , இனியார்- ( அகத்தும் 
புறத்தும் ) நல்லாயினார் , தம் நெஞ்சத்து - ( ஏதேனும் ஒரு பொருட் 
குறையைப்பற்றி ) தம் மனத்துத் தோன்றிய, நோய் உரைப்ப - துன் 
பத்தைச்சொல்ல , அந்நோய் - அத்துன்பத்தை , தணியாத - நீக்குத 
லில்லாத , உள்ளமுடையார் -வலிய மனமுடைய செல்வர் , வாழ்வின் 
உயிர்வாழ்தலினும் , வரைபாய்தல் - மலைமீதினின்றும் விழுந்திறத் 
தல் , நன்று நன்மையைத்தருவது . 

பொ - ரை . இரத்தினங்களை வாரிக்கொண்டு வீழு மியல்புள்ள 
அருவி விழுகின்ற வெற்றியமைந்த நல்ல குறிஞ்சி நிலத்தலைவனே ! 
அகத்தும் புறத்தும் நல்லராயினார் ஏதேனும் ஒரு பொருட்குறையை 
ப்பற்றித் தம் மனத்துத் தோன்றிய துன்பத்தைச் சொல்ல அத்துன் 
பத்தை நீக்குதலில்லாத வலியமனமுடைய செல்வர் உயிர் வாழ்தலி 
னும் மலைமீதினின்றும் விழுந் திறத்தல் நன்மையைத் தருவது . 

அந்நோயைத் தணிக்கவல்லவர் செல்வரே ஆதலாலும் , தணி 
யாத என்ற குறிப்பாலும் உள்ள முடையாரென்றது செல்வரை 
என்க . தணியாமல் வாழ்தலின் பழிபாவங்கள் பெருகலால் வரை 
பாய்தல் நன்றாயிற்று , 


- 


O Lord of the goodly land of mighty hills , whence torrents 
flow down sweeping along pearls ! To jump down a precipice 
were better than to live , for men whose mind would not allow 
them to assuage the pain of the dear onos who tell them of 
their licart s pain . 

( 369) 


352 

நாலடியார் மூலமும் உரையும் . ( நஎ - ஆம் 
370. புதுப்புனலும் பூங்குழையார் நட்பு மிரண்டும் 

விதுப்பற நாடின் வேறல்ல - புதுப்புனலு 
மாரி யறவே யறுமே யவரன்பும் 
வாரி யறவே யறும் . 
இ - ள் . புதுப்புனலும் - புது நீர்ப்பெருக்கும் , பூங்குழையார் நட் 
பும் பொலிவாகிய காதணியை யணிந்த வேசியரது அன்பும் , இரண் 
டும் - ஆகிய இரண்டும் , விதுப்பு அற - (ஒன்றினிடத்து ம் ) விருப்ப 
மில்லாமல் , நாடின் - ஆராய்ந்தால் , வேறு அல்ல - ( ஒன்றினொன்று ) 
வேறுபடுவன அல்ல , புதுப்புனலும் - புதுநீர்ப் பெருக்கும் , மாரி 
அறவே அறும் -மழை நீங்கவே நீங்கும் , அவர் அன்பும் - அவ் வேசியர் 
(பிறர்பால்வைத்த ) அன்பும் , வாரி அறவே அறும் - ( பொருளின் ) 
வருவாய் நீங்கவே நீங்கும் . 

பொ - ரை . புது நீர்ப்பெருக்கும் , பொலிவாகிய காதணியை 
யணீந்த வேசியரது அன்பும் ஆகிய இரண்டும் ஒன்றினிடத்தும் 
விருப்பமில்லாமல் ஆராய்ந்தால் ஒன்றினொன்று வேறுபடுவன அல்ல . 
புதுநீர்ப்பெருக்கும் மழை நீங்கவே நீங்கும் ; அவ் வேசியர் பிறர்பால் 
வைத்த அன்பும் பொருளின் வருவாய் நீங்கவே நீங்கும் . 

இரண்டு பொருளில் ஒன்றினிடத்தில் விருப்பம் வைத்தால் 
அதன் குற்றந்தோன் தாதலால் விதுப்பற என்றும் , அவாவச்செய் 
வதில் ஆடல் , பாடல் இரண்டினும் அழகே சிறந்த தாதலால் பூங்கு 
ழையார் என்றுங் கூறினர் . அறவே என்னும் இரண்டு ஏவும் தேற்ற 
மாகலின் அற்றபின் பெருக்கும் , அன்பும் சிறிதும்தோன்றா என்ப 
தாயிற்று . இச் செய்யுளை இங்குவைத்தது இனிவரும் அதிகாரம் 
இன்னதெனத் தோற்றுவாய் செய்தற்குப்போலும் . 

Impartially examined , the freshes and the love of those 
adorned with beautiful car - rings differ not ; that fails when 
rains fail , and the love of these fails too when incone fails . ( ) 

Chapter XXXVIII - Harlots . 


38 - ஆம் அதிகாரம் : பொதுமகளிர் . 


தமது நலத்தைப் பொருள் கொடுப்பவர் யாவர்க்கும் விற்பதல் 
லது அதற்காவார் ஆ.காதாரிவரென்னும் பாகுபாடில்லாத மகளிரது 
இயல்பைக் குறித்துக் கூறியதென்க. அவர் ஒருவர்க்கே வாழ்க் 


அதிகாரம் . ] பொதுமகளி... 

353 
கைப்படாது பொருள் சொதிப்பார் யாவர்க்கும் வாழ்க்கைப்படுதலாம் 
பொதுமகளி ரெனப்பட்டனர் ; அவரன்பும் வாரியறவேயறும் என 
மேற்றோற்றுவாய் கூறினமையான் . அதிகாரமுறைமையு மிதனானே 
விளங்கும் . 
371. விளக்கொளியும் வேசையர் நட்பு மிரண்டுத் 

துளக்கற நாடின்வே றல்ல- விளக்கொளியு 
நெய்யற்ற கண்ணே யறுமே யவரன்புங் 
கையற்ற கண்ணே யறும் . 
இள் . விளக்கொளியும் விளக்கினொளியும் , வேசையர் நட்பும் - 
பொதுமகளிரன்பும் , இரண்டும் - இவ்விரண்டும் , துளக்கற நாடின் 
குற்ற நீங்கவாராயுங்கால் , வேறல்ல - வேறா கமாட்டா , விளக்கொளி 
யும் - விளக்கினொளியும் , நெய் அற்றகண்ணே -கெய்வற்றிய அப்போ 
ழ்தே , அறும் - ஒழியும் , அவரன்பும் - பொதுமகளிர் நட்பும் , கைய 
ற்ற கண்ணே - பொருள் நீங்கிய அப்போழ்தே , அறும் - ஒழியும் . 

போ - ரை . விளக்கிவெளியும் , பொதுமகளிரன்பும் ஆகிய இவ் 
விரண்டும் குற்ற நீங்க வாராயுங்கால் வேறாக மாட்டா . விளக்கினொளி 
யும் நெய்வற்றிய வப்போதே ஒழியும் . பொதுமகளிர் நட்பும் பொ 
ருள் நீங்கிய வப்டோழ்தே ஒழியும் . 

விளக்கு - முதனிலை திரிந்த தொழிலாகு பெயர் . வேசையர் 
வடமொழிச்சிதைவு . துளக்கறுதல் ஐயந்திரிபின்மையாதலை . ஐயம் 
என்றது ஒன்றன் பாலுந் துணிவுதோன்றாமை , திரிபு என்றது ஒன் 
றனை அதுவோ இதுவோவெனக் கருதல் . வேறல்ல என்றார் , அவை 
வெவ்வேறு தன்மையுடைய வல்லவென்பது கருதி ; அவ்வொரு 
தன்மை காரண முள்வழி காரிய மிருப்பதாந் தன்மை யென்பது . 
கை யென்பது கைப்பொருளை ; அஃது ஆகு பெயர் . அறுமென இயற் 
கையை யுணர்த்தக் கையென்பது நின்றது . 

The lamp s light and the harlot s love : these tivo , closely 
examined , differ not ; the lamp s liglit fails when the oil is 
consumed ; and the love of the harlot is gone when the wealth 
is spent . 

( 371 , 
372. அங்கோட் டகலல்கு லாயிழையா ணம்மொடு ( டின் 

செங்கோடு பாய்துமே யென்றாண்மன் - செங்கோட் 
மேற்காண மின்மையான் மேவா தொழிந்தாளே 
காற்கானோய் காட்டிக் கலுழ்ந்தது . 


- 


354 காலடியார் மூலமும் உரையு .. ( ஙஅ - ஆம் 

இ - ள் . அங்சோடு அகலல்குல் ஆயிழையாள் - அழகிய பக்க 
முடைய அகன்ற அல்குலையும் ஆய்ந்த வாபரணங்களையு முடைய 
பொதுமகள், நம்மொடு - நம்முடன் , செங்கோடு பாய்துமே மன் 
என்றாள்- செம்மையாகிய மலைச்சிகரத்தினின்றும் உடனேறி வீழ்வே 
மென்று உறுதிமொழி கூறினாள் , காண மின்மையால் - கையிற்பண 
மின்மையான் , செங்கோட்டின் மேல் - செம்மையாகிய மலைச்சிசரத் 
தில் , மேவாது - நம்மோடு சேராமல் , கால் கால் நோய் காலின்கண் 
வாதகோயினை , காட்டிக்கலுழ்ந்து - காட்டிக்கலங்கிப் புலம்பி , ஒழிந் 
தாள் - நீங்கிநின்றாள் . 

பொ - ரை . அழகிய பக்கமுடைய அகன்ற அல்குலையும் ஆய்ந்த 
வாபரணங்களையுமுடைய பொதுமகள் நம்முடன் செம்மையாகிய 
மலைச்சிகரத்தினின்றும் உடனேறி வீழ்வேமென் , றுறு திமொழி 
கூறினாள் . கையிற் பணமின்மையால் செம்மையாகிய மலைச்சிகரத் 
தில் நம்மோடு சேராமல் காலின்கண் வாதநோயினைக்காட்டிக் கலங் 
கிப் புலம்பி நீங்கிநீன் ரூள் . 

பாய்தும்- தும்மீற்றுத் தன்மைப் பன்மை , அதுவே எதிர்காலங் 
காட்டிநின்றது . காணம் - பொருள் ; இதனைக் கையிலொன்று 
காணமில்லை ” எனப் பிறருக் கூறுதல் காண்க . கால் - ஆகுபெயர் . 
பொருள் கொடுத்து வந்தவழி மலைச்சிகரத்தினின்றும் வீழினு முடன் 
வீழ்வேமென் றுறு திமொழி கூறி வந்த அவளே பொருணீங்கிய 
வழிக் காலிற் கானோயெனக் கூறிப் புலம்பி யொழிதலின் அவர் நட் 
புக்காண 

பாணத்தினன்றி வேறன்றென்ப துணர்த்தி நின்றது . கலுழ்தல் 
என்பது பொய் யழுகையை . 

The harlot of bewitehing b - auty adorned with choice jewels 
said forsooth she would leap down a steep precipice with ne , 
but since I had vo money , on the brow of the precipice , slie 
wept pointing to her rheumatio legs, and parted leaving mo 
alone ,, 

( 372 ) 
373. அங்கண் விசும்பி னமரர் தொழப்படுஞ் 

செங்கண்மா லாயினு மாகமற் - றங்கைக் 
கொடுப்பதொன் றில்லாரைக் கொய்தளி ரன்னார் 
விடுப்பர்தங் கையாற் றொழுது . 
இ - ள் . அங்கண் விசும்பின் - அழகிய இடமகன்ற விண்ணுல 
கத்துள்ள , அமார் தொழப்படும் - தேவரால் வணங்கப்படும் , செங் 
கண்மால் ஆயினுமாக - தாமரைக் கண்ணனாகிய கரியமாலாயினுமா 


355 


அதிகாரம் . ] 

பொதுமகளிர் . 
குக , தங்கை கொடுப்பது ஒன்று இல்லாரை - தங்கையாற் கொடுக் 
கப்படும் பொருளொன்றில்லாதாரை , கொய்தளிர் அன்னார் - சொய் 
தற்குரிய தளிர்போன்ற மேனியையுடைய பொதுமகளிர் , தம் கை 
யால்- தமது கையால் , தொழுது - கும்பிட்டு , விடுப்பர் - விடுப்பார்கள் . 

பொ - ரை . அழகிய இடமகன்ற விண்ணுலகத்துள்ள தேவரால் 
வணங்கப்படும் தாமரைக்கண்ணனாகிய கரியமாலாயினு மாகுக ; தங் 
கையாற் கொடுக்கப்படும் பொருளொன்றில்லாதாரைக் கொய்தற்கு 
ரிய தளிர்போன்ற மேனியையுடைய பொது மகளிர் தமது கையாற் 
கும்பிட்டு விடுப்பார்கள் . 

பொதுமகளிர் பொருளொன்றனையே கருதி நட்பாந்தன்மை 
பெய்துவதல்லது பொருள் கொடாதான் செங்கண்மாலே யாயினு 
மவனை விழையாரென வுணர்த்தினார் . கொய்தளிர் - வினைத்தொகை . 
ஆக வியங்கோள் விணை முற்று . செங்கண் என்றது புருட விலக்கணத் 
தினை யுணர்த்தி நின்றது . ஒன்று - ஆகு பெயர் . இல்லார் குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . அமரரென்பது சாகாதாரென்பது ; 
லக்கணை . ஆயினு மென்ப துயர்வு சிறப்பும்மை . 

Be it the fiery - eyed Vishnu himself whom the gods in the 
heaven worship , if he lies in his hand naught to give , the 
harlots tender as the buds men call , will straight dismiss him , 
bowing with folded hands. 

( 373 ) 
374. ஆணமி னெஞ்சத் தணிநீலக் கண்ணார்க்குக் 

காணமி லாதார் கடுவனையர்-- காணவே 
செக்கூர்ந்து கொண்டாருஞ் செய்த பொருளுடையா 
ரக்கார மன்னா ரவர்க்கு . 
இ - . ஆணமில் நெஞ்சத்து - அன்பு நீங்கிய மனத்தினை யு 
டைய , அணிநீலக்கண்ணார்க்கு - அழகிய நீலமலர்போன்ற கண்ணை 
யுடைய பொதுமகளிர்க்கு , காணமில்லாதார் - பொருளில்லாதார் ,, 
கடுவனையர் - விடம்போற் கொடியராவார் , காண - ஆராயுமிடத்து , 
செக்கூர்ந்தாராயினும் - செக்கூர்ந்து பொருளீட்டினாராயினும் , செய்த 
பொருள் உடையார் - ஈட்டிய பொருளையுடையார் , அவர்க்கு அக்கார 
மன்னார் - அவர்க்குச் சருக்கரையைப் போன் றினியராவர் . 

பொ - ரை . அன்பு நீங்கிய மனத் தினையுடைய அழகிய நீலமலர் 
போன்ற கண்ணையுடைய பொதுமகளிர்க்குப் பொருளில்லாதார் 
விடம்போற் கொடியராவர் . ஆராயுமிடத்துச் செக்கூர்ந்து பொரு 


356 

நாலடியார் மூலமும் உரையும் . [ ங.அ - ஆம் 
ளீட்டினாராயினும் ஈட்டிய பொருளையுடையார் அவர்க்குச் சருக்கரை 
யைப் போன்றினி யராவர் . 

செய்த பொருளென்றது ஈட்டிய பொருளை . பொது மகளிர் 
கைப்பொருளே யல்லது குலால முதலிய வேண்டாரென்பார் செக் 
கூர்ந்தாராயினும் என்றார் . செக்கூர்ந்தார் பொருளுத விய வழி யக் 
காரமென்றும் , பொருளில்லா வழிக்கடு என்று முவமை முகத்தாற் 
கூறினார் . அக்கரரம் - சருக்கரை ; இதனை " அக்கார வடிசில் " என் 
னும் வழக்க னு முணர்க . உம்மை இழிவுசிறப்பு . காரண மென்பத 
ற்கு மேற்கூறினாம் . காண காரண சாரிய மில்லாது வந்த செயவெ 
னெச்சம் . நீல மாகு பெயர் . ஆணம் - அன்பு . 

To those of loreless hearts whose eyes are like blue water . 
lilies , those who liave no wealth are as poison. But those who 
have wealth , though they have earned it by turning the oil 
press , ale - as sugar to them . 

( 374 ) 
375. பாம்பிற் கொருதலை காட்டி யொருதலை 

தேம்படு தெண்கயத்து மீன்காட்டு மாங்கு 
மலங்கன்ன செய்கை மகளிர்தோள் சேர்வார் 
விலங்கன்ன வெள்ள றிவி னார் . 
இ - ள் . பாம்பிற்கு ஒரு தலை காட்டி- பாம்பினுக்கு ஒரு புறங் 
காட்டி , ஒருதலை - ஒருபுறம் , சேன்பதி தெண்கயத்து மீன்காட்டும் - 
இனிமையாகிய தெண்ணீர்க்கயத்து மீனுக்குக் காட்டும் , மலங் 
கன்ன -விலாங்கு மீனொத்த , செய்கைமகளிர் தோள் சேர்வார் - செய் 
கையையுடைய பொது மகளிர் தோளைத் தோய்பவர் , விலங்கன்ன 
வெள்ளறிவினர் - விலங்கினை யொத்த அறிவிலா தார் . 

பொரை . பாம்பினுக்கு ஒரு புறங்காட்டி ஒருபுறம் இனிமை 
யாகிய தெண்ணீர்க்கயத்து மீனுக்குக் காட்டும் விலாங்கு மீனொத்த 
செய்கையையுடைய பொதுமகளிர் தோளைத் தோய்பவர் விலங் 
கினை யொத்த அறிவிலாதார் . 

வெள்ளறிவு என்புழி வெண்மை யுள்ளீடின்மை யுணர்த்தி நின் 
றது . தன்னைப் பற்றவரும் பாம்பிற்குத் தலையையும் தனக்குணவாகி 
வரு மீனுக்கு வாலையுங் காட்டித் தானொன்றானும் பற்றப்படாத 
நிலையைக் காட்டலால் ஆசையொன்றானே மயக்கும் பொதுமகளிர்க் 
கதனை யுவமை கூறினார் . மீன் காட்டும் என் புழி நான்காம் வேற்று 
மை யுருபு தொகுத்தல் பெற்றது ; ஐந்தவித்தானாற்ற லென்புழிப் 
போல . ஆங்கு - அசை . வெள்ளறிவு மங்கல வழக்கு . 


அதிகாரம் . ] 


பொதுமகளிர் . 


357 


Those who seek the embraces of women who are like the 
eel , which shows one head to the snake and another head to the 
fish ill the sweot clear pond , are senseless as beasts . ( 275 ) 
376. பொத்தநூற் கல்லும் புணர்பிரியா வன்றிலும்போ 

னித்தலு நம்மைப் பிரியல மென்றுரைத்த ( ஞ்சே 
பொற்றொடியும் போர்த்தகர்க்கோ டாயினா ணன்னெ 
நிற்றியோ போதியோ நீ . 
இ - ள் . பொத்த நூற் கல்லும் - நூலொடு தொளைத்த மணியும் , 
புணர்பிரியா வன்றிலும் போல் - கூடியிருப்பது நீங்காத அன்றிற் 
பறவையும் போன்று , நித்தலும் நம்மை பிரியலம் - என்றும் நம்மைப் 
பிரிதல் செய்யேம் , என்றுரைத்த - என்று கூறிய , பொற்றொடியும் 
பொன்னாற் செய்யப்பட்ட வளையலையுடைய பொதுமகளும் , போர்த் 
தகர்க்கோடு ஆயினாள் - போர்த்தொழில் செய்யும் யாட்டின் கொம்பு 
போன்ற குணமுடையளாயினாள் , நல் நெஞ்சே - நல்ல மனமே , நீ 
நிற்றியோ போ தியோ - நீ யவள் பால் நிற்கின்றனையோ என்பால் வரு 
கின்றனையோ சொல் . 

பெர் - ரை . நூலொடு தொளைத்த மணியும் கூடியிருப்பது நீங் 
காத அன்றிற் பறவையும் போன்று என்றும் நம்மைப் பிரிதல் செய் 
யேம் என்று கூறிய பொன்னாற் செய்யப்பட்ட வளையலையுடைய 

ரது மகளும் போர்த்தொழில் செய்யும் யாட்டின் கொம்பு போன்ற 
குணமுடையளாயினாள் . நல்ல மனமே ! நீ யவள் பால் நிற்கின்றனை 
யோ ? என்பால் வருகின்றனையோ ? சொல் . 

புணர்பிரியாமை என்றது கூடியிருப்பது நீங்காமையை பொத் 
துதல் தொளைத்தல் . கல்லுமன்றிலு மெண்ணும்மை . நித்தலு 
மென்ற உம்மை முற்று , நூலுமணியும் , ஆண் பெண் அன்றிலும் 
போல உம்மைப் பிரியேமென் றுவமைமுகத்தாற் கூறியது அவர் 
சொன்மாத்திரையாற் கூறியதை யுணர்த்தற்கு . பொர்றொடி அன் 
மொழித்தொகை . போர்த்தகர்க்கோடாயினாள் என்றார் , நூற்கல்லு 
மன்றிலும் போன்றவள் பொருளற்றவழி நீங்கலின் கோட்டினைப் 
டோலுந் திரிந்த குணமுடையளென்ப துணரநிற்றலின் . ஓ விரண் 
டும் வினா . நிற்றி , போதி என்பன நிகழ்காலங் காட்டும் வினை முற்று 


பொ 


கள் . 


Even the damsel with golden bracelets who said she would 
never part (from us ) like the gen strung on its thread or thru 


258 


நாலடியார் மூலமும் உரையும் 


[ ஙஅ - ஆம் 


Andril that connot endure separation , has now bocome the horn 
of a fighting ram , O my dear heart ! would you stay with 
ller or como back to me ? 

( 376 ) 


377. ஆமாபோ னக்கி யவர்கைப் பொருள் கொண்டு 

சேமாபோற் குப்புறாஉஞ்சில்லைக்க ணன்பினை 
யேமாக் தெமதென் றிருந்தார் பெறுபவே 
தாமாம் பலரா னகை . 
இ - ள் . ஆமாபோல் நக்கி - காட்டுப்பசுப்போல் நக்கி , அவர்சைப் 
பொருள் கொண்டு - தம்மை யணைந்தார் கைப்பொருள் கவர்ந்து 
கொண்டு , சேமாபோல் குப்புறும் - எருதைப்போல் குப்புறுகின்ற,, 
சில்லைக்கண் அன்பினை - பரத்தை மாட்டன்பை , ஏமாந் தெமதென் 
றிருந்தார் - மயக்க மடைந்து எமக்குரிய தென்றிருந்தவர் , தாம் - 
தாம் , பலரால் நகைபெறுப பலராலும் நகைக்கப்படுவர் . 


கக 


பொ - ரை . காட்டுப் பசுவைப்போல் 

த் தம்மை யணைந் 
தார் கைப்பொருள் கவர்ந்துகொண்டு எருதைப்போல் குப்புறகின்ற 
பரத்தை மாட்டன்பை மயக்கமடைந்து எமக்குரிய தென் றிருந்த 
வர் தாம் பலராலு நகைப்படுவர் . 


நக்கல் ஈண்டுப்பரிசித்தலை . ஆமா - காட்டுப்பசு . சேமா இரு 
பெயரொட்டுப் பண்புத்தொகை , சில்லை சிள்வண்டு, சில்லைக் 
கண் - அன்மொழித்தொகை 

வண்டுபோன்ற கண்ணுடையா 
ளென்பது வண்டு பூவிடைத் தேனிருக்கு மிடந்தொறுஞ் சென்று 
கவர்ந்து கொண்டு நீக்குதல்போற் காண முடையாரிடத் தெல்லாஞ் 
சென்று நாடுங்கண்ணளென்பது குறிப்பாற் காட்டி நின்றது . கண் 
ணென்ப துண்ணாட்டத்தை, ஏமாவென்பது ஒரு சொல் , செம்மா 
முதலியனபோல ; இவ்வாறே கூறுவர் பரிமேலழகரும் . பெறுப என் 
பது பலர் பால் வினைமுற்று . ஆமா வின்புற நக்கல்போன்று இவ 
ரும் ஆலிங்கன முதலியவற்றான் அவர் கைப்பொருளைக் கவர்தலின் 
ஆமா போ னக்கி என்றுவமை முகத்தாற் கூ றினார் . ஆம் , ஏ : அசை 
நிலை . 


Those who fondly counted upon the love of the harlot 
who , like the wild ox , licks the hand and despoils men of their 
wealth , and then like the bull , bounds away , shall be ridiculed 
by mally . 

(377 ) 


அதிகாரம் .] 


பொதுமகளிர் . 


359 


378. ஏமாந்த போழ்தி னினியார் போன் றின்னா ராய்த் 

தாமார்ந்த போதே தகர்க்கோடா - மானேக்கிற் 
றந்நெறிப் பெண்டிர் தடமுலை சேராரே 
செந்நெறிச் சேர்துமென் பார் . 
இ - ள் . ஏமாந்த போழ்தின் சாமுகர்பாற் கைப்பொருள் 
கவர்ந்து தாமகிழ்ச்சி யெய்தியபொழுது , இனியார் போன்று - 
அவர்க் கினியராய்க் கைப்பொருளறக்கொண்டு , தாம் ஆர்ந்த 
போதே - தாம்பொருளா னிரம்பியபொழுதே , இன்னாராய் - அவர்க் 
கின்னாதாராய் , தகர்க்கோடாம் - யாட்டின் கோட்டினைப் போன்று 
திருகுதலை யுடையராகிய , மான் நோக்கின் - மான் போலும் பார் 
வையினையுடையராய் , தம் நெறிப் பெண்டிர் தடமுலை - தமக்குரிய 
களவின் வழியிற் றப்பாது நிற்கும் பரத்தையர் பெரிய முலையை , 
செந்நெறிச் சேர்துமென்பார் - செம்மையாகியு வீட்டு நெறியினைச் 
சேர்வே மென்பார் , சேரார்- அடையக் கருதார் . 

பொ - ரை . காமுகர்பாற் கைப்பொருள் கவர்ந்து தாமகிழ்ச்சி 
யெய்தியபொழுது அவர்க் கினியராய்க் கைப்பொருளறக்கொண்டு 
தாம் பொருளா னிரம்பிய பொழுதே அவர்க்கின்னாதாராய் யாட்டின் 
கோட்டினைட்போன்று திருகுதலை யுடையராகிய 

மான் போலும் 
பார்வையினையுடையராய்த் தமக்குரிய களவின் வழியிற் றப்பாது 
நீர்கும் பரத்தையர் பெரிய முலையைச் செம்மையாகிய வீட்டு நெ 
றியினைச் சேர்வே மென்பார் அடையக் கருதார் . 

ஆர்தல் - நிறைதல் ; காமுகராவார் மயங்கிய வழி அவர் கைப் 
பொருளைக் கவருஞ் சிந்தையராகலின் ஏமாந்தபோதினினியராய் 
என்றார். அவர் தங் கைப்பொருளற் றிவர் நிரம்பியவழி யவர்பால் 
வெறுப்பெய்துவராகலிற் பரத்தையரைத் தகர்கோட்டிற் குவமை 
கூறினார் தகர்க்கோட்டிற் குவமை கூறல் அது மடவார் அவர் 
தம்மொடு மாறுபட்டிருத்தலை . சேர்தும் தும்மீற்றுத் தன்மைப் 
பன்மை , சேர்து மென்பார் தன்மையொடு படர்க்கை வந்த வழுவ 
மைதி . தநெறிப் பெண்டிர் - தந்நெறிச் சென் றவழிச் செல்பவர் . 
செந்நெறி என்றது சிந்தையும் மொழியுஞ் செல்லா நிலைமைத்தாய் 
அந்தமி லின்பத்தழிவில் வீட்டு நெறியை . 

Those who say they would walk in the path of righteous 
ness , seek not the embrace of the fawn - eyed damsels wilo hiaro 
a way of their own , who are pleasant su long as they are 
propitiated by gifts , and who , when they have bad iheir fill , 
Vuo uppleasant like the born of a fighting ram . 

( 378) 


260 


நாலடியார் மூலமும் உரையும் . 


( ஙஅ - ஆம் 


379. ஊறுசெய் நெஞ்சந்தம் முள்ளடக்கி யொண்ணுதலார் 

தேற மொழிந்த மொழிகேட்டுத் - தேறி 
யெமரென்று கொள்வாருங் கொள்பவே யார்க்குந் 
தமரல்லர் தம்முடம்பி னார் . 
இ - ள் . ஒள்நுதலார் - ஒள்ளிய நெற்றியை யுடையார் , ஊறு 
செய் நெஞ்சம் - துன்பத்தைச் செய்யுங் கருத்தை , தம்முள் அட 
க்கி - தம்முட் புலப்படா தடக்கிக்கொண்டு , தேற - காமுகர் தெ 
ளிய , மொழிந்த மொழி கேட்டு - கூறிய சொல்லைச் செவியிற் 
கேட்டு , தேறி - அதனை யுண்மையாகத் தெளிந்து , எமரென்று 
சொள்வாரும் - எம்மவரென்று கொள்பவரும் , கொள்ப - கொள்ளா 
நிற்பர் , தம் முடம்பினார் - தம்முடம்பினைத் தமக்கே யுரியதாகக் 
கருது மியல்பினை யுடையார் , யார்க்கும் தமரல்லர் - யாலர்க்குஞ் சுற் 
நத்தா ரல்லர் . 


பொ - ரை . ஒள்ளிய நெற்றியையுடையார் துன்பத்தைச் செய்யு 
ங்கருத்தைத் தம்முட் புலப்படா தடக்கிக்கொண்டு காமுகர் தெளி 
யக் கூறிய சொல்லைச் செவியிற் கேட்டு அதனை யுண்மையாகத்தெ 
ளிந்து எம்மவரென்று கொள்பவரும் கொள்ளா நிற்பர் . தம்முடம் 
பினைத் தமக்சே யுரியதாகக் கருது மியல்பினையுடையார் யாவர்க் 
குஞ் சுற்றத்தாரல்லர் . 


பரத்தையர் தம் கருத்தைப் பிறர்க்குப் புலப்படாவண்ண மறை 
த்துத் தேறமொழிந்த மொழி கேட்டுத் தேறி மெரென்று கொள் 
வாருங் கொள்வர் , யார்க்குந்தமால்ல ரவாறல்ல ராகலின் தம்முடம் 
பினார் என்றார் . உம்மை இரண்டின் முன்னது முற்று , பின்ன துய 
ர்வு சிறப்பு . 

There are men who regard the bright.broved ones as their 
own , placing confidence in the words uttered , with a riew to 
inspire confidence, by them who concenl evil thonghts within ; 
these who regard their bodies as their own are relatires to 

( 579 ) 
330 , உள்ள மொருவ னுழையதா வொண்ணு தலார் 

கள்ளத்தாற் செய்யுங் கருத்தெல்லாந்- தெள்ளி 
யறிந்த விடத்து மறியாராம் பாவஞ் 
செறிந்த வுடம்பி னவர் . 


yone . 


அதிகாரம் . ) 


கற்புடைமகளிர் . 


361 


இ - ள் . ஒள் நுதலார் - ஒள்ளிய நெற்றியினை யுடையார் , உள்ள 
மொருவ னுழையதாக தம் மனம் பிறனொருவனிடத்ததாக , கள்ளத் 
தாற் செய்யுங் கருத்தெல்லாம் - களவினா லன்பினை யுடையரைப் 
போற் செய்யு மெண்ண மனைத்தும் , தெள்ளி யறிந்தவிடத்தும் . 
ஆராய்க் தறிந்தபோழ்தும் , பாவம் செறிந்த வுடம்பினவ ரறியார் - 
தீவினைச்செய னிரம்பிய யாக்கையை யுடையார் அறியமாட்டார் . 

பொ - ரை . ஒள்ளிய நெற்றியினை யுடையார் தம் மனம் பிறனா 
ருவனிடத்ததாகக் களவினா லன்பினை யுடையரைப்போற் செய்யு 
மெண்ண மனைத்தும் ஆராய்ந் தறிந்தபோழ்தும் தீவினைச்செயனிரம் 
பிய யாக்கையையுடையார் அறியமாட்டார் . 

இருமனப் பெண்டிராகலின் உள்ளமொருவ னுழையதா என் 
றும் , அவர் செய்யும் பொய்யன்பா னறியமாட்டாமையிற் கள்ள 
தாற் செய்யுங் கருத்தெல்லாம் என்றும் , பாவஞ் செறிந்த வுடம்பின 
வராற் காண்பதரிதாகலின் அறியார் என்றுங் கூறினார் . கள்ளத்தாற் 
செய்யுங் கருத்தென்பது பொய்ய கிய முகமனை . கருத்தெல்லாம் 
ஒருமையிற் பன்மை வந்த வழுவமைதி . உம்மை சிறப்புணர நின் 
நது . உழையதாக வென் புழி ஈறு தொகுத்தல் பெற்றது . உள்ள 
மாகுபெயர் . பாவமென்றது தீவினை ய . 

உடம்பிவை ரென்புழி 
உடம்புடையா ரென்பது மன்றி உடம்பினையுடைய வவரெனச் 
கொள்ளினு மிழுக்காது .. 


பத் 


Even when they clearly come to know about the deceitful 
intentions of the bright- browed harlot whose mind is fixed 
on some man , the dupes whose bodies are full of sin do not 
recognise it. 

(380 ) 


Chapter XXXIX - Chaste women . 
39 - ம் அதிகாரம் : கற்புடை மகளிர் . 
கற்பாவது கணவன் சொல்வழி நிற்றல் ; அது நாண மட மச்சம் 
பயிர்ப்பு நான்குமுடைமையென்க . மேலதிகாரத்தாற் பொதுமகளிர் 
நலந்துய்த்தல் வேத நூற் பிரமான மன்றெனக் கூறி இவ்வதிகாரத் 
தான் மணஞ் செய்துகொண்ட குலமகளோடில் வாழ்க்கை செய்தல் 
அறநூற் பிரமாணம் என்பதுணர்த்துகின்றமையின் மேலையதிகாரத் 
தோடியை புடைமை யுணர்க . 

31 


362 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ நகூ -ஆம் 


381. அரும்பெறற் கற்பி னயிராணி யன்ன 

பெரும்பெயர்ப் பெண்டி ரெனினும் - விரும்பிப் 
பெறுநசையாற் பின்னிற்பா ரின்மையே பேணு 
நறுநுதலா ணன்மைத் துணை . 
இ - ள் . அரும் பெறல் கற்பின் - அரிய பெறு தலையுடைய கற் 
பின்கண் , அயிராணியன்ன பெரும்பெயர் பெண்டிர் எனினும் - இந் 
திராணியை யொத்த பெரிய இசையினையுடைய மகளிரேயாயினும் , 
விரும்பி பெறு நசையால் - தன்னை விழைய எண்ணிய ஆசையால் , 
பின் நிற்பார் இன்மையே - தம் பின்னே நின்றிரப்புரை கூறுமாடவ 
ரின்மையையே , பேணு நறுநுதலாள் - காக்கு நன்மையாகிய நெற்றி 
யினையுடைய பெண்ணே , நன்மைத்துணை - தன்னைக்கொண்ட கண 
வனுக்கு விழுமியதோர் துணையாம் . 

பொ - ரை . அரிய பெறுதலையுடைய கற்பின்கண் இந்திராணி 
யையொத்த பெரிய இசையினையு -ைய மகளிரேயாயினும் தன்னை 
விழைய எண்ணிய ஆசையால் தம்பின்னே நின்றிரப்புரை கூறு மா 
டவரின்மையையே காக்கு நன்மையாகிய நெற்றியினையுடைய பெண் 
ணே தன்னைக்கொண்ட கணவனுக்கு விழுமியதோர் துணையாம் . 

இரப்புரை கூறு மாடவ ரின்மையாகக் காத்தலாவது தன்னை 
யாடையணி முதலியவற்றாற் கோலஞ்செய்து கோடலை . பெறலரு 
மெனக்கொண்டுரைப்பாரு முளர் . அரும் பெறலென்பதற் கிவ்வாறே 
பொருள்கூறினார் பேராசிரியரும் அன்னாளரும்பெறலன்னாய் என் 
னுந் திருக்கோவையாருக்கென்க . அயிராணியை யுவமை கூறினார் 
நகுடன் இந்திரனாக வந்து விழைய வந்துழியுஞ் சாபவசத்தனாய்க் 
கரந் திருந்த இந்திரனையே யன்றி விழையாமையானும் வானவர் மக 
ளிரிற் சிறந்தாளாகலானுமென்க. அவ்விந்திராணியே சூழ்ச்சிகொண் 
டெழு முனிவர் சுமக்குஞ் சிவிகையினிவர்ந்து வருவனேல் யான் 
விழைவலென்று கூறி யவன் சிவிகை யூர்ந்து வந்துழி முற்சுமக்கு 
முதுக்குறைவுடைய முற்றத்துறந்த குறுமுனிவனாற் பாந்தளாகெ 
னச் சபிக்கப்பட்டமையாற் றன்னை நாடி நிற்பாரின் மையே யவள் 
கணவனுக்கு இன்னிலை நிகழ்த்தற்குரிய துணையாக விங்ஙனங் கூறி 
னார் . உம்மை சிறப்பு . பிரிநிலை ஏகாரம் விகாரத்தாற்றோக்கது . 

Though they may be far - famed as Indrani for the rare gift 
of chastity , that woman of fragrant brow who guards herself 
without having men following after her, enamoured of her 
claims , is real help (to her hasband ) . 

( 381 ) 


அதிகாரம் . ] 


கற்புடைமகளிர் . 


363 


382. குடநீரட் டுண்ணு மிடுக்கட் பொழுதுங் 

கடனீ ரறவுண்ணுங் கேளிர் வரினுங் 
கடனீர்மை கையாறாக் கொள்ளு மடமொழி 
மாதர் மனைமாட்சி யாள் . 


இ - ள் . குடநீரட்டுண்ணு மிடுக்கண்பொழுதும் - ஒரு குடத்து 
நீரைக் காய்ச்சி யுண்ணும் வறுமைப்பொழுதினும் , கடனீரறவுண் 
ணும் கேளிர்வரினும் - கடனீரை வற்றச் செய்தாலொத்த சுற்றத் 
தவர் வந்த காலத்தும் , கடன் நீர்மை கடமையாகிய தன்மையை , 
கையாறு ஆககொள்ளும் - ஒழுக்க நெறியேயாகக் கொள்ளாவிற்கும் , 
மடமொழி மாதர் மனைமாட்சியாள்-மென்மைத் தன்மையையுடைய 
சொல்லையுடைய பெண்ணே இல்வாழ்க்கைக்குரிய மாட்சிமையினை 
யுடைய குணமுடையாள் . 


பெ - ரை . ஒரு குடத்து நீரைக்காய்ச்சி யுண்ணும் வறுமைப் 
பொழுதினும் கடனீரை வற்றச்செய்தாலொத்த சுற்றத்தவர் வந்த 
காலத்தும் கடமையாகிய தன்மையை ஒழுக்கநெறியேயாகக் கொள் 
ளாநிற்கும் மென்மைத்தன்மையையுடைய சொல்லையுடைய பெண் 
ணே இல்வாழ்க்கைக்குரிய மாட்சிமையினையுடைய குணமுடை 
யாள் . 


மாதர் என்பது குற்றியலுகாவீறு அர்போலி பெற்றது . பிரி 
நிலை ஏகாரம் விகாரத்தாற் றொக்கது . கையாறாக என்புழியும் விகுதி 
அகரந்தொகுத்தல் பெற்றது . பொழுது மென்புழி உம்மை இழிவு 
சிறப்பு . கேளிர் வரினுமென்றது அதன் சிறப்புணர நின்றது . கையா 
றென்றது ஒழுக்க நெறியை . மடமொழியென்றது குதலைச்சொல்லை . 
சுற்றத்தவர் பலர்வந் துழி யும் தன் கணவ னிடுக் கட்பட்டுழியு முள் 
ளஞ் சோராது நின்றாளே இன்னிலைக்குரிய ளென்பதாம் . கடனீ 
சென்பது அவர் மிகுதியை யுணர்த்திற்று . குடநீரட்டுண்ணு மென் 
நது தண்டுல மின்றித் தண்ணீரை வெந்நீ ராக்கிக்கொண் டருந்து 


தலை . 


In straitened circumstances when they have to cook and 
eat but one pot of water, on occasions when relatives come 
enough to drain a sea , tho soft. voiced one who regards ful 
filling her duties as righteous conduct, is the glory of her home . 


364 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ நக - ஆம் 


383. நாலாறு மாறாய் நனிசிறிதா யெப்புறனு 

மேலாறு மேலுறை சோரினு - மேலாய 
வல்லாளாய் வாழுமூர் தற்புகழு மாண்கற்பி 
னில்லா ளமர்ந்ததே யில் . 
இள் . நாலாறும் ஆறாய் - நாற்றிசையும் வழியேயாகி , நனிசிறி 
தாய் - மிகச்சிறிதாகி , எப்புறனும் எப்புறத்தும் , மேலாறு மேலுறை 
சோரினும் - ஆகாய வழியால் மழைத் துளி தன் மேற்படினும் , மேலா 
ய வல்லாளாய் - மேலாயவறங்களை யாற்றவல்லளாகி , வாழுமூர் - தான் 
வசிக்கு மூரவர் , தன் புகழு - தன்னைப்புகழாநிற்கும் , மாண்கற்பின் - 
மாட்சிமைப்பட்ட கற்பினையுடைய , இல்லாளமர்ந்ததேயில் - இல் 
வாழ்க்கைத் துணையொடு வாழ்வதே மனையெனப்படுவது . 

பொ - ரை . நாற்றிசையும் வழியேயாகி மிகச்சிறிதாகி எப்புறத் 
தும் ஆகாயவழியால் மழைத்துளி தன்மேற்படினும் மேலாய வறங் 
களை யாற்றவல்லளாகித் தான் வசிக்கு மூரவர் தன்னைப் புகழாநிற் 
கும் மாட்சிமைப்பட்ட கற்பினையுடைய இல்வாழ்க்கைத் துணை 
யொடு வாழ்வதே மனை எனப்படுவது . 

பிரிநிலை யேகாரத்தா னங்ஙன மாட்சிமைப்பட்ட கற்பின்மை 
யளாடு வாழ்தல் இக்காடொக்குமென்பது . நாற்றிசை யென்புழி 
முற்றும்மைவிகாரத்தாற்றோக்கது . நாலாறென் றது காற்றிசையினை ; 
அவை கீழ்மேற்றென்வட லென்பனவாம் . மேலென்பது கேலிடமா 
கிய பண்பாகு பெயராயிற்று , மேலென்பது தன்னுடம்பின்மேலெ 
ன்க . மேலாயவென்றது அறவொழுக்கமாகிய ஒப்புரவு முதலியவற் 
றை . இச்சிறப்பினை யிங்ஙனமாக விதந்தது அவ்வில்லி னிகழும் வறு 
மையை யுணர்த்தற்கு . உறை - நீர்த்துளி. மாண்கற்பு பண்புத் 
தொகை நிலைத்தொடர் . மனை வாய்த்தது கொண்டானது தவமாக 
லின் தற்புகழு மாண் கற்பினில்லா ளமர்ந்ததேயில் என்றார் . 

On every side the dwelling is open , it is very small, the 
rain drips down on her, still she can do noble deeds of virtue ; 
the abode of such a housewife whom the whole village praises 
for hier virtue , is , indeed , a home. 

( 383 ) 
384. கட்கினியாள் காதலன் காதல் வகைபுனைவா 

ளுட்குடையா ளூர் நா ணியல்பினா 
யிடனறிந் தூடி யினிதி னுணரு 
மடமொழி மாதராள் பெண் . 


ய 


அதிகாரம் . ] கற்புடை மகளிர் . 

365 
இ - ள் . கட்கினியாள் - கண்ணுக்கினிய தோற்ற முடையாளும் , 
காதலன் காதல் வகை புனைவாள் - கொண்ட கணவன் இச்சையின் 
படி கோலஞ் செய்பவளும் , உட்குடையாள் -ஊருக்கு நாண்கொள்ளு 
மியல்புடையாளும் , ஊர் நணியல்பினாள் - ஊராரைக்கண்டு நாணுங் 
குணமுடையாளும் , உட்கி யிடனறிந் தூடி யினிதுணரும் மாதராள் . 
காதலலுக்கு அஞ்சிச் செவ்வி யறிந்து பிணங்கி யப் புவவி நீக்குங் 
குணமுடைய மென்மைத் தன்மையுள்ள மொழி பேசுபவளுமாகிய 
பெண்ணே , பெண் - பெண்டன்மை யுடையளெனப் படுவாள் . 

பொ - ரை . கண்ணுக்கினிய தோற்ற முடையாளும் கொண்ட 
கணவன் இச்சையின்படி கோவஞ் செய்பவளும் ஊருக்கு நாண்கொ 
ள்ளு மியல்புடையாளும் ஊராரைக் கண்டு நாணுங் குணமுடையா 
ளும் காதவனுக்கு அஞ்சிச் செவ்வி யறிந்து பிணங்கி யப் புலவி நீக் 
குங் குணமுடைய மென்மைத்தன்மையுள்ள மொழி பேசுபவளுமா 
கிய பெண்ணே , பெண் தன்மையுடையளெனப்படுவாள் . 

கணவனைக் கண்டவழி பவன் கண்ணுக்கினிய நோக்குடைய 
ளாகத் தோன்றுதல் வேண்டுமாதலின் கட்கினியாள் என்றும் , அவ 
னைத் தன் கோலத்தால் விழையச் செய்பவளாதல் வேண்டுமாதலின் 
காதலன் காதல் வகை புனைவாள் என்றும் ,பிறர் பேசற் கஞ்சுபவளா 
யிருத்தல் வேண்டுமாதலின் உட்குடையாள் என்றும் , எத்தன்மைய 
ராயினும் நாணியிருத்தல் இன்றியமையாக் குணமாதலின் ஊர் 
நாணியல்பினாள் என்றும் , கணவன் கருத்துக்கு யாது பிழை கேரு 
மோவென் றஞ்சி யூடியவன் கருணையனாயபோதூட னீங்கி 

விழைப் 
வளே மாதென்பவாதலின் உணருமாதாள் என்றும் , அவளே பெண் 
ணெனப் படுமாதலின் பெண் என் றுங் கூறினார் . இனியாளும் , புனை 
வாளும் , உட்குடையாளும் , இயல்பினாளும் உணருமாதராளுமெனப் 
பெண்ணைப் பலமுறை விதந்து கூறியது அவள் இல்வாழ்க்கை நட 
த்து மியல்புணர்த்தற்கு. இதனை ஊடிப்பெறுகுவங்கொல்லோ என் 
னுந் திருக்குறளானு மதற்குப் பரிமேலழகர் கூறிய வுரையானுமறிக . 

She is sweet to the eye , adorns herself as her husband 
pleases ; she enforces awe, and modestly keeps at a distance 
from the village folk ; she is submissive, but in fitting place 
is stern , and again kind ; such a woman soft - voiced is a wife . 
385. எஞ்ஞான்று மெங்கணவ ரெந்தோண்மேற் சேர்க் 

தெழினு, மஞ்ஞான்று கண்டேம்போ னாணுதுமா 
லெஞ்ஞான்று , மென்னை கெழீ இயினர் கொல்லோ 
பொருணசையாற், பன் மார்பு சேர்ந்தொழுகு வார் . 


* 66 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ நகூ-ஆம் 


இ - ள் . எஞ்ஞான்றும் எங்கணவர் எமது 

கணவர் எக்காலத் 
தும் , எந்தோள்மேல் சேர்ந்து எழினும் - எமது தோள்களில் அணைக் 
தெழுந்தாலும் , அஞ்ஞான்று கண்டேம்போல் நாணுதும் - அக்காலத் 
தில் அவரைக் கண்டதொப்ப நாணங்கொள்கின்றேம் ,எஞ்ஞான்றும் 
பொருணசையால் - எப்பொழுதும் பொருளாசையால் , பன்மார்பு 
சேர்ந்தொழுகுவார் - பலர் மார்பையணைந்து நடக்கும் பரத்தையர் , 
கெழீஇயினர் கொல்லோ - பலரையும் விரும்புமாறு என்னேயோ ? 

பொ - ரை . எமது கணவர் எக்காலத்தும் எமது தோள்களில் 
அணைந்தெழுந்தாலும் அக்காலத்தில் அவரைக்கண்டதொப்ப நாண 
ங்கொள்கின்றேம் ; எப்பொழுதும் பொருளாசையால் பலர் மார்பை 
யணைந்து நடக்கும் பரத்தையர் பலரையும் விரும்புமாறு என்னே 
யோ ? 

தம்மைக் கொண்டவனாகலின் எங்கணவர் என்றும் , அவரைக் 
காண்பொழுதெல்லா மச்சமு காணமு மீதூர்தலால் அஞ்ஞான்று 
கண்டேம்போல் நாணுதும் என்றும் , பன்மார்புதோயும் பரத்தைய 
ரெய்தாமைக் காரணமென்னேயோ வென்பார் என்னை கெழீஇயினர் 
என்றும் , காதல் காரண மிதுவன்றென்பார் பொருணசையால் என் 
றுங் கூறினார் . நாணு துமென்னுந் தும்மீற்றுத்தன்மை இயல்பினான் 
எதிர்கால நிகழ்காலங் காட்டினமையான் வழுவமைதியின் பாற்கொ 
ள்க . பன்மார்பென்றது பலவாடவரை , 

Whenever our husband embraces as we feel a timid shame 
as if we met him then for the first time ; how is it they daily 
Jove the embraces of many , the barlots who take to that course 
because of their love of gain . 

( 385 ) 
386. உள்ளத் துணர்வுடையா னோதிய நூலற்றால் 

வள்ளன்மை பூண்டான்க ணொண்பொரு - டெள்ளிய 
வாண்மகன் கையி லயில்வா ளனைத்தரோ 
நாணுடையாள் பெற்ற நலம் . 

-ள் . வள்ளன்மை பூண்டான்கணாண் பொருள் . ஈகைத் 
தன்மை மேற்கொண்டு நடப்பான்கணுள்ள ஒள்ளிய பொருள் , உள் 
எத்துணர்வுடையா னோதிய நூலற்று . மனத்தின் கணல்லறிவுடை 
பான் கற்றுத் தேர்ந்த எலைப்போன்று விளங்கும் , காணுடையாள் 
பெற்ற கலம் - ( அதுபோல ) நாணமுடையனாகிய குலமகள் அடை 
ந்தவ கு , தெள்ளிய ஆண்மசன் கையி லயில்லா எனைத்து - உணர்வு 


அதிகாரம் . ) 


கற்புடைமகளிர் . 


367 


டைய ஆண்டன்மையுடையான் கையிற் பிடித்த கூரிய வாளினை 
பொக்கும் . 

பொ - ரை . ஈகைத்தன்மை மேற்கொண்டு நடப்டான்கணுள்ள 
ஒள்ளிய பொருள் மனத்தின்க ணல்லறிவுடையான் கற்றுத்தேர்ந்த 
நூலைப்போன்று விளங்கும் ; அதுபோல நாண முடையளாகிய குல 
மகள் அடைந்த வழகு உணர்வுடைய ஆண்டன்மை யுடையான் 
கையிற் பிடித்த கூரியவாளினை யொக்கும் . 

இயல்பாற் கொடைத் தொழின் மேற்கொண் டொழுகுவோன் 
கைப்பொருள் புகழெய்தலான் எண் பொருள் என்றார் . கற்றவறி 
வினையுடையா னோதிய ஏற்பொருள் பயன்படுதல் போல இயல்பாக 
நாணமுடையாள் நலமும் யாவரானும் புகழப்படுதலின் அதனை 
ஆண்மகன் கையி லயில்வா ளனைத்து என்றார் . அரோ அசை . அனை 
த்தென்பது அத்தனைத்தென்பதன் மரூஉ . வள்ளன்மையென்பதில் 
மை விகு திமேல் விகுதி ; இவ்வாறு கொள்ளாது வேறு கூறுவாரு 
முளர் . இது எடுத்துக் காட்டுவமை . 

As the book which a man of good understanding lins rend , 
is the goodly wealth in the hands of a generous - hearted mall . 
As the keen sword in the hand of a clear- souled licro , is tho 
loveliness a chaste woniau owns . 

( 386 ) 
357. கருங்கொள்ளுஞ் செங்கொள்ளுந் தூணிப் பதக்கென் 

றொருங்கொப்பக் கொண்டானா மூர - னொருங்கொவ் 
வா , நன்னுதலார்த் தோய்ந்த வரைமார்ப னீராடா 
தென்னையுந் தோய வரும் . 
இ - ள் . ஊரன் - ஊரில் வசிப்பவன் , கருங்கொள்ளும் செங் 
கொள்ளும் தூணிப்பதக்கென்பெருங் கொப்பக் கொண்டான் - கரி 
யநிறமுள்ள கொள்ளினையுஞ் செம்மை நிறமுள்ள கொள்ளினையும் 
தூணிப்பதக்கென்னு முகத்த லளவையால் வாங்கிக்கொண்டனன் , 
ஒருங்கு ஒவ்வாத அது போலு முழுது மொப்பாகாத , நன்னுதலார் . 
அழகிய நெற்றியையுடைய பாத்தையரை , தோய்ந்த வரைமார்பன் . 
அனுபவித்த மலைபோலு மார்பினையுடைய கணவன் , நீராடாது , 
நீரிற்றோயாது , என்னையும் தோயவரும் - என்னையு மணைய வருகின் 
றனன் , இதென்ன புதுமை ! 

பொ - ரை . ஊரில் வசிப்பவன் கரிய நிறமுள்ள கொள்ளினையும் 
செம்மை நிறமுள்ள கொள்ளினையும் தூணிப்பதக்கென்னு முகத்தல 


368 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ நக ஆம் 


ளவையால் வாங்கிக்கொண்டனன் . அதுபோலு முழுதுமொப்பாகாத 
அழகிய நெற்றியையுடைய பாத்தையரை அனுபவித்த மலைபோலு 
மார்பினையுடையகணவன் நீரிற்றோயாது என்னையு மணையவருகின் 
றனன் இதென்ன புதுமை ! 

நகர் வாழ்க்கைய னல்லனாகலின் ஊன் என்றும் , அவன் பே 
தைமையால் வாங்குத லியல்பாகலிற் கருங் கொள்ளுஞ் செங்கொள் 
ளும் தூணிப்பதக்கென் செருங் கொப்பக்கொண்டானாம் என்றும் , 
அவன் போலும் பேதைமையாற் பரத்தையர் பலரையு மென்கணவன் 
தோய்ந்தமையான் நன்னுதலார்த் தோய்ந்தவரை மார்பன் என்றும் , 
நீராற் புனிதமாமென்ப துணர்ந்துக் தானீராடாமலென்னையு மணைய, 
வருகின் றனன் என்னையும் பனிதமில்லாளாகக் கருதினனென்பாள் 
நீராடாதென்னையும் தோயவரும் என்றும் கூறினாள். இதுவு மேலை 


பணி , 


The lord of the village (a boor ) has bought , it woall 
appear, bluck gram And red grain in large qnantities ( tani - 32 
measures , padakka- .b measures ) ; so , my liasband vhose chest 
is broad as a mountain , having associated with the beaatiful 
browed harlots who can never bear comparison with me, utie 
purified , seeks my society too ! 

(387 ) 
388. கொடியவை கூறாதி பாணநீ கூறி 

னடிபைய விட்டொதுங்கிச் சென்று . - துடியி 
னிடக்கண் ணனையம்யா மூாற் கதனால் 

வலக்கண் ணனையார்க் குரை . 
இ - ள் . பாண பாணனே , கொடியவை கூறா தி - கொடுஞ் 
சொற்களைக் கூறுதொழி , ஊரற்கு யாம் துடியி னிடக் கண்ணனை 
யம்- தலைவற்கு யாம் உடுக்கையி னிடப்பக்கத்தை யொப்பாவேம் , அத 
னால் நீ கூறின் - அவ்வகையால் நீயாதேனுஞ் சொல்லுமிடத்து , அடி 
பைய விட்டொதுங்கிச் சென்று - மெல்லென அடியிட்டொதுங்கி யப் 
பாந்போய் , வலக்கண்ணனையார்க்குரை - அதன் வலப்பக்கத்தை 
பொப்பவராகிய பரத்தையர்க்குக் கூறு . 

பொ - ரை . பாணனே ! கொடுஞ்சொற்களைக் கூறாமலொழி . 
தலைவற்கு யாம் உடுக்கையி னிடப் பக்கத்தை யொப்பாவேம் , அவ் 
வசையால் நீயாதேனுஞ் சொல்லுமிடத்து மெல்லென அடியிட்டோ 


அதிகாரம் .) 


கற்புடைமகளிர் . 


369 


துங்கி யப்பாற் போய் அதன் வலப்பக்கத்தை யொப்பவராகிய பரத் 
தையர்க்குக் கூறு . 

பாணனென்பா னொருவகைச் சாதியான் , அவன் தலைவனுக் 
குந் தலைவிக்குத் தூதுரைப்பவன் . துடியி னிட மருங்கு பயன்படுத்த 
லும் , வலமருக்கு பயன் படாமையும் போல பயன்படாத வெம்மை 
யொழித்துப் பயன்படு மவர்பாலே சென்று கூறென்பாள் . துடியி 
னிடக்கண் அளையம்யாம் அதனால்வலக்கணனையார்க்குரை நீ யென் 
று கூறினாள் . இது தலைவி தன்றலைமகன் பரத்தையர் பாற்செல் 
வதைத் தன்பாற்கூற, அதைக்சேட்டு ஆற்றாது நீசொல்லத்தக்கன 
வீண்டைக்கூறா தொழிந்து ஆண்டே கூறுகவெனல் . இடக்கணனை 
யம் வலக்கணனையார் என்பன வுவமை . 

Utter not cruel words , 0 minstrel ! If you would atter 
them , softly draw back your steps and go to atter them to 
those who are like the tambour s right side ; for we are , to 
the lord of the town , as its left . 

( 388 ) 
383. சாய்ப்பறிக்க நீர்திகழுந் தண்வய லூரன் மீ 

தீப்பறக்க நோந்தேனும் யானேமற் - றீப்பறக்கத் 
தாக்கி முலைபொருத தண்சாந் தணியகல 
நோக்கி யிருந்தேனும் யான் . 
இ - ள் , சாய் பறிக்க நீர் திகழுந் தண்வயலூரன் மீது - கோரை 
யைப்பறிக்க நீர்விளங்கும் குளிர்ச்சி பொருந்திய வயல் சூழ்ந்த ஊரை 
யுடையனாகிய தலைவன்மேல் , ஈ பறக்க நொந்தேனும் யானே - 
ஈப்பறக்கையில் ஆற்றாது சாலமனம் வருந்தி நின்றேனும் யானே , 
தீப்பறக்கத் தாக்கி முலைபொருத தண் சாந்தணி யகலம் - தீ வீசப் 
பரத்தையர் கொங்கைகள் தாக்கிக் கலவிப்போர் செய்த குளிர்ச்சி 
பொருந்திய சந்தனச் சாந்தை யணிந்த மார்பினை , நோக்கி யிருந்தே 
னும் யான் - பார்த் திருந்தேனும் யானே . 

பொ - ரை . கோரையைப் பறிக்க நீர் விளங்கும் குளிர்ச்சி பொரு 
த்திய வயல் சூழ்ந்த ஊரையுடையனாகிய தலைவன்மேல் ஈப்பறக்கை 
யில் ஆற்றாது சால மனம் வருந்தி நின்றேனும் யானே . தீ வீசப் 
பரத்தையர் கொங்கைகள் தாக்கிக் கலவிப் போர் செய்த குளிர்ச்சி 
பொருந்திய சந்தனச் சாந்தை யணிந்த மார்பினைப் பார்த்திருந்தே 
னும் யானே . 


370 


காலடியார் மூலமும் உரையும் . 


[ நகூ - ஆம் 


சாய் என்பது ஒருவகைப்புல்லின் விசேடம் , அது கோகை 
ஊான் என்றது மருதநிலத்தலைவனை.என்னொடு கூடியிருக்குமென்று 
ஈப்பறக்கக் கண்டாற்ற திருந்தேனும் , இன்று பரத்தையர் கொங் 
கை ஞெமுங்கத் தாக்கிப் பொருத சந்த மணிந்த மார்பை விழைவே 
னும் யானே எனத் தலைவி கூறியவாறு , இதனாற் குலம்களிர் பரத் 
தையர் சேரியிற்சென்ற தலைவனை நீக்காதிருக்க வேண்டுமென்பது 
பெறப்பட்டது . மன் மிகுதிப்பொருளது . நொந்தேன் இருந்தேன் 
என்பன வினையாலணையும் பெயர்கள் . உம்மை எண்ணின்க ணின் 
றன் . ஏகாரம் . பிரிநிலை . 


When a fly alighted on the lord of the town. surrounded 
by cool. paddy fields over which the waters gleam when they 
pinck of the grass , I am she , forsooth , trat felt a pang ! 1am 
she again that has lived to see his breast adorned with cool 
sandal paste, which has been warmly embraced by others 
( harlots ), 

( 389 ) 


ப 


- 


390. அரும்பவிழ் தாரினா னெம்மருளு மென்று 

பெரும்பொய் யுரையாதி பாண- கரும்பின் 
கடைக்கண் ணனையநா மூரற் கதனா 
லிடைக்கண் ணனையார்க் 

குரை . 
ள். பாண - பாணனே , அரும்பவிழ் தாரினான் - அரும் 
பு :மலரும் மாலையணிந்த தலைவன் , எம் அருளும் என்று பெரும் பொய் 
உசையாதி - எமக்கு இரங்குவனென்று பெரும் பொய்யினைப் பேசா 
தொழி , ஊரற்குக் கரும்பின் கடைக்க ணனையம் நாம் - யாம் தலை 
வற்குக் கரும்பின் கடைக்கண்னை பொப்பாவேம் , அதனால் இடை 
க்கண் அனையார்க்குரை - அதனால் இம்மொழியை அக்கரும்பி னிடை 
ச்கணனைய பரத்தையர்க்கு நீயே சென்றுலா . 


பொ - ஈர பாணனே ! அரும்பு மலரு மாலை யணிந்த தலைவன் 
எமக்கு இரங்குவனென்று பெரும் பொய்யினைப் பேசாதொழி . யாம் 
தலைவற்குச் கரும்பின் கடைக்கண்ணை யொப்பாவேம் . அதனால் இம் 
மொழியை அக் கரும்பி னிடைக்கணனைய பரத்தையர்க்கு நீயே 


சென்றுரை. 


எம்மருளு மென்புழி நான்காவது தொகுத்தல் பெற்றது ; ஐந்த 
வித்தானாற்ற லென்புழிப்போல . உரையாதி எதிர்மறை யேவலொ 


அதிகாரம் .) 


கற்புடைமகளிர் . 


371 


ரூமை வினை முற்று , கரும்பின் கடைக்கண் மதுரத்திற் குறைவும் 
அதனிடைக்கண் மரத்தின் மிகுதியு முண்மையின் தம்பா லன் 
பின்மையு மவர்பால் அன்புண்மையும் உவமை முகத்தாற் பெறப்பட் 
டன . 

Utter not a gross lie, saying that he who wears a garland 
of opening bads will favour us , 0 minstrel ! We are , to the 
lord of the town , like the (sapless ) tip of the sagarcane ; there 
fore utter it to those who are like its middle joints . (390 ) 


Part III. 

ON LOVE . 
மூன்றாவது காமத்துப்பால் . 


கமல் 


அறம் இம்மை மறுமை வீடென்னும் மூன் றனையும் , பொருள் 
இம்மை மறுமையென்னும் இருமையையும் , காமமாகிய இன்பம் 
இம்மை யொன் றனையுமே பயக்கும் ஆதலின் காமத்துப்பாலைப் 
பிற்கூறப் புகுந்தார் ; அஃது அறம்பொரு ளிரண்டன் பிற்கூற 
வேன் மொகலின் . தமிழ் நூலார் மாந்தர்க் குறுதிப் பொருளெனக் 
கொண்டன அறம்பொரு ளின்பங்களேயாம் ; அற்ற கலினன்றே 
தெய்வப்புலமைத் திருவள்ளுவாயனாரும் முப்பாலாகக் கூறினார் . 
பாலின் முறைமையு மினிதுவிளங்கும் . இனிப் பரிமேலழகரும் 
" ஈண்டின்பமென்றது. ஒருகாலத் தொருபொருளான் ஐம்புலனுகர் 
தற் சிறப்புடைத்தாய காமவின்பத்தை ; இச்சிறப்புப் பற்றியே 
வட நூலுட் போசராசனும் சுவை பலவென்று கூறுவார் கூறுக ; 
யாம் கூறிய தின்பச்சுவை யொன்றனையுமே யென மிகுத்துக் கூறி 
னான் என்றனர் . 


Chapter XL - The Characteristios of Love . 
40 - ஆம் அதிகாரம் : காமநுதலியல் . 

இவ்வ திகாரம் காமத்தின் பாகுபாட்டைக் கூறுவது . 
391. முயங்காக்காற் பாயும் பசலைமற் றாடி 

யுயங்காக்கா லுப்பின் றாங் காமம் - வயங்கோத 
நில்லாத் திரையலைக்கும் நீள்கழித் தண்சேர்ப்ப 
புல்லாப் புலப்பதோ ராறு . 
-ள் . வயங்கோதம் - விளங்குகின்ற கடலானது, நில்லா 
திரையலைக்கும் - நில்லாமல் அலைகளான் மோதும் , நீள்கழி தண் 
செர்ப்ப - நீண்டகழிகளின் தண்ணியகரையையுடைய அரசனே , 
முயக்காக்கால் பாயும் பசலை - இருவருங்கூடி யிராவிடத் துடப்பு 
முழுதும் பசலைபோர்க்கும், ஊடி யுயங்காக்கால் - புலந்து வருந்தா 


அதிகாரம் . ) 


காமநுதலியல் , 


373 


விடத்து , காமம் உப்பு இன்றாம் - இன்பம். உப்புத் துய்ப்பனவற் 
றை இன்சுவையாக்கற்கு வேண்டுமளவிற்றாகாது , புல்லா புலப் 
பது ஒராறு - புணர்ந்தேநின் றூவெது இக்காமநோய்க் கோர் நன் 
னெறியாம் . 

பொ - ரை . விளங்குகின்ற கடலானது நில்லாமல் அலைகளான் 
மோதும் - நீண்ட கழிகளின் தண்ணிய கரையையுடைய அரசனே ! 
இருவருங்கூடி யிராவிடத் துடம்பு முழுதும் பசலைபோர்க்கும் ; புல 
ந்து வருந்தாவிடத்து இன்பம் உப்புத் துய்ப்பனவற்றை இன்சுவை 
பாக்கற்கு வேண்டுமளவிற்றாகாது ; புணர்ந்தே நின்றாடுவது இக்கா 
மநோய்க் கோர் நன்னெறியாம் . 


உப்பு துய்க்கப்படுவனவற்றைச் சுவையாக்குதல் போலப் புலவி 
கெழாவிடத் தின்ப மெய்தமாட்டாமையின் உயங்காக்கா லுப்பின் 
சங்காமம் எனவும் , புல்லாப்புலப்பதோராறு எனவும் , அவ்வா நூடிக் 
கூடியவழிப் பருவரலெய்து மா கலின் முயங்காக்கால் பாயும் பாலை 
எனவுங் கூறினார் . ஊடல் , புலவி என்பன ஒருபொருட்கிளவி . 
அத்து இருவகைத்து : துனி, புலவியென ; துனி யென்பது பெருவ . 
கலாம் , புலவி யென்பது சிறு கலாம் . இத்துனியும் புலவியும் காம 
த்திற்கின்பமாகலின் " துனியும் புலவியு மில்லாயிற் காமங் - கனி 
யுங் கருக்காயுமற்று " என்றார் . காம முப்பின்றென்பது மாடுகோடு 
கூரிது என்பது போன்ற வழுவமைதி . தலைமகன் புலவி நீங்கக் 
கூறியது , 

If there be po embrace , a sickly he will spread over the 
body, but if there be no lover s quarrels, love will lack its 
zest ; O Lord of the cool shore of the sea where the restleman 
billows beat ! To embrace and disagreo is the way of love .. ) 
392. தம்மமர் காதலர் தார்சூ ழணியகலம் 

விம்ம முயங்குந் துணையில்லார்க் - கிம்மெனப் 
பெய்ய வெழிலி முழங்கும் திசையெல்லா 
நெய்த லறைந்தன்ன நீர்த்து . 
ஓ - ள் . தம்மமர் காதலர் தார் சூழ் அணியகலம் - தம்மாற் 
காதலிக்கப்படும் தலைவருடைய மாலையணிந்த வழகிய மார்பினை , 
விம்மமுயல்கும் துணையிலார்க்கு - பூரிக்கத் தழுவுந் தலைவாயே 
இணைமையில்லாதார்க்கு , இம்மெனப் பெய்ய எழிலிமுழங்குத்திசை 


374 நாலடியார் மூலமும் உரையும் . [ச 0 - ஆம் 
யெல்லாம் -இம்மென்னு மோசையுடன் மேகம் மழை பொழிய முழ 
ங்குகின்ற திசையனைத்தும் , நெய்த லறைந்தாலன்ன 
சாப்பறை யறைந்தாற்போலுந் தன்மையினை யுடைத்து . 

பொ - ரை . தம்மாற் காதலிக்கப்படுந் தலைவருடைய மாலையணி 
ந்த வழகிய மார்பினைப் பூரிக்கத் தழுவுந் தலைவராகிய துணைமை 
யில்லாதார்க்கு இம்மென்னு மோசையுடன் மேகம் மழை பொழிய 
முழங்குகின்ற திசையனைத்தும் சாப்பறை யறைந்தாற்போலுந் தன் 
மையினை யுடைத்து . 

கணவனைப் பிரிந்த மாதர் கார்காலம் வந்துழிக் கணவனை நீங்கி 
யுய்யார கலானும் , முகிலோசை கேட்டாங்குப் பருவரலா னுயிர் நீப் 
பாராகலானு நெய்த லறைந்தன்ன நீர்த்து என் றுவமைமுகத்தாற் 
கூறினார் . இதுவுமேலைத்துறை . அறைந்தன்ன என்புழி ஈறு தொ 
குத்தல் பெற்றது , எண்ணிக்கொண்டற்று என்புழிப்போல . இம் 
மென ஒலிக்குறிப்பு . நெய்தலென்றது சாப்பறையை . 

To those who are lovely , separated from their beloved 
whose breast girt with garlands they would hold in close em 
brace , it is as though through all the quarters where the 
muttering of the thunder is heard from out the clouds , the 
funeral drum sounded . 

( 392 ) 
393. கம்மஞ்செய் மாக்கள் கருவி யொடுக்கிய 

மம்மர்கொண் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள் 
கைம் மாலை யிட்டுக் கலுழ்ந்தா டுணையில்லார்க் 
கிம்மாலை யென்செய்வ தென்று . 
இ - ள் கம்மம் செய் மாக்கள் கருவி யொடுக்கிய மம்மர் கொள் 
மாலை - கம்மியர் தத்தங்கருவிகளைத் தொழிற்படுத் தொடுக்கிய 
மயக்கங்கொண்ட மாலைக்காலத்தில் , மலராய்ந்து பூத்தொடுப்பாள் - 
பூக்களை யாராய்ந்து மாலையாகத் தொடுப்பாள் , கைமாலையிட்டு- 
யாத்து மலர்மாலையை வைத்துக்கொண்டு , துணை யில்லார்க்கு - தலை 
வரைப் பிரிந்த மடவார்க்கு , இம்மாலை யென் செய்வதென்று கலுழ்க் 

மாலை யாது பயன்படுங்கொல்லோ வென்று கலக்கங் 
கொண்டழுதாள் . 


-கை 


தாள் 


பொ - ரை . கம்மியர் தத்தங் கருவிகளைத் தொழிற்படுத் தொடு 
க்கிய மயக்கங்கொண்ட மாலைக்காலத்திற் பூக்களை யாராய்ந்து மாலை 


அதிகாரம் .] காமநுதலியல் . 

375 
யாகத் தொடுப்பாள் , கையகத்து மலர் மாலையை வைத்துக்கொண் 
ெதலைவரைப் பிரிந்தமடவார்க்கு இம்மாலை யாதுபயன் படுக்கொ 
ல்லோவென்று கலக்கங்கொண்டழுதாள் . 

பகற்பொழுதெல்லா மலரெடுத்தாய்ந்து மாலையாகத் தொடுக் 
குந்தொழிலின் முயன்றாளாகலின் மலராய்ந்து பூத்தொடுப்பாள் என் 
றும் , தலைவன் வரும் வருமென்றிருந்தவழி யவன் வராவழி யம்மாலை 
பயன்படாமையான் துணையில்லார்க் கிம்மாலை யென் செய்வதென் 
று கலுழ்ந்தாள் என்றும் , இஃதுங் கார்ப்பருவமன்ன தகைத்தாகலின் 
மம்மர் கொள்மாலை என்றும் , இடைவிடாது தொழிலாற்றுங் கம் 
மியருந்தத்தக் தொழில்விட் டொழிப்பராகலின் கம்மஞ்செய்மாக்கள் 
கருவியொடுக்கியவென்றுங் கூறினார் . இது தலைமகன் செல்ல வுடன் 
படாமையைத் தலைவற்குப் பாங்கியுரைத்தது . 

In the bewildering evening , when the workmen lay by their 
several tools, she would call flowers and weave & garland ; bat 
As she held the wreath in her hand , she said , of what use is this 
to a woman who is alone ? and wept bitterly , 

( 339 ) 
391. செல்சுடர் நோக்கிச் சிதரரிக்கண் கொண்டநீர் 

மெல்விரலூழ் தெறியா விம்மித்தன் - மெல்விரலி 
னாள்வைத்து நங்குற்ற மெண்ணுங்கொ லந்தோதன் 
றோள்வைத் தணைமேற் கிடந்து . 
இ - ள் . செல்சுடர் நோக்கி - மேலைக்கடல் புகச்செல்கின்ற ஞா 
விற்றைக்கண்டு , சிதாரி கண் கொண்டநீர் - சிதறிய செவ்வரி பாந்த 
கண்களிற் கொண்ட நீரை , மெல்விரல் ஊழ்தெறியா - மென்மையா 
கிய விரல்களால் முறையினெடுத்து வீசி , தன் மெல் விரலில் நாள் 
வைத்து - தன் மென்மையாகிய விரல்களால் நாளைக் கணக்கிட்டு , 
விம்மி - விம்மாநின்று , தன்தோள் அணைமேல் வைத்து - தலைவி 
தன்றோளை யணையாகவைத்து , கிடந்து நங்குற்றமெண்ணும் கொல் 
அந்தோ - படுத்து ஐயோ நம் பிழையையெண்ணுமோவென்று பாக 
னொடு கூறினான் . 

பொ - ரை . மேலைக்கடல் புகச்செல்கின்ற ஞாயிற்றைக்கண்டு 
சிதறிய செவ்வரிபரந்த கண்களிற் கொண்ட நீரை மென்மையாகிய 
வில்களான் முறையினெடுத்து வீசித் தம் மென்மையாகிய விரல்க 
ளால் நாளைக் கணக்கிட்டு விம்மாநின்று தலைவி தன் றோளை யணை 
யாக வைத்துப் படுத்து ஐயோ நம் பிழையை யெண்ணுமோவென்று 
பாசனொடு கூறினான் . 


376 நாலடியார் மூலமும் உரையும் . [ 0 - ஆம் 

ஞாயிறு குடதிசையை நோக்கிச் செல்வதாகலின் செல் சுடர் 
என்றான் . செல் சுடர் அன்மொழித்தொகை . தலைவியைப் பிரிந்து 
தலைவன் தான் குறித்துப்போந்த காலத்தே வாராமையின் அவன் 
சென்ற நாளைவைத்து விரலினெண்ணுமாகலானும் , தன் கையணை 
மேல் இன்னது செய்வே மென்பதனைச் செய்யாமை தவறினமையா 
னும் வருந்துமாகலின் நாள் வைத்து நக்குற்றமெண்ணுங்கொ லக் 
தோ -தன்றோள் வைத்தணைமேற் கிடந்து என்றான் , அந்தோ என் 
நது இரக்கத்தின் கண் வந்தது . செவ்வரிபாந்த கண்ணினழகையு 
மறைத்து நிற்பது என்பது தோன்ற சிதசரிக் கண்ணீர்கொண்ட 
என்றதென்க . இது வினைமுற்றி நின்ற தலைவன் பாகன் கேட்பக் 
கூறியது . பாகனொடு கூறினானென்பது இசையெச்சம் . 

Looking at the setting sun and wiping away with her soft 
fingers the tears that well op in her eyes , and counting the 
days on the same soft fingers , she sobs and lies having her arms 
under her head ; alas ! is she counting up my faults ? ( 394) 
395. கண்கய லென்னுங் கருத்தினாற் காதலி 

பின் சென்ற தம்ம சிறுசிரல் - பின்சென்று 
மூக்கி யெழுந்து மெறிகல்லா வொண்புருவங் 
கோட்டிய வில்வாக் கறிந்து . 
இ - ள் . கண்கயலென்னுங் கருத்தினால் - கண்களைக் சயலே 
ன்று சொல்லப்படுகின்ற கருத்தால் , காதலி பின் சென்றதம்ம சிறு 
சிரல் - சிறிய சிரல் என்னப்படும் பறவை தலைவிபின் றொடர்ந்து 
சென்றது, பின் சென்றும் - பின்சென்று தொடர்ந்தும் , ஊக்கியெழு 
ந்தும் - முயன்றும் , ஒண்புருவம் கோட்டிய வில் வாக்கு அறிந்து 
எறிகல்லா - ஒள்ளிய புருவம் வளைக்கப்பட்ட, வில்லின் வளைவுபோ 
லிருந்ததை யுணர்ந்து பிடியாம னின்றது . 

பொ - ரை . கண்களைக் கயலென்று சொல்லப்படுகின்ற கருத் 
தால் சிறிய சிரல் என்னப்படும் பறவை தலைவிபின்றொடர்ந்து சென் 
மது , பின்சென்று தொடர்ந்தும் முயன்றும் ஒள்ளிய புருவம் வளைக் 
சப்பட்ட வில்லின் வளைவுபோலிருந்ததை யுணர்ந்து பிடியாமனின் 


சிரல் என்பது மீன் கொத்திப்பறவை ; அது தன் காதலியின் 
கண்ணைக் கயலென்று கருதிச் சென்றடைந்து கோட்டிய புருவக் 
தோன்றுதல் கண்டாங்கு பிடியாமையாற் பாங்கனொடு தலைவன் விய 


அதிகாரம் .] 


காமநுதலியல் . 


377 


ந்தவளழ்கைக் கூறினான் . கண் சயலென்பதும் புருவம் வில்லென்பது. 
முவமை . அம்மவென்பதனை அம்மகேட்பிக்கும் என்பதனானமை 
க்க . வாக்கு முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . இது தலைவன் றானும் 
றமை பாங்கற் குரைத்தல் , 

Thinking her eyes were carp, the little king-fisher folloired 
my beloved ; but though it followed and poised itself on high , 
it darted not down as her gleaming brow was like a bent bow . 
396. அரக்காம்ப னாறும்வா யம்மருங்கிற் கன்னோ 

பரற்கான மாற்றின கொல்லோ --வரக்கார்ந்த 
பஞ்சிகொண் டூட்டினும் பையெனப் பையெனவென் 
றஞ்சிப்பின் வாங்கு மடி .. 
இ - ள் . அரக்கு ஆம்பல் காறும் வாய் அம்மருங்கிற்கு - செவ்வா 
ம்பல் போலும் விளங்குகின்ற வாயையும் அழகிய இடையையுமுடை 
யாட்கு , அரக்கு ஆர்ந்த பஞ்சிகொண்ட்ேடினும் - செம்மை நிறமமை 
ந்த பஞ்சிக்குழம்பைக்கொண்டு பூசினும் , பையென பையென 
என்று - மிக மெல்லனவாகவென்று , அஞ்சி பின்வாங்குமடி - அஞ்சி 
ஆற்றாமல் வருந்து மடிகள் , அன்னோ பரற்கான மாற்றின கொல் 
லோ - பருக்கைக் கற்களையுடைய காட்டிற் செல்லப் பொறுத் 


தனவோ ? 


பொ - ரை . செவ்வாம்பல்போலும் விளங்குகின்ற வாயையும் 
அழகிய இடையையு முடைடாட்குச் செம்மை நிறமமைந்த பஞ்சிக்கு 
ழம்பைக்கொண்டு பூசினும் மிக மெல்லனவாக என் றஞ்சி யாற்றா 
மல் வருந்துமடிகள் பருக்கைக் கற்களையுடைய காட்டிற் செல்லப் 
பொறுத்தனவோ ? 

அடிக்குப்பஞ்சி யூட்டிய ஞான்று பையென பையெனவென் 
பாள் , இற்றை ஞான்று பரற்கான் தலைவன்பின் பேடாத லெவ்வா 
றவளடிகள் பொறுத்தனவென்று தாய் மகளைப் போக்கி இரங்கல் 
உணர்த்திற்று . பைய என்பது ஈறுதொகுத்தல் பெற்றது . அடுக்கு 
மிகுதிப்பொருளது . அம் என்றது அழகினை . மருங்குல் ஆகு பெயர் . 
அம் மருங்குலென்புழி அம் உரிச்சொல்லாகலின் அதனை உரிச்சொற் 
றொடர்ப்புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை யென்னலாமோ 
வெனின் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மையென்னு மிவ்வை 
ந்து தொகைப்புறத்தும் புறத்து மொழியாதேனுமொன்று தொகப் 


378 நாலடியார் மூலமும் உரையும் . [ ச 0 - ஆம் 
பெறினன்மொழித்தொகையாக வருவதல்லது இவ்வாறு கொள்ள 
மாட்டாமையா லது பொருந்தாமை யறிக . அன்னோ இரக்கக் குறி 
ப்பு . கொல்லோ ஐயப்பொருளது . 

When cotton soaked in red dye is applied to the feet of her 
whose mouth breathes ths fragrance of the red water - lily and 
whose waist is lovely , she cried , " gently , gently ” and drew 
them back . Ol ! have such fect endured walking in the stony 
desert .. 

( 396 ) 
397. ஓலைக் கணக்க ரொலி படங்கு புன்செக்கர் 

மாலைப் பொழுதின் மணந்தார் பிரிவுள்ளி 
மாலை பரிந்திட் டழுதாள் வனமுலைமேற் 
கோலஞ்செய் சாந்தந் திமிர்ந்து . 
இ - ள் . ஓலைக்கணக்கர் - ஓலையை யெழுதும் கணக்கருடைய , 
ஒலியடங்கு புல் செக்கர் - ஓசையடங்கா நிற்கும் புன்மையாகிய 
செவ்வானத்தையுடைய , மாலைப் பொழுதின் மணந்தார் பிரிவுள்ளி 
மாலைக்காலத்தில் தன் கணவண் பிரிவை யெண்ணி , வனமுலை 
மேல் - அழகிய கொங்கைமேல் , கோலஞ்செய் சாந்தந் திமிர்ந்து - 
ஒப்பனை செய்த சந்தனப் பூச்சினை யுதிர்த்தொழித்து, மாலை பரிக் 
திட்டு மாலைகளைக் கழற்றி யெறிந்து , அழுதாள் - புலம்பி நின்றாள் . 

பொ - ரை . ஓலையை யெழுதும் கணக்கருடைய வோசை யடங் 
காநிற்கும் , புன்மையாகிய செவ்வான த்தையுடைய மாலைக்காலத்தில் 
தன் கணவன் பிரிவை யெண்ணி யழகிய கொங்கைமேல் ஒப்பனை 
செய்த சந்தனப் பூச்சினை யுதிர்த்தொழித்து மாலைகளைக் கழற்றி 
யெறிந்து புலம்பி நின்றாள் . 

இது மாலைப்போழ்தின் கண் தன் கணவன் பிரிவுள்ளி மாலை 
யைக்கழற்றிக் கோலஞ்செய் சாந்தந் திமிர்ந்து தன் பாங்கியிடத்த 
ழுது கூறலையுணர்த்திற்று . ஊரகத்துக் கணக்குகளை யெழுது 
வோரை ஓலைக்கணக்கர் என்றார் . மணந்தார் என்றது தம்மைத்தெய் 
வமணத்தாற் கொண்டாரை , பரிதல் என்றது கழற்றி யெறிதலை . 
மாலையெனப் பொதுவகையாற் கூறினமையான் மலர்மாலைகளென் 
றுரைப்பதன்றி முத்துவட முதலியனவுங் கொள்க . 

When the accountants who con the palm - leaf scrolls had 
ceased , in the evening twilight hour, she thought of her absent 


அதிகாரம் . ] காமநுதலியல் . 

379 
husband and wept , and bruslied the sandal from her body aud 
threw away the garlands she had word . 

( 397) 
398. கடக்கருங் கானத்துக் காளை பின் னாளை 

நடக்கவும் வல்லையோ வென்றி- சுடர்த்தொடீஇ 
பெற்றா னொருவன் பெருங்குதிரை யந்நிலையே 
கற்றா னஃதூரு மாறு . 
இ - ள் . சுடர்த்தொடீஇ - ஒளியமைந்த வளையல்களையுடையா 
ளே , கடக்க அரு கானகத்து - யாருங் கடந்து செல்வதற் கருமை 
யாகிய காட்டின் கண் , காளை பின் - காளையன்னானாகிய தலைவன் பின் , 
காளை நடக்கவும் வல்லையோவென்றி - நாளை நீ நடந்து செல்லவுமாட் 
டுவையோவென்று கூறி நின்றனை , பெருங்குதிரைபெற்றான் ஒரு 
வன் - பெரியகுதிரை பொன்றனைப்பெற்றுடையா னொருவன் , அம்பி 
லையே- அதனைப்பெற்றவத் துணைப்போழ்தே , அஃதூருமாறுகற்றான் 
அதனை மீதூர்ந்து நடத்துமாறு கற்றவனே யாவன் , ஆகையால் கண 
வன் பிற்சேறலரிதேயன்று , 

பொ - ரை . ஒளியமைந்த வளையல்களையுடையாளே ! யாருங்கட 
ந்து செல்வதற் கருமையாகிய காட்டின்கண் காளையன்னானாகிய தலை 
வன் பின் நாளை நீ நடந்து செல்லவுமாட்டுவையோ வென்று கூறி 
நின்றனை ; பெரிய குதிரையொன்றனைப் பெற்றுடையானொருவன் அத 
னைப்பெற்ற வத்துணைப்போழ்தே அதனை மீதூர்ந்து நடத்துமாறு 
கற்றவனேயாவன் ; ஆகையால் கணவன் பிற்சேலறரிதேயன்று . 

கடக்கரு மென்புழி வினையெச்சத்தகாந் தொகுத்தல் பெற்றது . 
சுடர்த்தொடி அன்மொழித்தொகை ; அளபெழுந்து விளியுரு பேற் 
றது . உம்மை எதிர்மறை . ஆகையாற் கணவன்பின் சேறலரிதேய 
ன்று என்பது குறிப்பெச்சம் . கற்றல் குதிரையூர்ந்து நடந்தல் . காளை 
ஆகுபெயர் . நாளை நடக்கவும் லல்லையோவென்றி என்பதனாற் பாங்கி 
கூறியதாகத் தலைவி கூறியதுணர்த்தப்பட்டது . பெற்றானொருவன் 
இருபெயரொட்டுப் பண்புத்தொகை.என்றி முன்னிலை வினைமுற்று . 
ஓகாரம் வினா. ஏகாரம் தேற்றம் . கடக்கருங்கான மென்றது பிறர் 
கடத்தற்கருமை யுணர்த்தற்கு . 

You have said O maiden with shining bracelets ! can you 
walk on the morrow after 

your 

husband in the desert dillicult 
of crossing ? When one has got a splendid horse, that very mo 
ment be has learned how to ride it . 

(398 ) 


380 


நாலடியார் மூலமும் உரையும் . 


[ ச 0 - ஆம் 


399. முலைக்கண்ணு முத்து முழுமெய்யும் புல்லு 

மிலக்கணம் யாதுமறியேன் -- கலைக்கணம் 
வேங்கை வெரூஉ நெறிசெலிய போலுமென் 
பூம்பாவை செய்த குறி . 
இ - ள் . முலைக்கண்னு முத்து முழு மெய்யும் - முலைக்காம்பு 
களும் முத்துவடமும் அழுந்த என்னுடம்பு முழுதும் , புல்லும் இல 
க்கணம் யாது மறியேன் - அணையுங் குறி சிறிது மறிதல் செய்யேன் , 
என் பூம்பாவை செய்த குறி - தாமரைத் தவிசுகந்த பாவையன்னா 
ளாகிய என்மகள் செய்த குறியானது , கலைக்கணம் வேங்கை வெ 
ரூஉம் நெறிசெலியபோலும் - மான் கூட்டம் வேங்கையை யஞ்சும் 
வழியிற் போதற்குப்போலும் . 


பொ - ரை . முலைக்காம்புகளும் முத்துவடமும் அழுந்த என்னு 
டம்பு முழுதும் அணை யுங் குறி சிறிது மறிதல் செய்யேன் . தாமரைத் 
தவிசு கந்த பாவையன்னாளாகிய என் மகள் செய்த குறியானது 
ன் கூட்டம் வேங்கையை யஞ்சும் வழியிற் போதற்குப் போலும் . 

" அச்சக்கிளவிக் கைந்து மிரண்டு - மெச்சமிலவே பொருள் 
வயினான " என்ப தோத்தாகலின் வேங்கை வெரூஉ மென்பதற்கு 
வேங்கையை யஞ்சுமெனக்கொளப்பட்டது ; இக்காலத்து வேங்கைக் 
கஞ்சுமெனக் கொள்வது வழக்கு . போலும் ஒப்பில் போலி ; ஒப் 
பில்போலியு மப்பொட்டாகும் என்பதனாற்கொள்க . பூம்பாவை 
என்ப தன்மொழித்தொகை. உம்மை எண்ணின்க ணின் ன . யாது 
மென்புழி உம்மை முற்றுப் பொருளோ டிழிவு சிறப்புப்பொருளது . 
அறியேனென்புழி ஏகாரமே யெதிர்மறைப் பொருளதென்பர் . சே 
னாவரையரும் . ஆகார விகுதி புணர்ந்து கெட்டதென்பதிக் காலவழ 
க்கு . அளபெத்ததின்னோசை தருதற்கு . என் பூம்பாவை முலைக் 
கண்ணு முத்து முழு மெய்யும் புல்லு மிலக்கண மென்பதனால் நெரு 
நல் அவள் இவ்வாறு செய்து நின் றமை தான் பிரிதற்குப்போலு 
மென்பார் யாது மறியேனென்றிழிவு சிறப்பும்மை கொடுத்துக் 
கூறினார் ; அது யாவருமஞ்சு நெறியென்பார் கலைக்கணம் வேங்கை 
வெரூஉ நெறி என்றார் . இது மகட்போக்கிய தாய் கவன்றுரைத்தது , 


Pressing my breast nipples and my necklace of pearls, my 
whole body she embraced . I knew not what it meant. It was 
the sign , it seems , made by my darling that she was about to. 


அதிகாரம் .] 


காமநுதலியல் . 


381 


the tiger. 


Ret out on the path whero the herde of dcer flee iu terror beforo 

( 399 ) 
400. கண்மூன் றுடையானுங் காக்கையும் பையரவு 

மென்னீன்ற யாயும் பிழைத்ததென் -- பொன்னீன்ற 
கோங்கரும் பன்ன முலையாய் பொருள் வயிற் 
பாங்கனார் சென்ற நெறி . 
இ - ள். பொன் ஈன்ற கோங்கரும் பன்னமுலையாய் - பொன் 
போலுஞ் சுணங்கடர்ந்த கோங்கரும்பு போன்ற கொங்கையை 
யுடையாய் , கண் மூன்றுடையானும் - கண்கள் மூன்றடையானும் , 
காக்கையும் பையாவும் - காக்கையும் படத்தையுடைய பாம்பும் , 
என் ஈன் றயாயும் - என்னைப் பெற்றதாயும் , பிழைத்தது என் - என 
க்குச் செய்த பிழையாதுமின்று , பாங்கனார் பொருள்வயிற் சென்ற 
நெறி - எமது தலைவர் பொருளீட்டுதற்காகப் போந்த நெறியேயாம் . 

பொ - ரை . பொன்போலுஞ் சுணங்கடர்ந்த கோங்கரும்புபோ 
ன்ற கொங்கையை யுடையாய் ! கண்கள் மூன்றுடையானுங் காக் 
கையும் படத்தையுடைய பாம்பும் என்னைப் பெற்ற தாயும் எனக்கு 
ச்செய்த பிழை யாதுமின்று , எமது தலைவர் பொருளீட்டுதற்காகப் 
போந்த நெறியேயாம் . 


கோங்கரும் பன்ன முலையா யென்றது பாங்கியை . சுணங்கு 
நனிபூத்தமையின் பொன்னீன்ற வென்றதென்க . கண் மூன்றுடை 
யானென்றது சிவனை ; அஃது இமையாத முக்கண் மூவரிற் பெற் 
றவர் என்பதனானுணர்க . முக்கணாவன சோமன் சூரியன் அக்கினி 
யென்பன . மலரம்பெறிந்த மாரனை யெரித்து மீட்டு முதவிய கண் மூ 
ன்றுடையானும் , தன் கூட்டில் வளர்த்த குயிலைக் குத்திக்கொலை 
செயாது காத்த காக்கையும் ; மதியை விழுங்கிப்பின்னு மிழ் தவாவும் , 
என்னைப் பெற்ற ஞான்றே கொல்லாது விட்டு வளர்த்த தாயுமே 
பிழைசெய்தனரெனத் தலைவி தன் பிரிவாற்றாமையைத் தோழியொ 
கூறியது ; இங்குக் கண் மூன் றுடையான் முதலியவாக விதந்து 
கூறினமை கணவனைப் பிரிந்துழித் தன்னை வருத்துமாரனையுங்குயி 


382 


காலடியார் மூலமும் உரையும் . 


லையும் மதியையும் நான் கருதற்பாலதன்று ; தாய் கொன்றிருந்தா 
ளாயின் இத்துணைத்துன்ப மெய்தே னென்பாள் என்னீன்ற தா 
யெனப் பிற் கூறியவாறென்க . என் என்னும் வினாவினைக் குறிப்பு 
முற் றீண் டென்னென்றாகி யின்மை குறித்து நின்றது; இதனைக் கற் 
றதனாலாயபயனென் கொல் என்புழிப் பரிமேலழகர் கூறலானு 
முணர்க. கண் மூன்றுடையான் காக்கை படவரவு யாய் என்பன 
விரவிப் பிழைத்ததென்னும் தொழிற்பெயர் கொண்டது . பொன் 
ஆகுபெயர். 


O Maiden whose bosom on which a golden huo has sprend 
itself , resembles the kongu bads ! The three - eyed , tlie crow , 
the looded serpent, the mother that bare me : what hare these 
done ami: s ? The way my husband went in quest of wealth 
( is my pain ) . 

( 400 ) 
நாலடியார் மூலமும் உரையும் 


முற்றுப்பெற்றன 


= 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதி . 


நாலடியார் 
பாட்டு முதற்குறிப்பு அகராதி . 


. 


341 


மன 


80 


215 


பாட்டு . 
கடவுள் 

துணை . 
பாட்டு . 

. பக்கம் . பாட்டு . 

பக்கம் . 
ஆர்த்தபொறிய 277 இனியார்தநெ 851 
அகத்தாரே 31 ஆர்த்தவறிவி 

334 | இன்பம் 

78 
அக்கேபோ 119 

ஆவாநாமாக்க 

32 இன்று துமிந் 
அங்கண் - 

146 ஆவேறுருவின 114 இன்றுகொ 36 
அங்கண்.னம 354 ஆற்றுந் துணை 187 இன்னரினைய 195 
அங்கோட் 

353 ஆன்படுநெய் 228 இன்னாசெயினுமி 75 
அச்சம் 

இன்னா செயினும் 
இக்கன்மலை 194 இசைந்த 

178 
அடைந்தார்ப் 

166 இசையாதெ 185 இன்னாசெயினும் 
அத்திட்ட 268 இசையாவொரு 108 

215 
அம்பலயலெடு 86 இசையுமெனி 147 இன்னாவியை 

292 
அம்புமழலு 87 இடம்பட 

112 
அரக்காம்ப 

377 இடும்பைகர் 104 ஈட்டலுந் 267 
அருகல 248 இட்டாற்று 

275 ஈண்டுநீர் 106 
அரும்பவிழ் 370 இமைக்குமள 

308 ஈதலி.சையா 178 
அரும்பெறல் 34 இம்மியரிசி 92 ஈனமாயில் 1891 
அரும்பெறற் 

362 இம்மைபயக் 128 
அருளின்ற 306 இம்மையு 281 உடாஅது 

11 
அலகுசால் 

135 இரவலர்கன் 266 உடுக்கை 136 
அவமதிப்பு 

157 இருக்கையெ 138 உடைப்பெரு 350 
அவ்வியமில் 

307 இரும்பார்க்கு 118 உடையாரிவ 1541 
அழன்மண்டு 193 இலங்குநீர் 216 உணரவுணரு 

235 
அள்ளிக்கொ 249 | இல்லமிளமை 53 உண்டாய 271 
அறம்புகழ் 81 இல்லாமை 

289 | உண்ணானோ 

10 
அறிமின்ற 165 இல்லாவிடத் 89 உபகாரஞ் 

69 
அறியாப்பரு 164 இழித்தக்க 285 உயிர்போயார் 50 
அறியாரு 105 இழைத்தகா 

8 | உருவிற்கமை 

228 
அறிவதறிக் 73 இளையானட் 65 உருவுமிளமை 99 
3 / இறப்பச்சிறி 97 உலகறியச் 

194 
இறப்பநினை 167 உளநாள் சில 309 ) 
அகாதெனி 

321 இறப்பவே 413 உள்கூர்பசி 273 
ஆடுகோடா 

183 இற்சார்வி 174 உள்ளத்தா 1231 
ஆட்பார்த் 21 இற்பிறப்பில் 305 உள்ளத்துணர் 366 

355 இற்பிறப்பே 202 உள்ளமொரு 360 
ஆமா 358 இனநன்மை 141 உறக்குந் 

38 


சுவை 


ஆணமினெ 
மாபோ 


5 


2 


காலடியார் பாட்டு முதர்குறிப்பு அகராதி . 


கணமலை 


பாட்டு . பக்கம் . பாட்டு . பக்கம் . பாட்டு . பக்கம் . 
உறற்பால 102 கடக்கருள் 

379 
உறுபுலி 184 கடமாதொ 226 காணிற் 

83 
உறுபுனறக் 176 கடல்சார்ந்து 

233 காதலார்சொல் 72 
உறைப்பருங் 176 கடித்துக் 

150 காலாடுபேர 109 
ஊ . கடிப்பிடு 

98 | காவாதொரு 63 
ஊக்கித்தால் 57| கடியெனக் 347 காழாயகொ 326 
ஊாங்கணநீ 167 | கடுக்கியொரு 

180 
ஊருளெழுத் 88 | கடுக்கெனச் 331 குஞ்சியழகுங் 127 
ஊறியுவர் 

47 கடையாயார் 206 குடநீரட்டுண் 363 . 
ஊறுசெய் 360 கடையெல்லா 283 | குடருங்கொ 46 

கட்கினியாள் . 364 குலந்தவங் 317 
எஞ்ஞான்று 365 கணங்கொண்டு 26 குற்றமுமே 219 
எத்துணையா 2591 

336 
எச்சிலத்து 231 கண்கயலென் 376 கூர்த்து காய் 69 
எம்மையறி 158 கண்மூன் 

381 

கே . 
எய்தியிரு 

310 | கப்பிகடவதா 325 | சேளாதேவக் 30 
ஏறிநீர்ப் 262 கம்மஞ்செய் 374 

கொ . 
எறியென் 345 | காவாத்திண் 291 கொடியவை 368 
எற்றொன்று 145 கருங்கொள் 367 கொடுத்தலுக் 261 
எனக்குத்தா 16 கருத்துணர்க் 201 கொய்புற் 

333 
எனதென 263 கருமமு 

238 கொலைஞருலை 

316 
என்பாயுகினு 279 | கருமவரிசை 237 கொல்லையிரு 170 

293 கரும்பாட்டி 35 கொன்னே 55 
7 கல்லாக்கழிப் 

348 ) 

கோ . 
என்னேமற் 314 கல்லாதுநீண் 241 கோடேந்த 

1337 
கல்லாதுபோ 162 கோட்டுப்பூ 

205 
ஏட்டைப்பரு 340 கல்லாமை 140 கோதையரு 

70 
ஏ திலார்செய் 217 கல்லாரேயா 134 கோளாற்றக் 
ஏமாந்தபோ 359 கல்லெறிந் 66 
ஏற்றகை 96 கல்லென்று 

241 சக்கரச்செல் 329 
கல்லோங்கு 

270. 
ஒண்கதிர் 168 கல்விகரையி 131 சாய்ப்பறிக்க 389 
ஒருநன்றி 339 / கழிந்தாரி 49 | சான்றாண்மை 137 
ஒருநீர்ப் 225 கழுநீருட் 207 | சான்றோரென 121 
ஒருபுடை 143 | பளர்நிலத்து 129 

சி. 
ஒருவரொருவ 294 ) கள்ளார்கள் 151 | சிதலை தினப் 

கற்றுதூஉ 299 சிறுகாபெருகா 107 
ஓக்கியவொள் 124 கற்றறிந்த 

243 |சிறுகாலையே 813 
ஓதியுமோதா 257 கற்றனவுங் 324 
ஓவைக்கணக்க 378 கற்றாருரைக் 

247 | சீரியார் 

221 
கனைகடற்ற 133 

செ . 
கடகஞ்செறி 276 கன்னனிநல்ல 318 | செந்நெல்லா 

349. 


என்றும்புதி 


என்னானு 


182 


188 


. 


220 தோணியியக் 
212 தோற்போர் 


நெ . 


109 வூெருள் 


94 நேரல்லார் 


224 துன்பம்பல 

காலடியார் பாட்டு முதற்குறிப்பு அகராதி . 3 
பாட்டு .. பக்கம் . பாட்டு . பக்கம் . பாட்டு . பக்கம் . 
செம்மை 84 துய்த்துக் 260 

தி . 
செய்கையழி 142 துன்பமே 

60 நிலகலத்தா 

171 
செய்யாத 

54 நிலையாமை 

52 
செல்சுடர் 375 

நின்றனநின் 

6 
செல்லாவிட 144 தெண்ணீர்க் 44 
செல்வர்யா 9 | தெரியத்தெரி 

161 நீரினு துண் 269 
செல்வுழிக் 148 | தெளிவிலார் 

209 |நீருட்பிறந் 342 
செழும்பெரு 335 

நீர்மையே 
தோ . 

274 
செறிப்பில் 

182 
சொத்தோ 

42 நுண்ணுணர்வினா222 
சென்றேயே 25 தோற்றஞ்சான் 
9 

பண்ணுனர்வின் 239 
கொ . 
சொற்றளர்ந்து 14 

நெடுங்கால 68 
கச்சியார்க் 285 
சொற்றாற்று 298 

நெருப்பழற் 120 
நடுக்குற்றுத் 91 

ரே : 
தக்காரும் 

நட்டார்க்கு 
தக்கோலம் 43 

64 . 
உட்புநார 

13 
தங்கண்மா 320 

நம்மாலே 
தண்டாச் 

288 
62 

பகைவர்பணி 230 
நயவார்க 

218 
தமரென்று 

254 படுமழை 

28 
தம்மமர்காத 
தம்மையிகழ்ந் 58 நரைவருமெ 

12 

பரவாவெளிப் 86 

186 
தம்மையிகழ்வா 113 கல்லகுல 

பராஅரைப் 234 
நல்லர்பெரி 284 
தலையேதவ 347 

பருவமெனை 

19 
நல்லவை செய் 
132 

139 
தவலருந் 

பலநாளும் 

204 
நல்லவைநா 

338 
தளிர்மேலே 

322 பல்லாரறியப் 

851 
கல்லாரெனத் 
தனதாகத் 265 

99 
நல்லார்நயவ 

கல்லாவின் 111 
116 

விப்பயனுணர் 
களிகடற்றண் 
தாமேயுமின் 312 

வார்பா 240 
சேர்ப்பகல் 
தாழாத்தளரா 15 

231 பல்லான்ற கேள் 
தான்கெடி 

79 களிகடற்றண் 
சேர்ப்பநா 

விப் பயனுணர் 
வார்வீ 

103 
நறுமலர்த் 199 
திருத்தன்னை 290 

பழமைகந்தா 295 
நன்னிலைக் 236 
திருமதுகை 278 

பழையரிவ 332 ) 
தினைத்துணை 102 

தா . பனிபடு 

18 
தினையனைத் 328 நாப்பாடஞ் 297 பன்றிக்கூழ் 244 

நாய்க்காற் 208 பன்னஞ் 153 
நீங்கரும் 190 நார்த்தொடு 27 

நாலாறுமா 364 பாடமே 

801 
4 நாள்வாய்ப் 197 பரம்பிற்கொரு 356 
துக்கத்துட் 117 நாறாத்தகடே 253 பாலாற்கழீஇ 245 


71 


258 நேர்த்து 


ப . 


373 காம்பெழுச் 


148 பண்டமறி 


48 


211 பல்லாவு 
252 பல்லான்றகேள் 


தாஞ்செய் 


159 


ப . 


4 நாலடியார் பாட்டு முதற்குறிப்பு அகராதி . 
பாட்டு . பக்கம் , பாட்டு . பக்கம் . பாட்டு . பக்கம் . 
பாலோடளா 169 

மை. 
பாவமுமே 

282 மக்களாலாய 37 மைதிர்பசும் 330 
பி . 

மடி திரை 214 
பிறந்தகுல 272 மதித்திறப் 

61 யாஅருலகத் 115 
பிறர்மறை 152 / மரீஇப்பல 

210 யா அரொருவ 122 
மலைலேமுள் 339 யாக்கையை 
பு. 

28 
புக்கவிடத் 82 மலைமிசைத் 22 யாமாயினெம் 280 
புணர்கடல் 251 மல்குதியை 

250 யானைய்னைய 208 
புதுப்புன 352 மல்லன்மா 

283 யானையெரு 

5 
புத்தகமே 303 / மழைதிளைக்கு 343 . 
புல்லாப்புன் 242 மறுமைக்கு 

175 வடுவிலா 110 
புல்லாவெழு 149 மறுமையு : 

93 | வயாவும் 192 
புறத்துத் 294 மற்றறிவா 

20 வலவைக 

255 
புன்னுனி 29 மனத்தான் 

172 | வழங்காத 

264 
மனைப்பாசல் 
பெ . 

125 வழுக்கெனை 344 
மன்றங்கறங்க 24 வளம்பட 

101 
பெயற்பான் 95 

மன்னர் திருவு 160 வற்றிமற் 77 
பெரியவர் 1201 

மா 
பெரியார்பெருக 76 மாக்கேழ்மட 

வா . 
பெரியார்பெரு 

41 வாழ்நாட் 

23 
மாண்டகுண 56 வானிடுவில் 

163 
மை 

11 
மாற்றாராய் 67 
பெருகுவது 

மா னவருங்கல 40 / விரிகிற 

158 
பெருங்கட 317 
327 

விருப்பிலா 
பெருநடை 

200 
முட்டிகை 198 விழைந்தொரு 
பெரு முத்த 191 

323 
முட்ற்ேற 227 விளக்குப் 

51 
பெருவரைகா 177 
பெறுவது 

302 

முயங்காக்கா 372 விளக்கொளி 353 

முலைக்கண் 
பெருவதொன் 319 

380 வினைப்பயன் 33 
முல்லைமுகை 45 

வே . 
போ . முற்றற்சிறு 226 ; வெறியயர் 

17. 
பொத்த தூற் 357 முற்றுற்றுக் 181 வெறுமையிட 314 
பொழிந்தினி 246 முன்னரே 90 | வென்றிப் 

300 
பொழிப்பகல 304 

வே . 
பொறுப்பரென் 155 மூப்புமேல் 311 வேம்பினிலை 232 
பொற்கலத்து 196 

மே . வேற்றுமை 

74 
பொற்கலத்து 328 மெய்ஞ்ஞானக் 296 

வை. 
பொன்னிற 2561 மெய்வாய்பண் 59 | வைகலும் 

39 
பொன்னே 156 / மெல்லியால் 179 வைப்புழிக் 

180 
நாலடியார் பாட்டு முதற்குறிப்பு அகராதி 

முற்றிற்று. 


223 


. 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை- 600113 
அண்மை வெளியீடுகள் 
தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் 

125.00 
சங்க இலக்கிய ஆய்வுகள் 

30.00 
தொல்காப்பிய ஆய்வுகள் 

20.00 
Indian Epistemology 

125.00 
பெ.நா. அப்புசுவாமியின் அறிவியல் கட்டுரைகள் தொகுதி -2 .80.00 
தாய்நாட்டிலும் மேலை நாடுகளிலும் தமிழியல் ஆய்வு 

75.00 
ஜப்பானியக் காதல் பாடல்கள் 

75.00 
குறுந்தொகை - ஒரு நுண்ணாய்வு 

80.00 
இ.ப.த. மன்ற ஆய்வுக் கோவை 1970 தொகுதி -3 

50.00 
இ.ப.த. மன்ற ஆய்வுக்கோவை 1970 தொகுதி -2 

70.00 
இ.ப.த. மன்ற ஆய்வுக்கோவை 1970 தொகுதி -1 

75.00 
இ.ப.த. மன்ற ஆய்வுக்கோவை 1969 தொகுதி -2 

65.00 
இ.ப.த. மன்ற ஆய்வுக்கோவை 1969 தொகுதி -1 

70.00 
சங்க கால மன்னர்களின் காலநிலை தொகுதி -2 

64.00 
சங்க கால மன்னர்களின் காலநிலை தொகுதி -1 

56.00 
இராமாயணம் - தோற்பாவை நிழற்கூத்து 

125.00 
லவகுச நாடகம் 

30.00 
அரசினர் கீழ்த்திசைச் சுவடிகள் நூலகத் தமிழ்ச் சுவடிகள் 
விளக்க அட்டவணை தொகுதி -4 

110.00 
அரசினர் கீழ்த்திசைச் சுவடிகள் நூலகத் தமிழ்ச் சுவடிகள் 
விளக்க அட்டவணை தொகுதி -3 

110.00 
எட்டையபுரப் பள்ளு 

60.00 
திருக்குறள் பூரணலிங்கம்பிள்ளை ஆங்கில மொழிபெயர்ப்பு 100.00 
தொல்காப்பியப் பாவியல் கோட்பாடுகள் 

40.00 
இந்திய விடுதலைக்கு முந்தைய தமிழ் இதழ்கள் தொகுதி -2 65.00 
நானும் என் கவிதையும் 

40.00 
On Translation 

95.00 
ஐங்குறுநூறு மூலமும் உரையும் 

85.00 
தனிநாயகம் அடிகளாரின் சொற்பொழிவுகள் 

40.00 
Literary Criticism in Tamil and Sanskrit 

45.00 
செந்தமிழ் அகராதி 

150.00 
சொற்பிறப்பு - ஒப்பியல் தமிழ் அகராதி 

200.00 
தமிழ்ச்சொற் பிறப்பாராய்ச்சி 

30.00 
அரசினர் கீழ்த்திசைச் சுவடிகள் நூலகத் தமிழ்ச் சுவடிகள் 
விளக்க அட்டவணை தொகுதி -2 

110.00 
பிரதிமா ஸ்வப்ன வாசவதத்தம் 

55.00 
அறநூல் 

38.00 
இருபதாம் நூற்றாண்டுத் தமிழ் நாடகங்கள் 

75.00 
பொருள் புதிது 

35.00 
ஆளும் தமிழ் 

28.00 
Pub.No.383 

நாலடியார் Rs.90.00 


